கணபதி துணை . 


சங்கமருவிய எட்டுத்தொகை நூல்களுள் 


• \ B S 


கிய 


கலித்தொகை 
( மருதக்கலி , முல்லைக்கலி ) 
மூலமு 

ம் 


மதுரையாசிரியர் 


பாரத்துவாசி 


நச்சினார்க்கினியருரையும் 


இடையாற்று மங்கலம் 


வைத்தீச் வரையாவர்கள் குமாரும் 


சென்னை , 


பிரஸிடென்ஸி காலேஜ் தமிழ்ப்பண்டிதருமாகிய 
அனந்தராமையரால் , 

நன்கு பரிசோதித்து , 
தாம் புதிதாக எழுதிய ஆராய்ச்சிக் குறிப்புடன் 


சென்னை 
நோபில் அச்சுக்கூடத்தில் ,, 

பதிப்பிக்கப்பெற்றன . 


1925 
ஜிஸ்டாட் காயினாட் . 


கணபதி துணை . 
ரண்டாஞ் சம்புடத்தின் . 


முகவுரை . 


கிளருந் திருவல்லிக் கேணிக்க ணன்பர் 
தளருந் துயர்தீர்ப்பான் சார்ந்து - வளருந் 
தொருகோட்டுக் கற்பகத்தா நற்றேன் கலிக்கட் 
டிருகோட்டும் வெப்பொழியச்செய்து . 

இந் நூலையும் இப்பதிப்பையும்பற்றிய செய்திகள் பலவும் ,கடவுள் 
வாழ்த்தும் பாலைக்கலியும் குறிஞ்சிக்கலியும் அடங்கிய முதற்சம்புடத் 
கின் தலைப்பில் எழுதப்பெற்றுள்ளன. 

இவ்விரண்டாஞ் சம்புடத்தில் மருதக்கலியும் முல்லைக்கலியும் 
அடங்கியுள்ளன . இதில் முதற்சம்புடத்திற்போலவே இப்பகுதிகளி 
லுள்ள செய்யுட்களோ செய்யுட்பத்திகளோ மேற்கோளாகவந்துள்ள 
இடங்களும் ஒக்க பக்கிகளும் ஆங்காங்கு எண்கள் முதலியன 
இட்டுக் குறிக் திருப்பதோடு , சொல்லாராய்ச்சிக்கும் விலங்கு பறவை 
மாஞ் செடி கொடிகளைப்பற்றிய ஆராய்ச்சிக்கும் உதவியாக உரிய 
விடங்களில் , சில குறிப்புக்களும் குறிக்கப்பெற்றிருக்கின்றன. 

முதற்சம்புடத்திலன்றி இச்சம்புடத்தில் பிற்கூறிய குறிப்புக் 
களைச் சேர்த்ததற்குக் காரணம் , முதற்சம்புடத்தைப் பார்த்த தமிழா 
மானிகளான அன்பர்களிற் சிலர் , உரையிலுள்ள சொற்கள் , பண்டை 
இலக்கியத்துள்ளன ; இல்லன ; இவை இன்ன சொல்லின் சிதைவு என்ற 
செய்திகளையும் இயன்ற அளவு தெரிவித்தல் நன்றென் w ம் , வேறு 
சிலர் , உயிர்களைப்பற்றிக் கடறுமிடத்து மிருகவிசேஷம் பக்ஷவிசேஷம் 
விருக்ஷ விசேஷமென்று சிறிதும் அறிய இயலாதபடி விட்டுவிடாமல் 
இப்பொருள் இன்னதென்று அறியும்படி அவற்றையும் இயன்ற அளவு 
விளக்கல் பேருபகாரமாமென்றும் விரும்பிக்கூறியனவாகும் . ஆதலால் 
அவற்றையும் பற்றி இயன்ற அளவு குறித்திருக்கின்றேன். 


4 


இம்முகவுரையின் பின் , முதற்சம்புடத்திலன்றி இச்சம்புடத்தில் 
வந்துள்ள நூற்பெயர் முதலியவற்றின் அகராதியும் செய்யுள் முதற் 
குறிப் பகராதியும் இப்பதிப்பைப்பற்றி மஹாமஹோபாத்தியாயர் 
தாக்ஷிணாத்திய கலாநிதியென்னும் சிறப்புப் பட்டங்களைப் பெற்று 
விளங்கும்பிரஹ்மஸ்ரீ உ.வே. சாமிநாதையாவர்களும் மதுரைத் தமிழ்ச் 
சங்கத்துச் செந்தமிழ் முதலிய பத்திரிகைகளின் ஆசிரியர்களும் எழுதி 
யுள்ள அபிப்பிராயங்களும் சேர்க்கப்பெற்றிருக்கின்றன. 


இந்நூல் விரைவில் இனிது நிறை வேறத் தமிழ்த்தெய்வத்தின் 
திருவருளை வேண்டுகின்றேன் . 


திருவேட்டீசுவரன் பேட்டை 

குரோதன 
ஆனிமீ உசு உ 


இங்கனம் : 

: 
இ . வை . அனந்தராமையன் . 


கணபதி து 

துணை . 


முதற்சம்புடத்திலன்றி இதில் எடுத்துக்காட்டப்பெற்ற 

நூற்பெயர் முதலியவற்றின் அகரா 


அஷ்டாங்கஹ்ருதயம் 

சிகித்ஸாஸ்தானம் 
( இராமாயணம் (உத்தாடாமாயணம்) 
சந்திரகேதுநகர்ப்படலம் 
ருசமய விளக்கம் 
ன்னாநாற்பது 
த்த கோசமங்கைப்புராணம்) 

ரித்துவசன் சாபந் தீர்த்தபடலம் 
உதயண குமாாகாவ்யம் 

உஞ்சைக்காண்டம் 
உரிச்சொனிகண்டு 
( கந்தபுராணம் ) 
அக்கினிமுகாசுரன் வதைப்படலம் 
அசுரர் யாகப்படலம் 
ஆற்றுப்படலம் 
சுரம்புகுப்படலம் 
திக்குவிசயப்படலம் 
திருவவதாரப்படலம் 
தேவகிரிப்படலம் 
பானுகோபன் வதைப்படலம் 
மூவாயிரர்வதைப்படலம் 
(கம்பராமாயணம் ) 

ராவணன்சோகப்படலம் 
உருக்காட்டுப்படலம் 
கடி மணப்படலம் 
குகப்படலம் 
சூடாமணிப்படலம் 
சேதுபந்தனப்படலம் 
திருவடி 

தொழுதபடலம் 
தேரேறுப்படலம் 
நிந்தனைப்படலம் 
படைக்காட்சிப்படலம் 
படைத்தலைவர்வதைப்படலம் 
பிணிவீட்டுப்படலம் 
பிரமாத்திரப்படலம் 
மாரீசன் வதைப்படலம் 
வாலிவதைப்படலம் 
களவழிநாற்பது 
( க 
அமுதேசன்முதலியவிலிங்கத்தின் 


பஞ்சநதத்தின் வரலாறு 
மணிகன்னிகையின் சிறப்பு 
(காஞ்சிப்புராணம் ) 

சித்தீசப்படலம் 
குண்டலகேசி 
( குறள் . ) 
பரிப்பெருமாளுரை 
மணக்குடவருடை 
(கூர்மபுராணம் ) 
ஆதவர்சிறப்புரைத்தது 
இந்திரத்துய்மன் முத்திபெற்றது 
இராமன் வைகுந்தமடைந்தது 
தக்கனைச் சபித்த 
திருக்கல்யாணம் [ யுரைத்தது 
நவகண்டத் றைவோ ரியற்கை 
கோவையார் (திருக்கோவையார் ) 
சிதம்பாமும்மணிக்கோவை 
( சீகாளத்திப்புராணம் ) 

நான் முகச்சருக்கம் 
சுக்கிரநீதி . 
( சூளாமணி ) 

ரசியற்சருக்கம் 
குமாரகாலச்சருக்கம் 
தூது விடுசருக்கம் 
நகரச்சருக்கம் 
சேந்தன்றிவாகரம் 
(தணிகைப்புராணம் ) 
இந்திரனருள் பெறுபடலம் 
வீராட்டகாசப்படலம் 
திணைமொழியைம்ப 
( திருக்கழுக்குன்றப்புராணம் ) 
தீர்த்தச்சருக்கம் 
நகரச்சருக்கம் 
பசுவராகச்சருக்கம் 
திருக்கழுமலமும்மணிக்கோவை 
திருப்புகழ் 
( திருவானைக்காப்புராணம் ) 

புராணவரலாற்றுப்படலம் 
[ திருவிளையாடற்புராணம் ) 
திருநகரப்படலம் 
நான்மாடக்கூடலானபடலம் 


சிகண்டம் ) 


சிறப்புரைத்தது 


6 


நூற்பெயர் முதலியவற்றின் அகராதி 


டியபடலம் 


. 


பரிநரியாக்கியப்படலம் 

சையாதிகதையுரைத்தவத்தியாயம் 
பாயிரம் 

( லம் ( 8 ) வாமனாவதார முரைத்த வத்தி 
மாமனாகவந்து வழக்குரைத்தப்பட யாயம் 
மாயப்பசுவைவதைத் தபடலம் 

ஸ்ரீ நாரதர் கஞ்சனோரைத்தவத் 
வரகுணனுக்குச் சிவலோகம் காட் 

[ பிரபுலிங்கலீலை .) ( தியாயம் 

பிரபுதேவர்வந்தகதி 
வன்னியுங்கிணறமிலிங்கமு மழை மாயையினுற்பத்திகதி 
தீர்த்தகிரிப்புராணம் [ த்தபடலம் ( பிரமோத்தரகண்டம் .) ( தியாயம் 
கந்ததீர்க்தச்சருக்கம் 

பத்திராயுவுக்கு அரசியலளித்தவத் 
( நாலாயிர திவ்வியப்பிரபந்தம் . ) புள்ளிருக்கு வேளூர்க்கலம்பகம் 
இயற்பா 

புறப்பொருள் வெண்பாமாலை .) 
திருச்சந்த விருத்தம் : 

உழிஞைப்படலம் 
பெரியாழ்வார் திருமொழி 

பெருந்திணைப்படலம் 
நிகண்டு 

வென்றிப் பெருந் திணை 
நீலகேசி . ) 

( பெரியபுராணம் ) 
குண்டலகேசிவா த + சருக்கம் கழறிற்றறிவார் நாயனார் புராணம் 
( கைட தம் . )) 

கோச்செங்கட் சோழ நாயனார் 
அரசாட்சிப்படலம் 
கைக்கிளைப்படலம் 

சிறுத்தொண்ட நாயனார் புராணம் 
சிறப்புப்பாயிரம் 

சேக்கிழார் 
நகர் நீங்குப்படலம் 

திருநாட்டுச்சிறப்பு 
போது கொய்படலம் 

வாட்போக்கிக்கலம்பகம் . 
மாலைப்படலம் 

விநாயக புராணம். 
வேவேற்றருவமைந் தபடலம் 

கெசானனர் திருவவதாரப்படலம் 
[ பதினொராந் திருமுறை . 

( வில்லிபாரதம் .) 
மூத்தநாயனார் திருவிரட்டைம் a இர் குயச் சருக்கம் 
பாகவதம் . ) 

(வத்தியாயம் 

எட்டாம் போர்ச்சருக்கம் 
( 9 ) அரிசசந்திரன் கதையுடைத்த காண்டவககனச்சருக்கம் 
உருக்குமிளியூடறீர்க்தவத்தியாயம் நான்காம்போர்ச் சருக்கம் 
சகடமுதைத்த வத்தியாயம் ( யம் 

மணி மான்வதை சருக்கம் 
சுபத்திரை மணமுரைத்த வத்தியா (வேதாரகரியபுராணம் .) 
பிரத் துமனன் மணம்புரியத்தியாயம் சோசசருக்கம் 


புராணம் 


(மாலை 


இவற்றுள் சில நூல்கள் முதற் சம்புடத்தில் எடுத்துக்காட்டப் பெற் 
மிருந்தும் உட்பிரிவுகளின் வேறுபாட்டால் இதிலும் எடுத்துக்காட்ட 
வேண்டியவையாயிருந்தமையால் அந் நூல்கள் இவை என்பதற்கு அறிகுறியாக 
அந் நூற்பெயர்களின் பக்கத்தும் இருதலைப் பகாம் ( ) அமைக்கப் 
பெற்றிருக்கிறது . அதனில் இல்லாது , இச்சம்புடத்தில் எடுத்துக் காட்டப் 
பெற்ற நூல்கள் ; 

மற்றும் சிலவாம் . 


மருதக்கலி முல்லக்கலிகளின் 

செய்யுள் முதற்குறிப் பகராதி . 


அகன்றுறை 


சகே 


சுசுச 


ச 


மலிதிரையூர்ந்து 


சுசக 


சுரு 


செய்யுள் பக்கம் செய்யுள் பக்கம் . செய்யுள் 

பக்கம் . 
சஙஅ காராரப்பெய்த 

எகை . பொதுமொழி 
அரிநீர்விழ்நீலம் நிசஉ கார்முற்றியின் 

சுமங பொய்கைப்பூப் 
அரைசுபடக் 

காலவை , சுடு (நி ) ச போதவிழ்பனிப் சகரு 
அன்னைகடுஞ் நிகஉ ஞாலம்வறத் தீ 

அசு மணிநிறமலர் 
இகல்வேர் தன் சுக தளிபெறுதண் 

சுகஎ மலிதிரை 
இணைபட வேந்த சஙக தீம்பால்கரந்த 

எகங மாணவுருக்கிய 
எங அ 
இணையிரண்டி சடுக தோழிநாது 

எந உ மெல்லிணர்க் 
நண்டுநீர்மிசை ஈகக நயந்தலைமாறு 

சுஎச மைபடுசென்னி 
.ே றுவளிதூக்கு 

சுகூ எ 

நலமிகநந்திய உஉ மையாவிளங்கிய 
எல்லாவிஃதொன் சு அகநறவினைவரைந் சுரு யாரிவனெங் நிக ) 
என்னோற்றனை 

நில்லாங்குநில் 

ரு எசு யாரிவனென்னை 
ஏர்தெழின் மார்ப அது நீசார் செறுவி சசசு யாரைநீயெம் 
ஒரு உக்கொடி 

நிஉக பன்மலர்ப்பழ சசு2 வண்டு துசாந்தம் ருருள் 
(52 ) யாங்கரும்பாட் 

எகூடு வாரிசெறிப்பட் 
கடிகொளிருங் எக புள்ளிமிழகல்வய ஈசுஎ விரிக திர்மண்டி 
கண்டேனின் 

ருகூரு புனவளர் பூங் ( நசடு வீங்கு ரவிழ் 
கண்ணசனிரு 

செய்யுள் இட 
சமுலொடுசுடு க என பெருந் திருநிலை 

சகஉ கலி . ச - க்கு 


நகக 


கௌ 


நகஅ 


ஒருஉ கீழெக் 


வெ 


ச உஎ 


ஙகள 


ஈ உ அ புனையிழை 


சருஉ ஆக 


கன் 


ஆ . மாணிக்கம் , 
மணவழகு தமிழகம், 
செவ்வாயப்பேட்டை , சேலம் . 


கணபதி துணை , 

. 
கலித்தொகை விளம்பரம் . 

து மூன்று சம்புடமாகும் . 
இருபது பவுண்டு பெதர்வெய்ட் பேபர் 
டிம்மி ட்ெடுப்பக்கம் ஸைஸ் . 


நல்ல காலிகோபைண்டு செய்யப்பெற்று இதுவரை வெளிவந்த 
சம்புடம் 2 . 


அவற்றுள் , 


க - ஆம் சம்புடம் பக்கம் நகதி விலை ரூ 
- ஆம் சம்புடம் பக்கம் நகூ எ - செங் . விலை ரூ . 

தடாற் கூலி வேறு . 


ந 0 0 
ந 0 


சுமார் 


D 


கஉ அ 


சம்புடம் பதிப்பிக்கப்பெற்று வருகிறது ; அது 
500 பக்கமாகும் . அதில் நெய்தற்கலியும் ஆசிரியர்களின் சரித் 
திரமும் அரும்பத முதலியவற்றின் அகராதியும் உள்வாம் . 

அதற்கு விலை வெளிவந்தபின் - குறிக்கப்பெறும் . 
ககூ உருளு செப்டம்பர் மாதத்துள் முன்பண மனுப்பும் 

உள்நாட்டாருக்கு , தபாற்கூலி உள்பட மூன்று சம் 
புடத்தின் விலை ரூ 
. 
வேண்டுவோர் அடியிற்குறித்த விலாஸத்துக்கு எழுதிப் பெறலாம் . 

வை . அனந்தராமையர் . 
பிரஸிடென்ஸி காலேஜ், தமிழ்ப் பண்டிதர் 

கசு . நாகப்பையர் தெரு 
திருவல்லிக்கேணிப் போஸ்ட் , 

சென்னை 


. 


முதற்சம்புடத்தின் அபிப்பிராயம் . 
(பிரஹ்மஸ்ரீ மஹாமஹோபாத்தியாய உ . வே . சாமீராதையாவர்கள் ) 

சென்னைப் பிரவிடென்வி காலேஜ் தமிழ்ப்பண்டிதராகிய 
பிரஹ்மஸ்ரீ , இ வை . அநந்தராமையாவர்கள் பலவருடங்களாக மிர 
முயன்று நன்கு பரிசோதித்துப் பதிப்பித்துச் சில மாதங்களுக்கு 
முன்பு வெளிப்படுத்திய கலித்தொகையின் முதற்பகுதிப் புத்தகத் 
தைப் படித்துப்பார்த்துப் பரிசோதனைமுறை முதலியவற்றை யறிந்து 
மிக்க ஆநந்தமடைந்தேன் . இருபது வருடங்களுக்குக் குறையாமற் 
பழகி இவர்களுடைய 

களுடைய ஆற்றல்களை ஒருவகையாக யான் அறிந்திருப்பி 
னும் இதுகாறும் இவர்கள்பாற் கண்டறியப்படாமலிருந்த விசேட 
ஆற்றல்கள் பலவற்றை இப்பதிப்பால் நன்கு அறிந்தேன் . சிறந்த 
ஒரு நூல் எத்தனைவகையாக ஆராய்ச்சி செய்து பதிப்பிக்கப்பட 
வேண்டுமோ அத்தனை வகையிலும் சிறிதும் குறைவின்றி ஆராய்ச்சி 
செய்யப்பெற்று இப்புத்தகம் விளங்குகின்றது . இப்பதிப்பிலுள்ள 
விசேடங்களெல்லாம் இதன் முகவுரையைப் படிப்பவர்களுக்கு நன்கு 
விளங்குமாதலின் , இங்கே அவற்றை எழுதவில்லை. 

அருந்தமிழ்ப்புலவர்கள் , புதுமொழிகளும் புதிய பொருள்களு 
மாகிய அமுதப்பெருக்கத்தைக் கூட்டுண்ணுதற்கு நல்விருச்தென்றும் 
செந்தமிழ்ச் செல்வர்களுக்கு வாய்த்த ஒரு கருவூலமென்றும் இப் 
புத்தகத்தைச் சொல்லலாம் . 

தமிழ்ப் பாஷாபிமானிகள் இதனை வாங்கிப்படித்து , இங்கன் 
முயற்சியிற் சிறிதும் சலிப்படையாதபடி இப்பதிப்பாசிரியர்க்குப் 
பொருளுதவி செய்து ஊக்கமளிப்பார்களாயின் , அவ்வுதவி தமிழ்ப் 
பாஷைக்கே செய்த பெரியதோ ருதவியாகுமென்பதில் சந்தேகமில்லை 
எந்தக்காரியத்திற்கும் பொருள் இன்றியமையாததென்பது யாவரும் 
அறிந்ததன்றோ! 

இங்கனம் : 
இருவேட்டானாம்பேட்டை, } 
தியாசமாதவிலாலம். 5-4-25. 

வே . சாமிநாதையர் . 


II 


( செந்தமிழ் ) 
கலித்தொகை ( பாலைக்கலி , குறிஞ்சிக்கலி ) மூலமும் நச்சினார்க் 
இனிய ருரையும் : - இப்புத்தகம் 

சென்னைப் பிரஸிடென்லி 
காலேஜின் தமிழ்ப்பண்டிதர் பிரும்மஸ்ரீ அருந்தராமையாவர்களால் , 
பலபிரதிகளை வைத்து ஒப்புப்பார்த்து நன்குபரிசோதித்து அச்சிடப் 
பட்டிருக்கிறது . இதற்கு முன்பு இந்நூல் ஸ்ரீமத் சி . வை . தாமோ 
தரம் பிள்ளை யவர்களாற் பதிக்கப்பட் டிருப்பினும் இப்பதிப்பில் 
மூலமும் உரையும் பல திருத்தமடைந்துள்ளன. பாட்டுக்களேனும் 
அவற்றின் பகுதிகளேனும் பிற லுரைகளில் எடுத்தாளப்பட்ட 
வற்றை அவற்றிற் குரிய விவரங்களுடன் ஆங்காங்குக் குறித்தும் 
இன்னும் தோன்றிய பிற குறிப்புக்கள் வரைந்தும் , முற்காலத்தவும் 
பிற்காலத்தவுமான நூற்றுக்கணக்கான நூல்களிலிருந்து பிரயோகங் 
கள் எடுத்துக்காட்டியும் அச்சிடப்பட்டிருக்கிறது . கஅ , ககூம் பக்கங் 
களில் .. - வது குறிப்பில் அருந்ததியைப்பற்றிய பல புராணங்களி 
லுள்ள கதைகளும் பல நூல்களிலும் வழங்கிவந்தபெயர்களும் ஒருங்கு 
சேர்த்துக் காட்டியிருப்பதும் , இன்னும் கொல்லிப்பாவை முதலிய 
சில பல குறிப்புக்கள் அருமையான் ஆராய்ந் தெழுதியிருப்பதும் 
பாராட்டத்தக்கன . 

( ரக்தாக்ஷி u மார்கழிமீ . ) 


( சுதேச மித்திரன் . ) 
கலித்தொகை மூலமும் நச்சினார்க்கினியருரையும் ( முதற் சஞ்சிகை . 
பாலையும் குறிஞ்சியும் ) சென்னை பிரஸிடென்ஸி காலேஜ் தமிழ்ப் 
பண்டிதர் ஸ்ரீமான் இ . வை . அனந்தராமையரால் பதிப்பிக்கப்பட்டது . 

இக்காலத்தவராலும் இது போற்றற்குரியதோவெனின் 
உரியதே யென்பது பல துறைகளிலுமுழைப்பவர் துணிபு . பண்டைக் 
காலத்துத் தமிழரின் மதக் கோட்பாடுகள் எப்படிப்பட்டன. அவர் 
நன்றென்றும் தீதென்றும் , அழகியதென்றும் , அல்லாததென்றும் 
கருதியனயாவை. அவர்தம் அரசாட்சி எந்நிலைமையிலிருந்தது . அவ 
ருண்ட உணவும் , உடுத்த உடையும் , காதலித்த முறையும் , கைப் 
பிடித்த ஒழுக்கங்களும் இன்றுபோலல்லாது வேறுபட்டிருந்தனவோ 
என்றும் பலவும் ஆராய்ச்சி செய்வோர் கலித்தொகையை ஒரு பொற் 
கவையேபோல் பாராட்டுவர் . 


ill 


இஃதொரு புறமிருக்க, ... விரிவஞ்சி மேற்கோட்கள் 
சேர்க்காது விடுத்தாம் . 

இனி , இந்நூலைக் காலம்சென்ற சி . வை . தாமோதரம்பிள்ளையவர் 
கள் கஅஅஎ - ஆம் வருடத்திற் பதிப்பித்தார்கள் அப்பதிப்பிலடங்கிய 
பிரதிகள் யாவும் செலவாகி விட்டமையான் அவை பணத்தாலும் 
சிநேகத்தாலும் மற்றெவ்விதத்தாலும் கொளற்கரியனவாய் முடிந்தன . 
ஆதலின் வேறுவழிகாணாது எனக்கு இனியனவாத்தோன்றிய சிற்சில 
பாட்டுக்களை மாத்திரம் கையெழுத்தில் பெயர்த்துக்கொண்டேன் . 
என்னைப்போலவே பலரும் இப்புதிய பதிப்பை எதிர்ப்பார்த்திருப்ப 
ராதலின் இதனை இரண்டாம்முறை அச்சிட்டு உதவியவருக்கு யாம் 
பெரிதும் நன்றிபாராட்டக்கடமைப்பட்டவராயிருக்க, இதற்குத்தாம் 
பல வாண்டுகளாக அரிய ஆராய்ச்சிக் குறிப்புகளும் சேர்த்தருளிய 
பிரும்மஸ்ரீ அனந்தராமையருக்கு நாம்எத்துணைக் கடமைப்பட்டுளோ 
மென்பது கூறாமலே விளங்கும் ... 

(14-2-25 ) 


( நவசக்தி . ) 


கலித்தொகை என்பது பழைய சங்க நூல்களுள் ஒன் 
அஃது எட்டுத்தொகையுள் ஒன்றாயிருப்பது , கலித்தொகையைக் 
கற்றறிந்தார் போற்றுங் கலி " என்று தமிழர்கள் போற்றி வருவது 
கவனிக்கற்பாற்று . 

கலித்தொகை , மக்கள் இன்பவாழ்விற் குரிய அகப்பொருளை 
அறிவுறுத்தும் நூல . அகப்பொருளை யுணர்த்தும் நூல் பலவற்றுள் 
கலித்தொகை தலையாயது என்று கூறுவது மிகையாகாது . அகப் 
பொருளிலக்கணம் பயின்ற ஒருவன் கலித்தொகை வாசித்து வருவா 
னாயின் , அவன் உடல் உணவு முதலியவற்றையும் மறந்து இன்பத் 
தால் விழுங்கப்படுவன் என்பது திண்ணம். அவன் நுகரும் இன் 
பத்தை எழுத்தால் எழுத முடியாது . அத்தகை இன்பத்தை கட் 
டும் நூலன்றோ நூல் ? கலித்தொகையில் அத்தகைப் பேரின்ப 
மிருப்பதாலன்றோ கற்று அறிந்தார் போற்றுங்கலி என்று அந்நூல் 
புகழப்படுகிறது ? அவ்வின்பநூல் பயின்று இயற்கை வின்பத்தில் 
திளைத்திருந்த நம்மவர்கள் இதுகாலை போலிராவல்கள் பயின்று . 
களித்து , இன்பமிழந்து வருவது குறித்து எவரே வருத்தார்? 


IV 


முன்னை நாளில் கலித்தொகை பயிலாத ஒருவனைக் கற்றவரென 
எவரும் போற்றார் . திருத்தக்க தேவர் சேக்கிழார் கம்பன் சிவஞான 
முனிவர் முதலிய புலவர் பெருமக்கள் கலித்தொகை பயின்ற கல்வி 
யாளர்கள் என்பதுகவனிக்கத்தக்கது . பாட்டின்பத்துக்குவற்றாயுள்ள 
கலித்தொகை படியாத ஒருவன் எங்ஙனஞ் சிறந்த பாவலனாவன் ? 

இத்துணைச் சிறப்புவாய்ந்த கலித்தொகை , பாலைக்கலி , குறிஞ்சிக் 
கலி , மருதக்கலி , முல்லைக்கலி , நெய்தற்கலியென ஐந்து பகுதிகளை 
யுடையது . ஆகவே இந்நூலில் ஐந்திணை காணலாம் . இந்நூல் , 
இளம்பூரணர் , பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் , பரிமேலழகர் முதலிய 
உரையாசிரியர் ஆட்சியையும் பெற்றது . 

களித்தொகை மூலமும் , அதற்கு ஆசிரியர் நச்சினார்க்கினியர் 
வரைந்த அரிய உரையும் இற்றைக்குச் சுமார் நாற்பதாண்டுகளுக்கு 
முன்னர்த் தமிழ்த்தாயின் தவப்புதல்வருள் ஒருவராய அன்பர் 
சி . வை . தாமோதரம்பிள்ளை அவர்களால் வெளியிடப்பட்டன . 
இது போழ்து சென்னை பிரஸிடென்ஸி காலேஜ் தமிழ்ப்பண்டிதர் 
ஸ்ரீமான் , அனந்தராம ஐயர் அவர்களால் கலித்தொகையின் பாலையும் , 
குறிஞ்சியும் , நச்சினார்க்கினியர் உரையோடு வெளியிடப்பட்டிருக்கின் 
றன . ஸ்ரீமான் ஐயர் அவர்கள் தமிழ்ப்புலமையும் உழைப்பும் இக் 
கலித்தொகைப் பதிப்பில் நன்கு புலனாகின்றன . தமிழ்ப்புலமை மிக்க 
ஐயர் எழுதியுள்ள ஆராய்ச்சிக் குறிப்புக் கலித்தொகை பயில்வோர்க் 
குப் பெருந்துணை செய்வதாகும் . இப்பதிப்பிலுள்ள விசேடம் முக 
வுரையில் விளக்கப்பட்டிருக்கிறது . அது வருமாறு : 

க . பல ஏட்டுச் சுவடிகளோடு ஒப்பிட்டதினாலும் .......... 
அகராதியும் எழுதிச் சேர்த்தல் முதலியவையாம். * 

அநபாயன் சடையப்பவள்ளல் போன்றார் இல்லா இந்நாளில் , 
தமிழ்வளம் அருகிவரும் இக்காலத்தில் , தமிழ்ப்புலவர்கள் மிடியால் 
பீடிக்கப்பட்டு வருந்தும் இச்சமயத்தில் ஸ்ரீமான் அனந்தராம ஐயர் 
சங்க நூல்களில் தலையாயதை ஆராய்ச்சிக்குறிப்புடன் வெளியிடப் 
புகுந்தது குறித்து எமது நன்றி பறிதலான வணக்கத்தை அத்தமிழ்ப் 
பெரியார்க்குச் செலுத்துகிறேம் . ஏனைய பகுதிகளும் ஸ்ரீமான் ஐயர் 
விரும்புமாறு விரைவில் வெளிவர எல்லாம் வல்ல இறைவன் அருள் 
செய்வானாக . 

* முதற்சம்புடத்தின் முகவுரை பக்கம் 10-1 , முதல் 11-9 வரை பார்க்க 


இப்பதிப்புக்குத் தமிழ்மக்கள் எத்தகை ஆதரவு நல்குதல் 
வேண்டுமென்று சொல்லவும் வேண்டுமோ ? தமிழ்ச்செல்வர்கள் 
தங்களாலியன்ற உதவி புரிந்து கற்றறிந்தார் போற்றுங் கலியைத் 
தமிழ்நாட்டிற் பரப்புவாராக , 

( 3-4-25 .) 


( பாரத மீத்திரன் ) 
கலித்தொகை: இந்நூல்கடைச்சங்கமேறிய பனுவல்களின்பகுப்பு 
ளொன்றாகிய எட்டுத்தொகையுள் ஆறாவதாக வுள்ளது . 

இதனுள் பாலை , குறிஞ்சி , மருதம் , முல்லை , நெய்தல் என்னும் 
ஐந்திணைகளினுடைய முதற்பொருள் , கருப்பொருள் , உரிப்பொருள் 
களும் , அவற்றின் இயற்கையணிகளும் கற்றார்களிப்புறுமாறு விளக் 
கப்பட்டிருக்கின்றன. கற்றறிந்தார் போற்றுங் கலி என்பதனாலும் , 
இவ்வுண்மை அறியலாம் . 

இது , படிப்போருக்கு இன்பச்சுவையுடன் அந்தணர் , அரசர் 
அமைச்சர் , வணிகர் , வேளாளர்களும் பிறருமாகிய ஆடவரும் 
மகளிரும் இளமையிலும் முதுமையிலும் அறிந்தொழுகவேண்டிய 
பலப்பலநீதிகளைக்கற்பித்துநன்னெறிகாட்டிப்பயன் றுய்க்கச்செய்வது , 

இச்செந்நெறி நூலுக்கு மதுரை ஆசிரியர் பாரத்துவாசி உச்சி 
மேற் புலவர்கொள் நச்சினார்க்கினியர் உரை யெழுதியிருக்கின்றார் . 
உரையோடு கூடிய இந்நூலை சென்னபட்டினம் அரசாங்கக் கல்லூரித் 
தமிழ்ப்பண்டிதர் பிரம்மம் ஸ்ரீ இ.வை. அனந்தராமையர் அவர்கள் பன் 
னெடுங்காலமாக ஆராய்ச்சி செய்து அச்சிட்டு வருகின்றார்கள் . 

கடவுள் வாழ்த்து , பாலை , குறிஞ்சி ஆகிய மூன்று பகுதியும் 
தொகுத்த முதற் புத்தகம் வெளிவந்து விட்டது. கசடு நூல்களி 
லிருந்து மேற்கோள்களும் கதைகளும் எடுத்துக் காட்டி ஐயமகற்றி 
அச்சிட்டிருக்கின்றார்கள் . இதனை ஊன்றிப் படிப்பவர்களுக்கு ஐய 
ரவர்களுடைய பேருழைப்பு விளங்காமற்போகாது .......(பெதர் வொ 
பட்டுக்காகிதத்தில் இச்சம்புடத்தின் விலை ரூ . ந .)....... தமிழ் மக்கள் 
பலரும் இச்சிறுதொகைப் பொருளைப் பொருட்படுத்தாது அனுப்பி 
ஒவ்வொரு காப்பி வாங்கிக்கொண்டால் ஐயரவர்கள் இதுபோன்ற 
பல நூல்களை அச்சிட்டு உதவிபுரிவார்களென்பது ஒருதலை. இதனாம் 
புகழும் புண்ணியமும் இரு பகுதியினர்களுக்கும் உண்டென்பதைத் 
தமிழறிஞர்கள் செவ்வனே அறியவேண்டும் . 

( 6 - + - 25 . ) 


VI 


NEW INDIA , Thursday February 19, 1925 . 

REVIEW . 
Kalithohai, Edited by Pandit E. V. Anantarama Iyer of the Presi 

dency College, Madras; with the commentary of Nachinarkiniar 
and with notes of his own research, Vol . 1. pp . 395 . 

Tamil scholars and others who are interested in tamil literature 
are well aware of this work , “ Kalithohai " being the sixth of the 
famous . eight higher literary productions styled " The Ettuthohai " 
of the ancient Tamil Sangams. All the commentators of the world 
renowned work , " Tholkappiam ” have sung in praise of the literary 
merit of this unique work , so much so that the famous “ Nachinar 
kiniar" spared no pains to write an exhaustive commentary for this 
work which excites the admiration of the renowned scholars of , Tamil 
Literature. This work is of the highest importance as it throws 
much light on the highly dignified civilisation of the Ancient 
Tamils. This production is admired as the best contribution to the 
Tamil literature of the Sangam Age . 

Pandit E. V. Anantaramier has exhibited his scholarly erudi 
tion in his research notes in this edition of the work and has 
shown himself as fitted for bringing out a good edition of this 
famous literary production. 

The present volume has brought out two of the five “ Kalis " 
as well as the " Kadavul Vazth " of this work and the other three 
“ Kalis " are expected to be out in a short time . 


The HINDU , Saturday February 28 , 1925 . 
VERNACULAR PUBLICATIONS . 

THE TAMIL SANGAM CLASSICS. 
Kalithohai : 

-Edited by pandit E. V. Anantarama Iyer of the 
Presidency College, Madras; with the commentary of Nachinar 
kiniar and with notes of his own research , Vol . 1 , pp . 395 . 

Tamil Scholars and those others that are interested in Tamil 
literature are well aware of this work “ Kalithohai" being the sixth 
of the famous eight higher literary productions styled " the Ettu 
thohai " of the ancient Tamil Sangams. All the Commentators of 
the world - renowned work " Tholkappiam " have sung in praise of 


VII 


the literary merit of this unique work , so much so that the famous 
“ Nachinarkiniar " spared no pains to write an exhaustive commen 
tary for this work which excites the admiration of the renowned 
scholars of Tamil Literature. This work is of highest importance 
as it throws much light on the highly dignified civilization of the 
Ancient tamils . This production is admired as the best contribution 
to the Tamil literature of the Sangam age . A through knowledge 
and mastery over the other literary contributions of that age, such 
as the " Ahananooru , the " Natrinai , " The Kurunthohai , etc., 
as well as over " The Tholkappiam " and its commentaries are of the 
utmost necessity for bringing out a really good edition of this work. 

• Pandit E. V. Anantharama Iyer has exhibited his talents in 
his research notes in this edition of the work and has brought out 
a good edition of this famous literary production . Not only the 
Tamil Nadu but also scholars all over the world have been placed 
under a deep debt of gratitude to our Pandit by this work of his. 
It is a praisworthy effort in bringing out from obscure corners the 
light of ancient wisdom . 

The present volume has brought out two of the five " Kalis " as 
well as the Kadavul Vazth of this work and the other three 
" Kalis " are expected to be out in a short time. 


இரண்டாஞ் சம்புடத்தின் அபிப்பிராயம் , 
மஹாமஹோபாத்தியாயர் தாக்ஷணாத்தியகலாநிதி ,, 

பிரஹ்மஸ்ரீ உ . வே , சாமிநாதையாவர்கள் . ) 
சென்னைப் பிரஸிடென்ஸி காலேஜ் தமிழ்ப் பண்டித ராகிய 
ப்ரஹ்மஸ்ரீ . இ . வை . அனந்தராமையரவர்கள் பலவருடங்களாக 
மிக முயன்று நன்காராய்ந்து பதிப்பித்துவரும் கலித்தொகை நச்சி 
னார்க்கினியருரை யின் மூன்றாவது மருகக்கலியும் , நான்காவது 
முல்லைக்கலியும் அடங்கிய 2 - ஆம் பகுதிப் புத்தகத்தைப் பார்த்து 

னந்தம் அடைந்தேன். அவர்களுடைய தமிழ்க்கல்வியின் மேம்பாடு 
இதற்குமுன் யான் பதித்துள்ள புத்தகங்களில் எழுதி யிருப்பவற் 
மாலும் , இவர்களுடைய பதிப்பின் அருமை , இச்சலின் முதற் 
பகுதிக்கு யான் எழுதியுள்ள அபிப்பிராயத்தாலும் யாவருக்கும் 
நன்கு விளங்குமாயினும் , இப்பகுதியைப் பற்றியும் எனக்குத் 
தோற்றியவற்றை எழுதும்படி இதன் பதிப்பாசிரியர் விரும்பினமை 
யால் எழுதலானேன் . 


VITI 


தேன்னெஞ்சம் ஏடெனக் கற்றான் தழைமுத் தமிழையுமோ 
என்றபடி , பிறருடைய சகாயத்தைச் சிறிதும் விரும்பாமல் தம் 
முடைய மனத்தையும் , மற்றைக் காணங்களையுமே துணையாகக் 
கொண்டு இவ்வளவு பெருங்காரியத்தைச் செய்து முடித்த தொன்றே 
இப்பதிப்பாசிரியரின் ஆற்றலை நன்கு அறிவிக்கும் . 

இப்பதிப்பிற் காணப்படும் அரியவிஷயங்கள் பல , 
க . இதுகாறும் நன்கு விளங்காமலிருந்த கடின பதங்களுக்கு 
உரியபொருளை யறிந்து விளக்கித் தக்க மேற்கோள்களைக் காட்டி 
யிருத்தல் . 

உ .. உரையிலிருந்த பிழைகளை மூலத்தைக் கொண்டும் , மூலத்தி 
லிருந்த பிழைகளை உரையைக் கொண்டும் , இவ்விரண்டிலும் இருந்த 
பிழைகளை வேறுபிரதிகளைக்கொண்டும் நீக்கிச் செப்பஞ்செய்திருத்தல். 

ங ஒவ்வொரு பொருளினுடைய இயற்கையும் நன்கு புலப் 
படும்படி பழைய நூல்களிலிருந்தும் , பிற்காலத்து நூல்கள் பலவற்றி 
லிருந்தும் பற்பல மேற்கோள்களைக் காட்டியிருத்தல் . 

இந்நூலிலிருந்தும் , வேறு நூல்களிலிருந்தும் ஆங்காங்கு 
ஒப்புமைப் பகுதிகள் பலவற்றைக் காட்டி யிருத்தல் . 

6. பழைய இலக்கண வுரையாசிரியர்கள் , உரியவிடங்களில் 
மேற்கோள்களாக ஆண்டிருக்கும் இடங்களைக் கண்டு பிடித்து 
அவற்றை விளக்கி யிருத்தல் 

இவை போல்வன பிறவும் காணப்படுகின்றன. 

இயல்பாகவே கலித்தொகை மிக்க மதிப்புடையதாயினும் , இப் 
பதிப்பால் இந்நூல் பின்னும் மிக்க கௌரவத்தையடைந்து விளங்கு 
கின்றதென்றே சொல்லலாம் . 

மேற்படி ஐயரவர்களுடைய பெருமையைப்பற்றி இன்னும் பல 
படக் கூறுவதற்கு மனமிருந்தும் , இதன்மேலெழுதுதற்கு இப் 
பொழுது நேரமில்லாமையால் இம்மட்டோடே நிறுத்துகின்றேன் . 
சிதம்பரம் 

ங்கனம் : 

வேசாமிகாசைட் 
18-1-25 . 


கு மாட்டு தமிழ் காலெல் ) 


தேவர்கோமான் அண 


கலித்தொகை 


மூலமும் 
நச்சினார்க்கினியருரையும் . 
மூன் 

றாவது மருதக்கலி. 


( சசு ) வீங்குநீ ரவிழ்நீலம் பகர்பவர் வயற்கொண்ட 

ஞாங்கர் மலர்சூழ்தந் தூர்புகுந்த வரிவண் 
டோங்குய ரெழில்யானைக் கனைகடாங் கமழ்நாற்ற 

மாங்கவை விருந்தாற்றப் பகலல்கிக் கங்குலான் 
ரு வீங்கிறை வடுக்கொள வீழுநர்ப் புணர்ந்தவர் 
தேங்கமழ் கதுப்பினு ளரும்பவிழ் நறுமுல்லை 
பாய்ந்தூதிப் படர் தீர்ந்து பண்டுதா மரீஇய 
பூம்பொய்கை மறந்துள்ளாப் புனலணி நல்லூர ; 
கூ அணைமென்றோள் யாம்வாட வமர் துணைப் புணர்ந்து 
மணமனையா யெனவந்த மல்லலின் மாண்பன்றோ 
பொதுக்கொண்ட கவ்வையுட் பூவணிப் பொலிந்தபின் 

வதுவையங் கமழ்நாற்றம் வைகறைப் பெற்றதை ; 
க . கனலுநோய்த் தலையு நீ கனங்குழை யவரொடு 

புனலுளா யெனவந்த பூசலிற் பெரிதன்றோ 
தார்கொண்டா டலைக்கோதை தடுமாறிப் பூண்டநின் 

னீரணி சீதையாதெம் மில்வந்து நின்றதை ; 
கள தணந்ததன் றலையு நீ தளரிய லவரொடு 

ணங்கையா யெனவந்த கவ்வையிற் கடப்பன்றோ 


கூகூறு 

கலித்தொகை காகா . 
வொளிபூத்த நுதலாரோ டோரணிப் பொலிந்தரின் 
களிதட்ப வந்தவிக் கவின்காண வியைந்ததை ; 

எனவாங்கு ; 
உஉ அளிபெற்றே மெம்மை நீ யருளினை விளியாது 

வேட்டோர் திறத்து விரும்பியநின் பாகனு 
நீட்டித்தா யென்று கடா அங் கடுந்திண்டேர் 
பூட்டு விடாஅ நிறுத்து . 

இது பரத்தையிற் பிரிந்துவந்த தலைவன் தனது ஆற்றுமையே வாயி 
வாகத் தலைவியுழைச் சென்றத்து , அவன்ழன்பு வதுவையயர்ந்ததூஉம் அப் 
பொழுது புனலாடியதூஉம் இப்பொழது துணங்கையாடியதூஉங் கூறிப் 
புலந்தாள் - தலைவி , அவள் புலந்தவாறு கண்டு சென்று சார்ந்த தலைமக 
னுடன் ஊடல் தீர்கின்றள் கூறியது . 

இதன் பொருள் . 
( க )வீங்குநீ ரவிழ்நீலம் பகர்பவர் வயற்கொண்ட 

ஞாங்கர் மலர்சூழ்தந் தூர்புகுந்த ( உ ) வரிவண் 
க . கலியடி பதினான்கெழுத்தான் வந்ததற்கு , " வீங்குநீ ரவிழ்நீலம் பகர்பவர் 

வயற்கொண்ட என்பது மேற்கோள் . தொல் . செய் . சூ . கரு . அள 

வடி இளம் . ( வீங்கு என்பதிலுள்ள குற்றியலுகரம் அலகுபொது.) 
உ . ( அ ) சுரும்புணக் களித்த புகர்முக வேழம் " ஐங் . உங க . ( ஆ ) 

வரிஸ்மி றார்க்கும் வாய்புகு கடாஅத்துப் , பொறிநுதற் பொலிந்த 
வயக்களிற் றொருத்தல் " அகம் . எ அ ங -- . ( இ ) " மிஸ்றார்க்கும் கமழ் 
கடாஅத்து ...... மழகளிறு” ( ஈ ) " வரிஷிமி றார்க்கும் வாய்புகு 
கடா அத் , தண்ணல் யானை " புறம் . உஉ . சு - அ , கங : கஉ - ங . 

கூ . ( உ ) 
வரிவண் டார்க்கும் வாய்புகு கடா அத்த , வண்ணல்யானை " தொல் . 
களவி . சூ . கக . நச் . எண்ணியது மேற்கோள் . ( ஊ )" அந்தணாற்றத்து , 
மதக்களி சுவைக்கு மணி நிறப் பறவை . குஞ்சரம் " பெருங் . 
( க ) ரு அ : கஉ - அ .. ( எ ) " கரிமதத் தளியைப் போன்றும் ........ 
தெரிவின்றி நுகர்ந்ததெல்லாம் மேரு. அ : சு 0.( ஏ ) " வேழத்தின் , வண் 
களர் நறுமதமழையும் " ( ஐ ) " மூசு வண்டின மும்மத யானையி , னாசை 
கொண்டன போற்றொடர்ந் தாடின , வோசையொண்கடற் குன்றொ 
டவையுக , வேசை மங்கைய ராமென மீண்டவே " கம்ப . பம்பை . க 2 . 
சேது பந்தன . ரு.அ.( ) " மடந்தைய ளகமு மாந்தர் மாலையு , முடைந் 
துகு கடகரி மதமு முன்னியே, தடந்தொறு முரலளி தமரி னண் 
புறத் , தொடர்ந்துடன் வரவரச் சோலையெய்தினார் " ( ஓ ) " தும்பி 

மேன்மதத் திடைவிழும் தும்பிபோல் " ( ஒன ) வண்டின மொய்க்க 
( பிரதிபேதம் ) * தன்னாற்றாமை , தலையனை புலந்தவாறு . 


மூன்றாவது மருதம் க . 

கூகூகூ 
டோங்குய ரெழில்யானைக் கனை( க )கடாங் கமழ்நாற்ற 
( உ ) மாங்கவை விருந்தாற்றப் பகலல்கிக் கங்குலான் 
வீங்கிறை வடுக்கொள வீழுநர்ப் புணர்ந்தவர் 
தேங்கமழ் கதுப்பினு ளரும்பவிழ் நறு முல்லை 
பாய்ந் ( ங ) தூதிப் ( ச )படர் தீர்ந்து பண்டுதா மரீஇய 
பூம்பொய்கை மறந்துள்ளாப் புனலணி நல்லூர 

எ - து : பெருகுகின்றநீரி லவிழ்ந்த கருங்குவளையைக் கொண்டுவந்து 
விற்பார் வயலிடத்தே பறித்துக்கொண்டவை சுமத்தலிற் றலையிடத்தனவாகிய 
மலரைச் சூழ்தலைச் செய்து ஊரிடத்தே புகுந்த பாட்டினையுடைய வண்டுக்கு 
+ உத்தமவிலக்கணங்கள் ஒங்குஞ் சிறந்த அழகினையுடைத்தாகிய யானையி 
னுடைய நாறுகின்ற நாற்றத்தையுடைய செறிந்த மதத்தை அம்மதத்தில் 
முன் படிந்திருந்த ( ரு) வண்டுகள் விருந்து செய்ய அப்பூவொடு வந்த வண்டுகள் 
பகற்பொழுதெல்லாந் தங்கிக் கங்குலிடத்து வீங்கின இறையிற் கிடந்த ( சு ) 
தொடியாலே தங் கணவர் மேனி வடுக்கொள்ளும்படியாகத் தாம் விரும்பின 

மதம்பொழி கரியும் ” ( ஃ ) “ இகலி யளிமுர லிருகவு ளினுமுட 
னிழியு மதமழை குமிழிக ளெழவெழ................ முடுகின கரிகளே 
வில்லி. சூது போர் . கூக . எட்டாம் போர் . ரு . பதினாறாம் போர் . ச , 20 . 
( அஅ ) " வண்டு , மூசுண்ட தான முகமா " திருவிளை . வரகுணனுக்கு க . 
என்பவைகளும் ( ஆஆ ) " தன்மதந் திவண்ட வண்டு தங்கிய காட்டுள் 
வேழம் , பின் மதஞ் செறித்திட் டஞ்சிப் பிடிமரந் திரிந்து போகும் , 
வென்மதக் களிற்று வெய்ய வசனிவே கத்தின் மேலான் " சீவக . 
உஙகங . என்பதும் . ( இ ) " நீலயானை ........ 

வண்டுபடு , பூநாறு 
கடா அஞ் செருக்கி மணி . கக . உ O -22 . என்பதும் இங்கே அறிதற் 


பாலன . 


க . யானைமதம் கமழுமென்பதனை , " கமழ்கடா அத் தினம்பிரியொருத்தல் " 

( கலி . 2.க : 2. ) என்பதனாலும் அதன் குறிப்பாலும் உணர்க .. 
உ . “ விருந்து அஃறிணைக்கு வருமென்பதற்கு “ ஆங்கவை விருந் தாற்றப் 

பகலல்கி " என்பது மேற்கோள் ; தொல் . கிளவி . சூ . ருஎ . நச் . 
ஊதுதல் - நுகருதல் " அகம் . கஙஉ ; கக ; புறம் . 10 : கஉ . 

பெடரே யுள்ளல் " தொல் . உரி . சூ . சஉ . 
6. “ இரிந்ததேன் குவளையி னெற்றி தைவா , முரிந்துபோ தவிழ்த்து 

கொங் குயிர்க்கு முல்லையி , னரும்புசேர்ர் தணிஞிமி சார்ப்ப வாய்பதம் , 

விருந்தெதிர் கொண்மெனத் தழுவி வீழ்த்தவே ” சீவக . ச.அ. 
சு . தொடி யுற்றவடு " ( கலி . எ அ : உஉ . ) என்பதும் அதன் குறிப்பும் 

பார்க்க . 
பிரதிபேதம் முல்லைப்பாய் தம் உடலிலக்கணங்கள் பூவோடு, 


மரக்கடியன மகளிருடைய தேன் சாறுன்த மயிரினுள்ளே கிடந்து 

பற்றி விரிந்த நறிதாகிய முல்லைக்கணப் பாய்ந்து துகார் 
வேசில பூக்களை பதுகாவேண்டுமென்னும் நினைவின்றிப் பண்டுதாம் விரும் 

டைய பொய்கையை மறந்து அதனை ஒரு காலத்தும் நினையா 
வித்த கல்ல ஊரனே ; எ - 
மதம்படுதுளை ; ஆகுபெயர் . வீங்கிறை , பிரிந்து வருந்தாமையின் 


( க ) வீங்குநீர் பரத்தையர்சேரியாகவும் , அதன்கணவிழ்ந்தநீலம் காமச் 
செவ்வி நிகழ்ந்த பரத்தையராகவும் , பகர்பவர் பரத்தையரைத்தேரேற்றிக் 
கொண்டுவரும் பாணர்முதலிய வாயில்களாகவும் , அம்மலரைச சூழ்ந்த வண்டு 
தலைவனாகவும் , யானையின் கடாத்தை ஆண்டுறைந்த வண்டுகள் வந்த வண் 
டிற்கு விருந்தாற்றுதல் பதற்பொழுது புணர்கின்ற சேரிப்பரத்தையர் தமது 
ஈலத்தை அத்தலைவனை நுகர்விததலாகவும் , கங்குலில் வண்டுமுல்லையை 
ஊதுதல் இற்பரத்தையருடன் இரவு துயிலுதலாகவும் , பண்டு மருவிய பொய் 
கையை மறத்தல் தலைவியை மறத்தலாகவும் பொருள் தந்து ஆண்டுப் புலப் 
படச்கூறிய கருப்பொருள்கள் புலப்படக்கதை மருதத்திணைப்பொருட்கு 
உள்ளுறையுவமமாயவாறுகாண்க . இது " கிழவோட்குவம் ( 2 ) மீரிடத்துரித்தே ) 
( ங ) என்பதனான் மருதத்துக்கண் உவமப்போலி கூறினான் . 

இது சீர்வகைக்கலியாகலின் வரிவண் டோங்குயரென நேற்றியற் 
சீரும் வாத்து . 
கூ ( து ) அணைமென்றோள் யாம்வாட வமர் துணைப் புணர்ந்து நீ 
மணமனையா யெனவந்த மல்லலின் மாண்பன்றோ 
பொதுக்கொண்ட கவ்வையிற் பூவணிப் பொலிந்தநின் 
வதுவையங் கமழ்நாற்றம் + வைகறைப் பெற்றதை 
க . தொல் . அகத் . சஅ - ஆம் சூத்திரத்தினுரையில் இவ்வுரையாசிரியா 

உள்ளுறை யுவமத்திற்கு வீங்குநீர் ..... நல்லூர் என்னும் 
பகுதியை மேற்கோள் காட்டி , இக்குறிப்பையும் சிறிது வேறுபடம் 
குறித்துள்ளார் . - வி . 
வி . சூ . ரு அசு . உரையில் 

வி . உரைகாரரும் 
அதனையே எழுதினர் . 
டம் - மருதம் நெய்தலும் . 


( கலி . க : க , க.க ,கச : கஉ ) 

இ ) " அணைத்தோளாய் 


மூன்றாவது மருதம் க . 


சமக 


எ - து : ஆரவாரத்தாற் பொலிவுபெற்ற (க )சிறப்பில்லாமையைக்கொண்ட (உ ) 
பரத்தையரைப் பூப்பேசிக்கொள்கின்ற கலியாணத்திலுண்டான நின்னுடைய 
அழகினையுடைய நாறுகின் றமணத்தினை விடியற்காலத்தே யாங்கள் பெற்றது 
யாம் || அணை போலும் மெல்லிய தோள் மெலியும்படியாக நின் நெஞ்சிற்கு 
அமர்ந்த பரத்தையரைக் கூடி மணமனையிடத்தா யென்று பிறர்சொல்ல 
நினக்கு உண்டான ஊளப்பத்திலும் மாட்சிமையடையதொன்றன்றோ ? எ - று . 

+ கௌவையிற் பொலிந்த பொதுக்கொண்ட பூவணி வதுவையென 


மாறுக . 


வை 


( ங ) மருதத்திற்குச் சிறுபொழுது வைகறையென்பது தோன்ற X 
கறைப்பெற்றதை என்றாள் . 
கங கனலுநோய்த் தலையு நீ கனங்குழை யவரொடு 

புனலுளா யெனவந்த பூசலிற் பெரிதன்றோ 
( ச ) கார்கொண்டா டலைக் கோதை தடுமாறிப் பூண்டநின் 
னீரணி சிதையாதெம் மில்வந்து நின்றதை 


பொது 


( அ ) பொதுவென்பது சிறப்பென்பதற்கு எதிர்மொழியாக வழங்கு 
தலும், ( ஆ ) “ எதின் மாக்கள் பொதுமொழி கொள்ளாது ” ( புறம் . 
ரு அ : உஎ ) என்புழி , பொது மொழியென்பதற்குச் சிறப்பில்லாதமொழி 
யையென்றும் ( இ ) " புலமிக் கவரைப் புலமை தெரிதல் , 
மக்கட் காகாதே ( பழ.ரு ) என்புழி , பொதுமக்கட்கென்பதற்குச் சிறப் 
பில்லாத மக்கட்கென்றும் முன்னோரால் உரை எழுதப்பெற்றிருத்தலும் 
இங்கே அறிதற்பாலன . 
நூறுபத் தடுக்கி யெட்டுக்கடை நிறுத்த , வீறுயர் பசும்பொன் பெறுவ 
திம் மாலை , மாலை வாங்குநர் சாலுங் கொடிக்கென 

1 சிலப் . கூ : 


கசு சு 


கசுசு . 


> 


தொல் . அகத் . சூ . அ . நச் . உரையிலும் மருதத்திற்கு வைகறை வந்த 
தற்கு , " அணைமென்றோள் ... பெற்றதை " என்னும் பகுதி மேற் . 
( அ ) " ததைந்தகோதை தாரொடுபொலியப் , புணர்ந்துட னாடுமிசையே " 
( மது . உ கா ரு - உ சுசு . ) ( ஆ ) " தாருங்கோதையும் - மைந்தர் தாரும்மகளிர் 
கோதையும் " ( இ ) மகளிர் கோதை மைந்தர் புனையவு , மைந்தர் 
தண்டார் மகளிர் பெய்யவும் " ( பரி . சு : சகா.உரை , உ O : உ O- உக . ) (ஈ ) 
கோதையுந் தாரும் பிணங்கக் கொடுங்குழைக் , காதன் மகளிரு மைந் 
தருங் காணிய ( சீவக . உககக . ) எனவும் ( உ ) " மைந்தர் கண்ணி மகளிர் 

சூடவு, மகளிர் கோதை மைந்தர்மலையவும் " ( பட் . காக - கக O ) எனவும் 
(பிரதிடேதம் ) * பொலிபெற்ற: கல்லியாணத்தி லுண்டான நாறுமணத்தினை || அணைபோல 

மெல்லிய - கௌவையுட்பொலிந்த . . வைகறைபெற்றதை 
51 


சாஉ 


கலித்தொகை கூசு . 


( 


து : நின் மார்பின் மாலையை வாங்கிக்கொண்டவளுடைய நெற்றிக் 
பட்டை வைகறையிலேவருதலின் மனந்தடுமாறிப் * பூண்ட இரண்டு அணியுங் 
கெடாமல் எம் இல்லிடத்தே வந்து நின்றது எம் மேனி கனலுதற்குக் காரண 
மான காமநோய்க்கு மேலேயும் நீ( க ) பொன்னாற்செய்தமகரக்குழையையுடைய 
(2 ) பரத்தையருடனே புனலிடத்தே விளையாடுகின்றாயென்று பிறர்சொல்ல 
நினக்கு உண்டான ஆரவாரத்திலும் பெரியதொன் றன்றோ ? எ - 

ஆடவர் கோலமும் மகளிர் கோலமுங் கொண்டு வந்துரிற்றலின் 
இரண்டணியென்றாள் . 
கஎ தணந்ததன் றலையு நீ ( ங ) தளரிய லவரொடு 

( ச ) துணங்கையா யொவந்த கவ்வையிற் ( ரு ) கடப்பன்றோ 
வொளிபூத்த நுதலாரோ டோரணிப்பொலிந்தரின் 
களிதட்ப வந்தவிக் கவின்காண வியைந்ததை 

எ - து : ஒளி பொலிவு பெற்ற நுதலினையுடையாரோடே கூடுதலாலுண் 
டான ( சு )பூணின் 

வடுக் கிடத்தலின் அவர்க்கும் நினக்கும் ஓரணியாகப் பொலிவு 
பெற்ற நின் செருக்குப் பிறர்பாற் செல்லாமல் அமைதி பிறப்பித்துத் தடுக் 
கையினாலே வந்த இவ்வழகை யாங்கள் காணும்படி பொருந்தினது நீர் எங் 
களைப் பிரிந்த இதற்குமேலேயும் நின்னைப் பெறாது . தளர்ந்த இயல்பினையுடை 
யாரோடே துணங்கைக்கூத்தாடினாயென்று பிறர் சொல்ல நினக்கு உண்டான 
ஆரவாரத்திலும் மிகுதியானதொன்றன்றோ ? எ - 

எனவாங்கு 
( ஊ ) " தாரு மாலையு மயங்கிக் கையற்று " (சிலப் . உ : கூடு .) எனவும் 
வருவன ஈண்டு ஒப்புநோக்கற்பாலன . 
கனங்குழை யென்பதற்கு , பொன்னாற்செய்த மகரக்குழை யென்றே 
பலவிடத்தும் இவர் பொருள் கூறினும் இந்நூல் . கக : 

ந்நூல் . கக : எ . இல் . 
பொன்னாற்செய்த கன வியகுழை என்று எழுதியிருத்தலால் பொன் 
மற்றைய உலோகங்களினும் கனமுடையதென்பது பற்றி இவ்வாறு 
பொருள் கொண்டனர் போலும் ; குறள் க o அக . பரி . உரையும் பார்க்க 
கனமென்பது பொன்னின் பரியாயநாம மென்பாரு முளர் . 
கூடியார் புனலாடப் புணையாய மார்பினில் " ( கலி . எஉ : கரு ) என்ப 

தும் அதன் குறிப்பும் பார்க்க . 
கூ . ( அ ) " தளரியால் " கலி . ககங: சு . ( ஆ ) " தளரியலாய் கார் . எ . ( @ ) 

தளரியல் பொருட்டின் வந்தசீற்றமும் " கம்ப . இராவணவதை . உச. 

ணங்கை யுளரவம் " கலி . எ O : கச என்பதன் குறிப்புப்பார்க்க. 
ரு . " தடப் பன்றோ கனங்குழாய் " கலி . நிஎ : கரு . 

" பொன்னாணும் புக்கொளிப்பப் புல்லுவன் " நள . சுயம் . அசு . 
( பிரதிபேதம் ) * பண்டவிரண்டினையுங் கெடாமல் ." எனவாங்கு - ஆங்கசை அளிபெற்றே 

யெம்மை , 


க . 


மூன்றாவது மருதம் உ . 


சலங 


று . 


எ - து : என்று யாங்கள் காணும்படியாக ; எ - 

ஆங்கு , அசை . 
உ உ அளிபெற்றே மெம்மை நீ யருளினை விளியாது 

( க ) வேட்டோர் திறத்து விரும்பிய நின் பாகனு 
நீட்டித்தா யென்று கடா அங் கடுந்திண்டேர் 
பூட்டு விடாஅ ; நிறுத்து 

எ - து : நீ ஈண்டு வருதலாலே நினது அளியைப் பெற்றேம் ; நீயும் 
எம்மை அருளினை ; இதுவே அமையும் ; இனி நீ விரும்பியோர் திறத்தே நீ 
செல்லுதலை விரும்பிய நின்பாகனும் பூட்டுத்தலைவிடாத கடிய திண்ணியதேரை 
நீ இவ்விடத்தே தாழ்த்தாயென்று கருதி அது நிற்கும் நிலையிலே செலுத்தும் ; 
அதற்கு முன்னே சென்று அப்பரத்தையர் அன்பு கெடாமல் அவ்வன்பை 
நிறுத்துவாயாக ; எ 

விளியாது நிறுத்து எனக் கூட்டுக . 
இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 
இது வெள்ளைச்சுரிதகத்தாலிற்ற ஒத்தாழிசைக்கலிப்பா. 

( க ) 
( சுஎ . ) காாமுற்றி யிணரூழ்த்த கமழ்தோட்ட மலர்வேய்ந்து 

சீர்முற்றிப் புலவர்வாய்ச் சிறப்பெய்தி யிருநிலக் 
தார்முற்றி யதுபோலத் தகைபூத்த வையைதின் 
னீர்முற்றி மதில்பொரூஉம் பகையல்லா னேராதார் 
போர்முற்றொன் றறியா த புரிசைசூழ் புனலூரன் ; 
சு நலத்தகை யெழிலுண்க ணல்லார்தங் கோதையா 
லலைத்தபுண் வடுக்காட்டி யன்பின்றி வரினெல்லா 
புலப்பேன்யா னென்பேன்மனந்நிலையே யவற்காணிற் 
கலப்பே னென்னுமிக் கையறு நெஞ்சே ; 


" காம நிலையுரைத்தலும் " என்னும் தொல் . கற்பியல் , கூசு - ஆம் சூத்தி 
ரத்தின் இவருரையில் " பாங்கன் கூறுவன நோய்மருங் கறிநரு 
ளடக்கிக்கொண்டு எடுத்து மொழியப்படுதலன்றிக் கூற்று அவணின்மை 
உணர்க ; அது : வேட்டோர் . 

நிறுத்து எனவும் ) வரும் " 
என்பது காணப்படுகிறது ; அதனை நோக்கப் பாங்கனே இங்குத்தேர்ப் 
பாகனா யிருந்தனனென்று கொள்ள வேண்டுமென்று தோற்றுகிறது . 

இஃது ஆராய்தற்பாலது . 
( பிரதிபேதம் ) * நின்பாகன் நீட்டித்தாயென்று + எ - து என்று யாங்கள் கானும்படியாக 

பயிண்டு நிறுத்துவாயென்கள் விவியாது நிறுத்தௌமாறுக இதனால் . 


- 


சசே 

கலித்தொகைகள் 
க 0 கோடெழி லகலல்குற் கொடியன்னார் முலைமூழ்கிப் 

பாடழி சாந்தினன் பண்பின்றி வரினெல்லா 
வூடுவே னென்பேன்ம னந்நிலையே யவற்காணிற் 
கூடுவே னென்னுமிக் கொள்கையி னெஞ்சே ; 
கச இனிப்புணர்ந்த வெழினல்லா ரிலங்கெயி றுறாஅலி 

னனிச்சிவந்த வடுக்காட்டி நாணின்றி வரினெல்லா 
துனிப்பேன்யா னென்பேன்ம னந்நிலையே யவற்காணிற் 
றனித்தே தாழுமித் தனியி னெஞ்சே ; 

எனவாங்கு ; 
ககூ பிறைபுரை யேர் நுதா றாமெண்ணி யவையெல்லாந் 

துறைபோத லொல்லுமோ தூவாகா தாங்கே 
யறைபோகு நெஞ்சுடை யார்க்கு . 
இது வாயின் மறுத்த தலைமகள் ஆற்றமைவாயிலாகப் புக்குக்கூடிய 
தலைமகனது நீக்கத்துக்கட் புக்க தோழிக்குக் கூறியது . 

இதன் பொருள் . 
கார்முற்றி யிணரூழ்த்த கமழ் தோட்ட ( க ) மலர்வேய்ந்து 
சீர்முற்றிப் ( உ ) பலவர்வாய்ச் சிறப்பெய்தி யிருநிலந் 


மண்டி . 


க . ( அ) " மலரு , நாறுபு நிகழும் யாறுவர லாறு " ( ஆ ) " மாறுமென் மல 
ருந் தாருங் கோதையும் ... 

வேளா கின்றிவ் விரி 
புனல் வரவென " ( இ ) “ மலையி னிழியருவி மல்கிணர்ச் சார்ச்சார்க் , 
கரைமரஞ் சேர்ந்து கவினிமடவார் , நனைசேர் கதுப்பினுட்டண்போது 
மைந்தர் , மலர்மார்பிற் சோர்ந்த மலரிதழ் தாஅய் , மீனாரம் பூத்த 
வியன்கங்கை நந்திய , வானம்பெயர்ந்த மருங்கொத்த லெஞ்ஞான்றுந் , 
தேனிமிர் வையைக் கியல்பு " பரி . கா : சக - உ , கா : சசு - ரு 0 , கசு , 
கூஉ - ங அ . ( ஈ ) " வையையென்ற பொய்யாக் குலக்கொடி , புண் 
ணிய நறுமல ராடை போர்த்து ... புனல்யா றன்றிது பூம்புனல் 
யாறென ” சிலப் . கங : கஎ 0 - கஎச . என்பவையும் ( உ ) “ பூரி ரைத்து 
மென் றாது பொருந்தியும் , .........வான வில்லை நிகர்த்தது வாரியே "" 
கம்ப ஆற்று . அ . (ஊ ) " கொங்கு லாமலர்க் கொன்றை கூ விளைகுர 
வழிஞை, பொங்குமாசுணந் தாதகிபாடலம் புன்னை , துங்க மார் 

ர் திருத் 
தலைமிசைக் கொண்டுறுந் தொடர்பா , லெங்க ணாயகன் றன்னையு 

மொத்ததவ் விருநீர் " கந்த . ஆற்றுப் . ககூ என்பவையும் ஒப்புநோக்குக . 
6. (அ )" வையையிரு பத்தாறு மாமதுரை நான் கென்படி செய்யபரி பாடற் 

ற்றம் " " புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி , வையை 


சாரு 


மூன்றாவது மருதம் உ . 
( க ) தார் முற்றியது போலத் தகைபூத்த (உ ) வையைதன் 
( B ) னீர்முற்றிமதில்பொரூஉம் பகையல்லா னே ராதார் 
போர் ( ச ) முற்றொன் றறியாத புரிசைசூழ் புனலூரன் 


- 


யென்ற பொய்யாக் குலக்கொடி ” சிலப் . கங : கசுக - கஎம் . என் 

ஈண்டறிதற் பாலன . 
க . ( அ ) " மாநில மடந்தை . 

ஆரம் போலச் , செல்புன லுழந்த 
சேய்வரற் கான்யாற்று ) சிறுபாண் . க கூ . ( ஆ ) " ஆரப் பேரியாற்று 

மண்ணக - மடந்தை சிலப் . டூ : க - ங . ( இ ) 
" காவிரி , மாதர்மண் மடந்தைபொன் மார்பிற் றாழ்ந்ததோ , ரோதநீர் 

நித்திலத் தாம மொக்குமால் " பெரிய திருநாட்டுச் . உ . 
உ . ( அ ) " அமிழ்த வெண்டிரை வையையு மொருபுறத் தகழாம் " ( ஆ ) 
( வையை ) " கல்லென்றதிர் சும்மைப்புனல் கடிமாமதிற் புறம்போய் , 

புல்லும்புரி சையுந் தள்ளியுள் புகுகின்றதை யன்றே " 
திருவிளை . திருநகரப் . கஎ . பரிநரி . ருஎ - அ . என்பனவும் ( இ ) " புனல் 
பொரு புதவி னுறந்தை அகம் . உஙஎ : கச . ( ஈ ) " புல்லிலை வஞ்சிப் 
புறமதி லலைக்குங் , கல்லென் பொருநை புறம் . ங அள : ங ங - ஙசு . 
என்பனவும் ( உ ) " நிவந்துகரை யிழிதரு நனந்தலைப் பேரியாற்றுச் , 
சீருடை வியன்புலம் வாய்பரந்து மிகீஇய , ருவலை சூடி யுருத்துவரு 
மலிர்நிறைச் , செந்நீர்ப் பூச லல்லது , வெம்மை யரிதுநின் னகன்றலை 
நாடே பதிற் . உஅ : 50 - கச . என்பதும் ( ஊ ) ஒருகொம் பானையு 
மொபாயிரத் திரட்டி வெண் கோட்டுச் , செருவின் வேழமுந் திரளிமிற் 
மருமவெள் ளேறும், பொருவி லோகையிற் பொருதி( ய )( டப் ) படுவ 
தல் லாது , மருவ லார்களிற் பொருதிடப் படாததவ் வரையே " திரு 
வானைக் . புராணவரலாற்றுப் . க . என்பதும் ( எ ) கோற்றொடிப் 
புரிசை முற்றிக் குளிர்நிழற் படப்பை சாய்த்துத் , தோற்றிடு நாட்டி 
லுள்ள பல பொருள் சூறை யாடி , யேற்றம ருடற்றும் வேந்தர் நாட் 
டினி லிகலி னோடும் , வேற்றர சிறுத்தா லென்ன மேவும்வை தரணி 

யாறும் " கூர்ம . நவகண்டத் . கூடு . என்பதும் இங்கே அறிதற்பாலன . 
கூ . " அதிராச்சிறப்பின்மதுரைமூதூர் என்பதற்கு , பகைவரால் நடுக்க 

மில்லாத சிறப்பினையுடைய மதுரையாகிய மூதூர் என்று பொருள் 
கூறி அதற்கும் , “ முதிர்கடன் ஞாலம் என்புழி முதிர்தல் என்ப 
தற்கு , முற்றுதல் , சூழ்தலுமாம் என்று பொருள் கூறி அதற்கும், 
நீர்முற்றி மதில்பொரூஉம் ” என்னும் பகுதியை மேற்கோள் காட்டி 

னர் , அடியார்க்கு நல்லார் ; சிலப் . பதிகம் . ஙக , உ . ங O. 
* . " முற்று - வளைத்தல் ” பு - வெ . உழிஞை. உதி . 
(பிரதிபேதம், புன் 


* 


கலித்தொகை எ . 
எ - து : கார்காலம் முதிர்கையினாலே பூங்சொத்துக்கள் அலர்ந்த தமழ் 
கின்ற இதழ்களையுடையனவாகிய மலர்களைச் சூடித் தலைமை முதிர்ந்து புலவர் 
வாயிற் கவிகளைத் தான் பெற்று, ஊரைச் சூழ்ந்து வருதலிற் பெரிய நிலமடந் 
தைதான் ஒரு பூமாலையைச் சூழ்ந்துகொண்டிருந்த தன்மைபோல அழகு 
பொலிவுபெற்ற வையையாற்றினது நீர் சூழ்ந்து மதிலைப்பொரும் பகை 
யன்றிப் பகைவர் போரால் வளைத்தலைச் சிறிதும் அறியாத புரிசை சூழ்ந்த 
புனலையுடைத்தாகிய மதுரையை யுடையவன் ; எ - 

புனலூரனென்றது பாண்டியனையா தலிற் பாட்டுடைத் தலைவனே 
திளவித்தலைவனாகக்கூறிய அகப்புறமாயிற்று . இதற்கு விதி " காமப் பகுதி 
கடவுளும் வரையா , ரேனோர் பாங்கினு மென்மனார் புலவர் " ( க ) என்பதனுள் 
ஏனோர்பாங்கினும் என்பதனாற் கூறினாம் . 
சு நலத்தகை யெழிலுண்க ( உ ) ணல்லார் தங் கோதையா 
லலைத்தபுண் வடுக்காட்டி யன்பின்றி வரினெல்லா 
( ங ) புலப்பேன்யா னென்பேன்ம னந்நிலையே யவக்காணிற் 
கலப்பே னென்னுமிக் கையறு நெஞ்சே 
தொல் . புறத் . சூ . உ.அ. ( அ ) இதனுரையிலும் இவரால் , குறிப்பினாற் 
பாட்டுடைத்தலைவளைக் கிளவித் தலைவனாகக் கூறியதற்கு , சீர்முற்றி 

புனலூரன் " என்பது மேற்கோளாகக் காட்டப்பட்டுள்ளது ; 
( ஆ ) முன்னோர்கூறிய குறிப்பினு மென்பதற்கு , முதலாசிரியர் கூறிய 
காமக்குறிப்பினு மென்று பொருள் கூறி , அஃது இயற்பெயர் சார்த்தி 
வருதற்கு " வையைதன் னீர்முற்றி ... ... புன லூரன் " என் 
பதை மேற்கோள் காட்டி , இது குறிப்பினாற் பாட்டுடைத் தலைமகனைக் 
கிளவித் தலைமகனாகக் கூறியதென்பர் , இளம்பூ " ணரும் ; தொல் . புறத் . 

சூ . உஉ . வழக்கியன் 
உ . ( அ ) " குறுகலென் றொள்ளிழை கோதைகோ லாக , விறுகிறுக யாத்துப் 

புடைப்ப " ( ஆ ) கமழ்கோதை கோலாப் புடைத்து ” பரி . க : ஙக-0, 
கஉ : ருஅ . ( இ ) " கோதை கோலா விறைஞ்சி நின்ற , ஆதையஞ் 
சேர்ப்பனை யலைப்பேன் போலவும் கலி . கஉ அ : 5 அ - க . ( ஈ ) " மகளி 
ரோச்சு , மட்டவிழ் மாலை போல மகிழ்ந்து பூண் மார்பத் தேற்று " ( உ ) 
" சந்தனத் தளிர்கன் மாலை , யோக்கினார் கண்ணி சுண்ண முடற்றினார் " 
சீவக . உஉகக . உசுசுக . ( ஊ ) நீர்தலைக் கொண்ட நெடும் பெருந் 
துறைவயிற் , போர்தலைக் கொண்டு பொங்குபு மறலிக் , கொங்கலர் 
கோதை கொண்டு புறத் தோச்சியும் பெருங் . ( க ) சஉ : கஅச - கஅசு . 

( எ ) " கோதைகொண் டோச்சு வாரும் கம்ப . நீர்விளை . ரு . 
கூ . “ புலப்ப லெனச்சென்றேன் புல்லினே னெஞ்சங் , கலத்த லுறுவது 

கண்டு " குறன் . கஉருக . 
(பிரதிபேதம் * மதன் 


மூன்றாவதுமருதம் உ . 


சமஎ 


எ - து : ஏடீ ! எழிலையுடையவாகிய மையுண்கண்ணினையுடைய பரத்தை 
யர் தங் கோதைகளாலே அடித்தநலத்தினையுடைய அழகிளையும் ( க) நகத்தாலும் 
எயிற்றாலும் அலைத்தபுண்களையும் ( உ ) பூண்கள் பொறித்த வடுக்களையுங்காட்டி 
என்னிடத்து அன்பின்றி வருவானாயின் யான் புலப்பேனென்றிருப்பேன் , 
அதனாற் பெற்றதென் ? இச்செயலற்ற நெஞ்சு அவனைக்காணில் அத்தவறுக 
ளோடு கூடிய அந்நிலைதன்னிலே யான் கூடுவேனென்று கூறாநிற்கும் ; எ - று . 
க 0 கோடெழி லகலல் குற் ( ங ) கொடியன்னார் முலைமூழ்கிப் 

பாடழி சாந்தினன் பண்பின்றி வரினெல்லா 
இடுவே னென்பேன்ம னந்நிலையே யவற்காணிற் 
கூடுவே னென்னுமிக் கொள்கையி னெஞ்சே 

து : ஏடீ பக்கமுயர்ந்த எழுச்சியையுடைய அகன்ற வல்குலையுடைய 
கொடியையொக்கும் பரத்தையர் முலைகள் அழுந்திப் பூசின பாடழிந்த சந்த 
எத்தையுடையனாயான் மக்கள் குணமின்றிவருவனாயின் ஊடியிருப்பேனென்று 
கூறுவேன் , அதனாற் பெற்றதென் ? யான் கூறியதனைக் கொள்ளுதவில்லாத 
இந்நெஞ்சு அவனைக் காணில் அத்தவறுகளோடுகூடிய அந்நிலைதன்னிலே 
பான்கூடுவேனென்று கூறாநிற்கும் ; எ - று . 
கச இனிப்புணர்ந்த வெழினல்லா ரிலங்கெயி றுறா அலி 

ன்னிச்சி வந்த வடுக்காட்டி நாணின்றி வரினெல்லா 
துனிப்பேன்யா னென்பேன்ம னந்நிலையே யவற்காணிற் 
றனித்தே தாழுமித் தனியி னெஞ்சே 
எ - து : எடீ | இப்பொழுது புதிதாகக் கூடிய அழகினையுடைய பாத்தைய 
தடைய விளங்குகின்ற எயிறுகள் அழுந்துகையினாலே மிகுதியையுடைத்தாய்ச் 
வந்த வடுக்களைக் காட்டி நாணமின்றியே வரின் . துனித்திருப்பேன் யான் 
ன்று கூறுவேன் , அதனாற் பெற்றதென் ? இத்தனிமையான மனத்தைத் 
னக்கு உரித்தாக்குதலில்லாத நெஞ்சு அவனைக்காணில் அத்தவறுகளோடு 
டிய அந்நிலை தன்னிலே என்னை நீக்கித் தான் அவனிடத்தேதாழும் ; எ 
உராஅல் , விகாரம் . 
“ பேணானென் றுடன்றவ ருகிர்செய்த வடுவினான் , மேனாணீன் 
றோள் சேர்ந்தார் நகை சேர்ந்த விதழினை " கலி . எஉ : கக -உ . என்பதும் 
அதன் குறிப்பும் பார்க்க . 
தொடி வடுக்காணிய " கலி . எக : கசு . என்பதும் அதன் குறிப்பும் 
ஈண்டறிதற் பாலன . 
அலமா லுண்கண்ணா ராய்கோதை குழைத்தநின் , மலர்மார்பின் 
மறுப்பட்ட சாந்தம் வந் துரையாக்கால " கலி . எங . கஉ - ங . என்பதும் 

அதன் குறிப்பும் ஈண்டு ஒப்புநோக்கற்பாலன . 
ரதிபேதம் * பெற்றதென் இந்தயாள் , தனிநெஞ்சே, இந்தத்தனிமனத்தை , உரிதாக் 

குதலில்லாத 


சஅ 


று . 


( 
உ 
) 


கலித்தாகை க எ . 
இத்தாழிசைமூன்றும் ( க ) மறுத்துரைப்ப போல்உவகைபற்றிக்கூறியன . 
" உடம்பு முயிரும் வாடியக் காலு , மென்னுற்றனகொ லிவையெனி னல்லது , 
கிழவோற் சேர்தல் கிழத்திக் கில்லை " ( உ ) என்பதனால் இந்நெஞ்சிற்குத் தன் 
றன்மை யென்பதொன்றன்றியது என்னென்றவாறுகாண்க . 

t எனவாங்கு 
எ - து . என்று ; எ 

ஆங்கு , அசை . 
கக பிறைபுரை யேர் நுதலா ( ஈ ) யெண்ணியவை யெல்லாந் 

துறைபோத லொல்லுழோ தூவாகா தாங்கே 
ச )யறை போகு நெஞ்சுடை யார்க்கு 
எ - து : பிறையையொத்த அழகினையுடைய நுதலினையுடையாய் தமக்கு 
வலியாகாதே அவனிடத்தே கீழ் அற்றுச் செல்லும் நெஞ்சினையுடைய 
மகளிர்க்குத் தாம் நினைத்தவையெல்லாம் முடிவபோல் பொருந்துமோ ? 
பொருந்தாதன்றே என்றாள் ; எ - று . 

இதனால் , தலைவிக்கு இளிவுபி றந்தது . 
இது வெள்ளைச்சுரிதகத்தால் இற்ற ஒத்தாழிசைக்கலி . 
மறுத்துரைப் பதுபோல் உஉகைபற்றிக் கூறியதந்து , “ கோடெழில் 

கொள்கையி னெஞ்சே" என்பது ( தொல் . பொருளி . 
சூ . உ . நச் . ) மேற்கோளாகக் காட்டப்பெற்றுள்ள 
உ . தொல் . பொருளியல் . சூ.க. இச்சூத்தித்தின் இவருரையில் இனிப் 

புணர்ந்த ..........நெஞ்சே என்பது மேற்கோளாக " இதனுள் யான் 
துனித்தல் வல்லேன் என்னெஞ்சிறகுக் தன்றன்மை யென்பதொன் 
றில்லை ; ஈதென் னென்றலின் அவ்வாறு காண்க " என்னும் குறிப்புக் 

காணப்படுகின்றது . 
கூ . ( அ ) " ரின் மார்பு தோயல மென்னு , மிடையு நிறையு மெளிகோரி 

காணிற் , கடவுபு கைத்தங்கா நெஞ்சென்னுந் தம்மோ , டென்வாழ் 
பகையுடை யார்க்கு " கலி . எ எ : உக - சு . ( ஆ ) நின்றீமை, பொறை 
யாற்றே மென்றல் பெறுதுமோ யாழ , நிறையாற்றா நெஞ்சுடை 

யேம் கலி . க 0 : உஎ - க . 
ச . ( அ ) " நெஞ்சறை போகிய வறிவி னேற்கே " அகம் . உசு : உசு . ( ஆ ) 

அறைபோய் நெஞ்ச மவன்பா லணுகினு, மிறைவளை முன்கை யீங் 
கிவன் பற்றினும் , தொன்று காதலன் சொல்லெதிர் மறுத்த , னன்றி 

யன்றென நடுங்கினண் மயங்கி " மணி . க அ : கங O- கஙங . ( ) " நின்ற 
(பிரதிபேதம் ) * என்பதொன்றின்றியது . எனவாங்கு ஆங்கரை, ஏர்நுதலாய்தாமெண்ணிய 

வெல்லாம் , ஏர்றுதாருமெண்னியவையெல்லாம் ; || அழகிய தலினை 


LD 


மூன்றாவது மருதம் .. 
( சாஅ .) (க )பொதுமொழி பிறர்க்கின்றி முழுதாளுஞ் செல்வர்க்கு 

திமொழி யிடன்மாலை வினைவர் போல் வல்லவர் 
செதுமொழி சீத்த செவிசெறு வாக 
முதுமொழி நீராப் புலனா வுழவர் 
புதுமொழி கூட்டுண்ணும் புரிசைசூழ் புனலூர ; 
ஊன்மன் னுரனல்ல னமக்கென்ன வுடன்வாளா 
தோரூர்தொக் கிருந்தநின் பெண்டிரு பேணராகிக் 
களையாநின் குறிவந்தெங் கதவஞ்சேர்ந் தசைத்தகை 
வளையின் வாய் விடன்மாலை மகளிரை நோவேமோ 
கேளல னமக்கவன் குறுகன்மி னெனமற்றெந் 

தோளொடு பகைபட்டு நினைவாடு நெஞ்சத்தேம் ; 
கஉ ஊடியார் நலந்தேம்ப வொடியெறிந் தவர்வயின் 

மாறீர்க்கு மவன்மார்பென் றெழுந்தசொன் னோவேமோ 
முகை வாய்த்த முலைபாயக் குழைந்தநின் றாரெள்ள 

வகைவரிச் செப்பினுள் வைகிய கோதையேம் ; 
கசு சேரியாற் சென்று நீ சேர்ந்தவில் வினாயினன் 

றேரொடு திரிதரும் பாகனைப் பழிப்பேமோ 


உசக . 


நெஞ்ச , மறைபோன தன்றிங் கவன்வழியே அம்பிகா . ருகஉ . ( ஈ ) 
மகிழ்நர் தம்மே , லன்போடு நன்னெஞ் சறிவறை போக " தஞ்சை 
ங எஅ . என்பவைகளும் ( உ ) " மொய்கொண் டெழுந்த வமரகத்து 
மாற்றார் வாய்ப் , பொய்கொண் டறை போய்த் திரிபவர்க்கு " பழ . 

( ஊ ) அறிவறை போகிய பொறியறு நெஞ்சத் திறை " 
சிலப் . உ O : உரு . ( எ ) அறைபோக் கமைச்சின் முறைபோக் கெண் 
ணிலும் " பெருங் . ( ங ) கஎ : ருங . ( ஏ ) " கீழ்ந்தறை போகிய கிளைஞ 
ராமென கந்த . மார்க்கண்டேய . அசு . ( ஐ ) " காசுண்ட பூணா னறை 
போய கருத்த னானான் ( த ) " நானறைபோய மனத்தோ டிங்கும் , 
பரிவுறலும் " திருவிளை . வரகுணனுக்குச் .க ; வன்னியுங் . உஉ என்ப 
வைகளும் ( ஓ ) " ஓட்டை நெஞ்சின ராய் " ( சீவக . சுசடி ) என்பதற்கு , 
அறைபோய கெஞ்சின பாய் என்றெழுதியிருக்கும் உரையும் இங்கு 
ஒப்புநோக்கற் பாலன் . 
புல்லுதன் மயக்கும் புலவிக்கண் காமக்கிழத்தியர் கூற்று நிகழ்தற்கு 
இச்செய்யுளை மேற்கோள் காட்டி , இது மூவகை யார்க்கும் பொது 
வென்பர் , இளம் ; தொல் . கற்பி . சூ . அ . பல்லுதன் மயக்கும் 
52 


சகள் 

கலித்தொகை கூ அ . 
வொலிகொண்ட சும்மையான் மணமனை குறித்தெம்மிற் 
பொலிகெனப் புகுந்தநின் புலையனைக் கண்டயாம் ; 

எனவாங்கு ; 
உக நனவினான் வேறாகும் வேளா முயக்க 

மனைவரிற் பெற்றுவந்து மற்றெந்தோள் வாட 
வினைய ரெனவுணர்ந்தா ரென்றேக்கற் றாங்குக் 
கனவினா னெய்திய செல்வத் தனையதே 
யைய வெமக்குநின் மார்பு . 

இது பரத்தையர் சேரியினின்றும் வந்த தலைவனொடு ஊடிய காமக் 
கிழத்தி தன் காதன் மிகுதி கூறி ஊடியவாறு கண்டு சென்று சார்ந்த தலைமக 
னுடன் ஊடல் தீர்கின்றள் கூறியது . 

இதன் பொருள் . 
( க ) பொதுமொழி பிறர்க்கின்றி முழுதாளுஞ் செல்வர்க்கு 
மதி மொழி யிடன்மாலை ( 2 ) வினைவர்போல் (ங )வல்லவர் 
( அ ) " வையங்காவலர்வழிமொழிந்தொழுகப் , போகம் வேண்டிப் பொதுச் 
சொற்பொறாஅ , திடஞ்சிறி தென்னு மூக்கந்துரப்ப , வொடுங்கா வுள் 
ளத்து .................. சேரலாதனை " ( ஆ ) " வழுதி , தண்டமிழ் பொது 
வெனப் பொறா அன் " புறம் . அ : க - டு ; ருக : ச - ரு . ( இ ) " பெருநில 
முழுதாளும் பெருமகன் " சிலப் . க : ஙக . ( ஈ ) " ஞாலம் பொதுவெனப் 
பொறாவாசர் " குறள் . ச க உ . பரி . ( உ ) கோச்செங்கட் செம்பியர் 
கோன் , பூவலயம் பொதுநீக்கி யாண்டருளி " பெரிய . கோச்செங்கட் . 

ஊ ) "உலகம் பொது வறநூன்முறை யோராழி செலுத்தி " கூர்ம . 
இந்திரத்துய்மன் , உஉ . ( எ ) “ நிலமுழு தாண்டநேமி , காவிரிகீர்த்தியாள 
னளனெனு நாமவேந்தன் " வில்லி . அருச்சுனன் , 

) " முடி 
துலகம் பொதுநீக்கி முழுசசெங்கோல் சொத்தான் கோ 
அரித்துவசன் சாபம் தீர்த்த.உ . 
குடையும் , பிறர்கொளப் பொன்சே 

திகிரி திசை திசை போக்க தேன்பாடிக்கட்டு 
உ. ( அ) " கொலையஞ்சா வினை 

போல் " கலி . 50 : சு , சசு : 
ராயினும் ” பெருங் . ( க ) கூ .. 
" வல்லவர் செதுமொழி 

தொகைக்கு மேற்கோள் ; தொல் . 
( Urope ) * மொழிவிடன்மாக வினையர் 


க . 


மூன்றாவது மருதம் ங . 

சக்க 
( க )செதுமொழி சீத்த (உ ) செவி (ங )செறு வாக 
முதுமொழி * ரோப் ( ச )புலனா வுழவர் 
( ரு ) புதுமொழி கூட்டுண்ணும் ( சு ) புரிசைசூழ் புனலூர 

எ - து : பிறர்க்கும் இம் மண்ணுலகம் பொதுவென்னும் மொழி இன்றாக 
மண்ணுலகமுழுதையும்ஆளுஞ்சக்கரவர்த்திகளுக்கு ( எ ) அறிவாகிய 

சொல்லைச் 
சொல்லுதலை இயல்பாகவுடைய அமைச்சரைப்போல , நூல்வல்ல ஆசிரிய 
ராலே பொல்லாவாகிய சொற்கள் இடையிற் புகுதாமற் போக்கப்பட்ட தஞ் 
க . ( அ ) " செதுகாற் குரம்பை " ( ஆ ) " செதுகாழ் சாய்ந்த " அகம் . சுங : கச ;. 

ங எங : ச ; ( C ) " புதுக்கண் மாக்கள் செதுக்க ணார் " புறம் . உசாக : க . 
( ஈ ) செதுமதித்தக்கன் ” தே . திருஞான . அம்பர் . படியுளார் கு . ( உ ) 
செதுமதிச்சமண் ” திருவிசைப்பா . கஎ . ( a ) " செதுமகப் பெற்று ” 
சீவக . ககஉச . ( எ ) செதுவன் மரத்தில் " பெருங் . ( ங ) கரு : 20. ( ஏ ) 
செதுநெறி நிலையினாரே " ( ஐ ) " செதுகைப் பெருந்தானவர் " கம்ப , 
இலங்கைகாண் . சு ; நாகபாசப் , உஉ . ( த ) " செதுவதட்டு " தணிகை . 

திருநாட்டு . கக . என்பவற்றால் செதுவென்பதன் பொருள் துணிக. 
உ . ( அ ) " வள்ளியோர் செவிழுதல் வயங்கு மொழி வித்தித்தா , முள்ளியது 
முடிக்கு முரனுடை யுள்ளத்து , 

பரிசிலர்க்கு ( ஆ ) 
" பொய்த்த லறியா வரவோன் செவிமுதல் , வித்திய பனுவல் விளைந் 
தன்று நன்றென புறம் . உ 0 சு : உ - ரு . உங எ : ச ( @ ) "மறை 
யோன் மறைநா வுழுது வான்பொரு , ளிறையோன் செவிசெறு வாக 

வாட 
வித்தலின் " சிலப் . உ அ : க அஎ - க அஅ . 
கூ . செய்யைச் செறுவென்பது அருவா நாட்டு வழக்கு ; தொல் . எச்ச . 


சூ . ச . நச் . 


சு . " புலனுழு துண்மார் புறம் . சக : ங . 

( அ) " புதுமொழி கூட் டுணத்தமிழாற் புனைதல் செய்தான் நைடதம் . 
சிறப்புப் (ஆ ) " ஈண்டுநலந் தருதல் வேண்டிப் பாண்டியர் , பாடுதமிழ் 

வளர்த்த கூடலின் " ஆசிரிய . சிறுசெவி யன்னே 
க . " புரிசைசூழ் புனலூரன் " கலி . சு எ : ரு . 
எ . ( அ ) “ தெரிதலும் தேர்ந்து செயலு மொருதலையாச் சொல்லலம் , வல்ல 

ழைச்சு ( இ ) " அறனறிந் தான்றமைந்த சொல்லானெஞ் ஞான்றும் , 
திறனறிர் தான் றேர்ச்சித் துணை " ( P ) மதிநுட்ப லோ இடை 
யார்க் கதிநுட்பம் , யாவுள முன்னிற் பவை " ( க ) " அறிகொன் றறியா 
னெனினு முறுதி , யுழையிருந்தான் கூறல் கடன் . ( உ ) " சொலல் 
வல்லன் சோர்வில னஞ்சா னவனை , கல்வெல்லல் யார்க்கு மரிது " 

குறன் . கூச , சுகூடு , சுஙசு , சுஙஅ, சுசஎ.( வ )" செறிந்தவர் தெளிந்த 
பிரதிபேதம் ) நீராற்புலன் சக்கரவர்த்திகளுக்கு . 


* 


ன ; எ 


கலித்தொகை கா அ . 
செவிகள் ( க ) செய்யராக , முன்னுள்ளசான்றோர் கூறிய செய்யுட்கள் 

தஞ்சொல்லை 
வளர்க்கும் நீராக , அறிவினையுடைய நாவாகிய ஏராலே உழுதுண்ணும் புலவ 
ருடைய புதிய கவிகளைக் கொள்ளை கொண்டு உண்ணும் மதில் சூழ்ந்த புனலை 
யுடைத்தாகிய மதுரையையுடையவனே 

இதுவும் பாட்டுடைத்தலைவனைக் கிளவித்தலைவனாகக் கூறியது . 
சு ஊரன்மன் னுரனல்ல னமக்கென்ன வடன்வாளா 
தோரூர்தொக் கிருந்தநின் 

பெண்டிரு ணேரகிக் 
களையாநின் குறிவந்தெங் கதவஞ்சேர் தசைத்தகை 
வளையின் (உ ) வாய் விடன்மாலை மகளிரை கோவேமோ 
கேளல னமக்கவன் குறுகன்மி னெனமற்றெந் 
தோளொடு பகைபட்டு நினைவாடு நெஞ்சக்கேம் 

து : நமக்கு ஊன் மிகவும் பற்றுக்கோடல்லனெனச் சொல்லிப் 
பின்னர் ஒருவர்கூறியது ஒருவர்கூருதே கரூர் குடியேற்றவேண்டுவாராய்த் 
திரண்டிருந்த நின் சேரிப்பரத்தையருடனே யாளும் ஒப்பாகி , நமக்கு 
அவன் உறவல்லன் அவனை முயங்காதேகொள்ளுக்கோளெனச் || சொல்லி 
முயங்கக்கருதின எந்தோள்களுடனே மாறுபட்டுப் பின்னை முயங்கக்கருதின 


நூலார் சிறந்தவை தெரிந்து சொன்கு , வறிந்தவை யமர்ந்து செய்ய 
மமைதியா னரச னாவான் , செறிந்தவர் தெளிந்த நூலார் சிறந்தவை 
தெரிந்து கூறி , யறிந்தவை யியற்றுகிற்கு மமைதியமைச்சராவார் 
சூளா . மந்திரசாலை . கா . (எ ) " தம்முயிர்க்குறுதி யெண்ணார் தலைமகன் 
வெகுண்ட போதும் ; வெம்மையைக் தாங்கி நீதி விடாது நின் றுரைக்கு 
மெய்யர் " கம்ப . அயோத்தி . மந்திப் . க . ( ஏ ) மன்னவர் செவி 
யழன் படுத்த தாமென , நன்னெறி தருவதோர் நடுவு ரீதியைச் , சொன் 
னவ ரமைச்சர்கள் கந்த ......... ( ஐ ) " மதிநுட்பரு மாகிச் 
சோர்வில் , சொல்லா லடையார் மனமுங்களி தூங்கச் சொல்லிப் , 
பல்லார் பிறர்சொற் பயனாய்ந்து கவர வல்லார் " திருவிளை . பன்றிக் 
குட்டிகளை . கச. ( ஓ ) " செவிசுடச் சென்றாங் கிடித்தறிவு மூட்டி , வெகு 
ளினும் வாய்வெரீஇப் போ ............. யமைச்சு " நீதிநெறி . சடு . ( ஓ) 
சுருக்கிமெய் விளக்கி யினிமையும் பயனுந் தொகுத்தய லார்மொழிக் 
கிடையாத், திருக்கிளர் மொழியைச் சோர்வற வவைக்கட் செல்லுமா 
றஞ்சுத லின்றி , யுரைக்கவல் லவரே யமைச்சர்க ளாவர் " விநாயக . 
அரசியற்கை. கசு . 
" பன்றி நாட்டார் செறுவைச் செய்யென்று வழங்குவர் " நன் . பெயரி . 

சூ . கசு . மயிலை . 
உ . " வாய்விடூஉந் தானென்ப " கலி . சசு : கரு . 
( பிரதியோம் எமக்கென்னவுடன் வாராது நினைவாகு , இவற்றவல்லன் || சொல்லமுயங்கள் 


மூன்றாவது மருதம் கூட . 


சக்கூ 


நினைவு கெடுகின்ற நெஞ்சத்தினையுடைய யாங்கள் நின் பெண்டிருள் நேராகி 
ஊரன் உரனல்லனென்ற வார்த்தையைக் களைந்து நின்குறியிடத்தே வந்து 
ஆண்டுக் காணாமையின் எம்மிடத்தே வந்தாயென்று கருதி எங் கதவத்தைச் 
சேர்ந்து தட்டின கையின் வளையினாலே தம் வரவினைச் * சொல்லுதலை 
இயல்பாகவுடைய அப்பாத்தையரை நோவேமோ ? அதற்கு யாங்கள் உரியே 
மல்லேமே ; எ - று . 

இது " வண்ணம் பசந்து புலம்புறு காலை , யுணர்ந்த போல வுறுப்பினைக் 
கிழவி , புணர்ந்த வகையிற் புணர்க்கவும் பெறுமே ” ( க )என்பதனான் உறுப்பினை 
உணர்வுடையதுபோற் கூறிற்று . 
க 2 ஊடியார் நலந்தேம்ப வொடிபெறிந் தவர்வயின் 

மாறீர்க்கு மவன்மார்பென் றெழுந்தசொன் னோவேமோ 
முதை வாய்த்த ( 2 முலைபாயக் குழைத்ததின் றாரெள்ள 
( ங ) வகைவரிச் ( ச செப்பினுள் வைகிய கோதையேம் 
எ -து : முகையின் றன்மை வாய்த்த முலைகள் முயங்குகையினாலே + செவ்வி 
தலைந்த நினதுமாலை எம்மை இகழ்ந்து கூறக் , கூறுபாட்டினை யுடை-த்தாகிய 
வரியினையுடைய பூச்செப்பிலே பயன்படாது தங்கிய மாலைத்தன்மையை 
யுடைய யாங்கள் இற்பாத்தையர் அடினமகளிர் ஊடலைத் தீர்த்து முயங்காதே 


க . தொல் . பொருளி . சூ . அ . இச்சூத்திரத்தினுரையிலும் இவர் , தலைவி 

தன்மேனி பசந்து தனிப்பட ருறுங் காலத்துத் தனது உறுப்பினை 
உணர்ந்தது போலக் கூறின தற்கு, " கேளல ............நெஞ்சத்தேம் ” 

என்பதை மேற்கோள் காட்டியிருக்கிறார் . 
உ . ஒல்லா முயக்கிடை குழைகவென் றாரே புறம் . எங : கச . 

" வகைவரிச் செப்பினுள் வைகிய மலர்போற் , றகைநலம் வாடி மலர் 

வனம்புகூஉ , மாதவி பயந்த மணிமேகலையொடு " மணி . ச ; சுரு- சு எ . 
ச . ( அ ) " பெய்யாது வைகிய கோதை போல , மெய்சா யினையவர் செய் 

குறி பிழைப்ப ” நற்.கக : க -2 . ( ஆ ) மடைமாண் செப்பிற் றமிய வைகிய , 
பெய்யாப் பூவின் மெய்சா யினளே " குறுந் ... ( இ ) பீர் தங்கிப் பெய்யா 
மலரிற்பிறி தாயி னாளே " சீவக.ககசு 0 என்பவையும்(ஈ ) "பாதிரிக் குறு 
மயிர் மாமலர் , நறுமோரோடமொ டேனெறிந் தடைச்சிய , செப்பிடம் 
தன்ன நாற்றம் " நற் . ங ங எ ச - கா . ( உ ) " செப்புவாயவிழ்ந்த தேம்பொதி 
நறுவிரை , நறுமலர் " சீலப் . உஉ : க.க - கஉஉ . ( ஊ ) " பித்திகைக் 

கோதை செப்புவாய் மலரவும் " பெருங் . (க ) ஙகூ : எசு . ( எ ) கற்பக 
ரதிபேதம் ) * சொல்லுதலையுடைய பரத்தையரை + கண்ணத்திரிந்து புலம்புறுகாக 

உறுப்பினக்கிளவி புணர்ந்த ; || வாய்ந்த , * செவ்விருவந்த மாெையம்மை 
* உடைத்தாகிய வச்செப்பிலே ஃவரியினையுடைய செப்பிலே 


கலித்தொகை சு அ . 


அவர்கள் நலங்கெடும்படி அவரை ( க ) இடையன் கொன்ற மரமாக்கிவைத்து 
அச்சேரிப்பரத்தையரிடத்து வேட்கையைத் தீர்க்கும் , அவனுடையமார்பென்று 
உரிற்பிறந்த சொல்லை நோவேமோ; அதற்கு யாங்கள் உரியேமல்லேமே ; எ - 

ஒடியவெறிந்தென்பது , ( 2 )t டியெறிந்தென விகாரமாயிற்று. 
கசு சேரியாற் சென்று நீ சேர்ந்தவில் வினாயினன் 

றேரொடு திரிதரும் பாகனைப் பழிப்பேமோ 
// வொலி கொண்ட சும்மையான் மண + மனை குறித்தெம்மிற் 
பொலிகெனப் புகுந்தநின் புலையனைக் கண்டயாம் 
எ - து : ஆரவாரத்தை மாறாமற் றன்னிடத்தே கொண்ட ஆரவாரத்தாலே 
மணஞ்செய்கின்ற மனையாகக் கருதி எம்முடைய : மனையிலே பொலிக 
பொலிகவென்று கூறிப் ** புகுந்த நின்னுடைய புலைத்தொழிலை யுடைய பாண 
னக் கண்ட யாங்கள் சேரிதோறுஞ் சென்று நீ சேர்ந்த இல்லை வினாயினா 
றாய்த் தேரோடே கூடத் திரிதலைச்செய்யும் பாகனைக் குறைகூறுவேமோ ? 
அதற்கு யாங்கள் உரியேமல்லேமே ; எ - 

சேரியான் என்றது “ ஊரானோர் தேவகுலம் ” என்றாற்போல் நின்றது . 
சம்மையை ஒலி விசேடித்து நின்றது . புலையன் , செறற்சொல் . 

** எனவாங்கு , அசை .. 


மாலையுஞ் , சேம மணிநகைச் செப்பினு ளேந்துபு " சூனா . மந்திர . 
ருகா. என்பவையும் இங்கே அறிதற்பாலன . 
( அ ) " இடைய னெறிந்த மரம் " பழமொழி. ச . ( ஆ ) " இடைய 
னெறிந்த மரமேயொத்திராமே ” பெரியதிருமொழி . ( க 5 ) அ : சு . 
" இடைமகன் கொன்ற வின்னா மரத்தினேன் " சீவக . கககச . ( ஈ ) 
“ பொதுவனோர்மகன் , கொன்றிடுமுலவையின் கொள்கையாயினேன் ” 
கந்த . மூவாயிரர்வதை . எக . (உ ) " நன்றுகங் கேள்வ னருளென 
வெண்ணி நாப்புலர்ந் துள்ளழிந் தாயன் , கொன்றுநீண்ட மாம்போ 
லெழினலம் வாடிக் குற்றுயி ரொடும்பதை பதைத்தாள் கூர்ம . 
ராமன் வைகுந்த . ஙக . ( ஊ ) " ஆயன் கொன்ற மரம்பொர , முரண 
விந்தொரு பற்று மின்றி முடிந்த பாணியின் தணிகை. ந்திர 

னருள் . கஉ . 
உ . ( அ ) " டியெறியத் தீரா பகை பழமொழி. ங அஎ . (ஆ ) " நெறியினை 

யொடியெறி கிற்பவ ரொத்து " கலிங்க . சகக . ( ரு ) " ஒடியெறிந்து 

மூரிவா ரொழுக்கினார் ” விநாயக . சிந்தாமணி . எ.அ. 
ரேதிபேதம் ) * மரமாக்கினைத்துச் சேரிப்பரத்தை + ஓடியெறிந்ததெனவிகாரம் சேரியாற் 

சென்று வினாவினன் || வளிகொண்ட + மனைக்குறித், * மனையிலேபொலிக 
வென்று ** புகுந்த அம்முடைய சேர்வில்லை 1 உரியமல்லேமே புக் 
யர் செற்றச்சொல் : * எனவாக்கு ஆங்கசை கனவினாள் ; 


மூன்றாவது மருதம் ச . 


உ ) நனவினான் வேறாகும் வேளா முயக்க 

* மனைவரிற் பெற்றுவந்து மற்றெந்தோள் வாட 
வினைய ரெனவுணர்ந்தா ரென்றேக்கற் றாங்குக் 
( க ) கனலினா னெய்திய செல்வத் தனையதே 
( உ ) டைய வெமக்குநின் மார்பு . 

து : எம்மனைக்கண்ணே நீ ஒருகாலத்தே - வந்தாயாயின் நின்னைப் 
பற்று மகிழ்ந்து நீ நீங்கிய பின் எந் தோள் மெலிகையினாலே அதனை 
ணர்ந்தவர்கள் இக்காலத்து இவளும் இவரும் இத்தன்மையராயினாரென்று 
றங்கூறுதலின் அக்கூற்றை யாம் ஏற்றுக்கொண்டு பழைய நிலையைப் பெறு 
க்கு ஏக்கற்று முயந குமாறு போலே வியக்கத்தக்க நின் மார்பினிடத்தே 
பயங்கினும்உண்மையிடத்து வேறாயிருக்கும் நீ விரும்பாத முயக்கம் எமக்குக் 
வின்கண் வரப்பெற்ற செல்வத்தையொப்ப தொன்றாய் இருக்கும் ; எ - று . 

இதனாற் பயனின்றென ஊடினாள் . நனவினான் கனவினானென்பன , 
டப்பொருள . நனவு - உண்மை; கனவு- 

பொய் . 
ஐயென்னும் உரிச்சொல் , ஐயவென ஈறு = திரிந்தது . 
இது மெய்யன்றிப் பொய்யாகக்கோடலிற் ( ங ) பொய்யாக்கோடலென்னு 
மய்ப்பாடு . 

இஃது - ஈரடிமிக்க தாழிசையும் வருதலிற்கொச்சகம் . 
கூ . ) போதவிழ் பனிப்பொய்கைப் புதுவது தளைவிட்ட 
தாதுசூழ் தாமரைத் தனிமலர்ப் புறஞ்சேர்பு 
காதல்கொள் வதுவை நாட் கலிங்கத்து ளொடுங்கிய 

மாதர்கொண் மானோக்கின் படந்தைதன் றுணையாக 
க . ( அ ) " கனவுகண்டது நனவினெய்துது , ரேவர் வேண்டினு மிசைல் 

செல்லாது , காவ லான கற்றோர் கேட்பிற் , பெருக்கை யிதுவெனப் 
பேர்த்துரை கொடா அ " பெருங் . ( ச ) எ : கக 0 - ங ( ஆ ) " செம்பொன் 
கனவினாற் காண்டல் கைப்புகுமோ " இருசமய . ( ங ) க : க , ( C ) 
" சண்டகனாவின் பொருள் போல யாவும் பொய் ” திருவரங்கத் . உ . 
" ஐவியப்பாகும் ” தொல் . உரி . சு . அஎ . 
பொய்யாக்கோடலென்பதற்கு மெய்யைப் பொய்யாக்கோடவென்று 
பொருள் கூறி அம்மெய்ப்பாட்டிற்கு " கனவின செய்திய , ........ 

என்பதை மேற்கோள் காட்டினர் , பேராசிரியரும் ; தொல் . 
ரூ . உ .. - வி . உரைகாரரும் இதனையே பின்பற்றினர் . 
Geo . 

பற்று இசையெதே வந்தாயினியின்மை 
என்பன இடப்பொருட்டு எனவுகள் 
பொய்யாகக்டெரிக்பொய்பு 


பாக 


சக்க 


கலித்தொகை சுகூ . 


வோதுடை யந்தண னெரிவலஞ் செய்வான்போ 
லாய்தூவி யன்னந்தன் னணிநடைப் பெடையொடு 
மேதகத் திரிகரூஉ மிகுபுன னல்லூர ; 
அ கெள்ளரிச் சிலம்பார்ப்பக் தெருவின்கட் டாக்கிநின் 
லுள்ளங்கொண் டொழிந்தாளைக் குறை கூறிக் கொளரின்றாப் 
துணிந்தது பிறிக ! நக் தல விலளிகளெனப் 

பணிக்காய்போல்வண்திப் பயனில மொழிவா போ ; 
க . பட்டுழி யறியாது பாகனைத் தேரொகம் 
விட்டவள் வரனோக்க விருக்கேற்றுக் கொள்கின்றாய் 
நெஞ்சத்த பிறவாக நிரையில் விவனென 

வஞ்சத்தான் வந்தீங்கு வரியலைத் திவாயோ ; 
கசு இணர்ததை தண்காவிவியன்றதின் குறிவந்தாள் 

புணர்வினிற் புகன்றாங்கே புனலாடப் பண்ணியாய் 
தருக்கிய பிறவாகத் தன்னில ளிவளச் 
செருக்கினால் வந்தீங்குச் சொல்லுருத் தவயோ: 


எனவா ; 
உக தருக்கேம் பெருமகின் னல்கல் சப்புறத் 

தாழ்ந்தாய்போல் வந்து ககளில் செய்யாது 
சூழ்ந்தவை செய்துமற் றொமையு முல்லவாய் 
வீழ்ந்தார் விருப்பற்றக் கால் . 
இதுவும் அது . 

இதன் பொருள் . 
போதவிழ் பனிப்பொய்கைப் புதுவது தளைவிட்ட 
தாதுசூழ் தாமரைத் தனிமலர்ப் புறஞ்சேர்பு 
காதல்கொள் ( க ) வதுவைநாட் கலிங்கத்து ளொடுங்கிய 
( அ ) " சாணிடை நெடிய வாட்கண் டளையவிழ் குவளை பூப்பப் , பூணுடை 
முலையின் பாரம் பொறுக்கலாச் சுளிவின் மேலு , நாணட நடுங்கிக் 
கையா னகை முகம் புதைத்த தோற்றஞ், சேண்டை யாவு சேர்ந்த 
திங்களை யொத்ததன்றே சீவக . உசசுக . ( து ) " கைம்மலரின் வீரன வள் 
கைம்முகிழ் பிடிப்ப , மெய்ம்மயி ரெறிந்துமணி வேர் நுத லரும்பிச் 

செ ......... சீறடிகள் செவ்வனிட மாட்டா , வம்மயிலி நாணதனை 
(பிரதிபேதம் ) * ஒங்கிய . 


- 


மான் மானேக்கின் மடத்தை நான் முன்பாக 
லோ படை யந்தண ( ந )னெரிவலஞ் செய்வான் 
(சமாளவி யன்னந்தன் னணிநடைப் பெடையொடு 
மேதாத் திரிதரூட மிகுபுன னல்லூர் 
-சத்தபேத்கன்ளேயானால்ஓகேரிபேக்குன்ற ) சாதல்சொட்ட 
மொன்போறுநோக்கினையுடைய மடந்தை தனக்கு ( எ ) இம்மை மறுமைக்கு 

யாவாறை கிற்பார் " சூன . கல்யாண . உஎ . என்பவைகளும் 
"வதுவையயர்தல் வேண்டுவலாங்குப் , புதுவை போலுகின்வாவுகிலன் 
வதுவைரா ணொடுக்கமுங் காண்குவல் யானே ” ( கலி . கே : 

என்பதும் அதன் குறிப்பும் பார்க்க . 
T. " மாதர்கொண் மானோக்கின் மடால்லாய் " கலி . சுே : க . 
L. ( அ ) " உந்தண ரோத்துடைமை யாற்ற மிகவினிதே ” ஒவியது 

( 8 ) " ஒத்துடை யந்தணர்க்கு மணி . ங உரு . 
L ( அ ) " சாலி யொருமீன் தகையாளைக் கோவலன் , மாமுது பார்ப்பான் 

மறைவழி காட்டிடத் , நீவலஞ் செய்வது காண்பார்க 
பென்னை ” சிலப் . க : ருக - ங . ( அ ) " இட்ட அத்தரியமின்னு 
மணிப்பருமுத்தார , மட்டவிழ்கோதை வெயய வருமுன்தாங்கலற்கு , 
செட்டிருங் கூந்த லாட னோவிளை முன்கை பற்றிக் , கட்டழல் வலம் 
கொண்டாய் பொற் கட்டிறானேறினானே " ( 1 ) " குளிர்ச்சி கொக 
காகக் கோள் விடுக் கின்றதேபோற் , தளிர்புரை கோதைமாதர் தாகளை 
முகத்தைச் சேர்ந்த வொளிர்வளைக்கையைச் செல்வன் விடுத்தவவிட 
கைபற்றி , வாரெரி வலங்கொண் டாய்பொற் கட்டி னேறிஞலே 
சீவக . அஙரு , உசசு அ . ( ஈ ) " தங்கழல் வேன் மீமுற்றித் தையலக்கா 
யோடும் , பொங்கழல் வலஞ்செய் போழ்தில் " சூண . சுயம்வா . 
( உ ) " இடம்படு தோளவ னோடியை வேள்வி , தொடங்கிய வெங்கள் 
சூழ்வரு போதின் , மடம்படு சித்தையன் மாறு பிறப்பி , 
வரத்தொடர் இன்றதை யொத்தாள் " கம்ப . கடிமண . 
" தன்மம் கலந்த மனத்தோனையத் தைய லோயர் , தொள் 
செஞ் சுடர்த்திவலஞ் குமுவித்தார் " வில்லி . தரேனபரிய 
( எ ) “ பொக்கு செந்தழல் ஆழ்வாத " நைடதம் . மணம், 
ஆய்வியனமென கல . கே 

சல்ல என்பது தொல். உரிச் . 


போங்க - மா 


கலித்தொகைசுக 


துணையாகக் காதலித்தலைக்கொள்கின்ற கலியாணராளிலே ஒத்தினையுடைய 
அச்தணன் அக்கியக்கடவுளை வலஞ்செய்வான்போலே ( க ) மெல்லிதாகிய சூட்டு 
மயிரினையுடைய அன்னம் தன்னுடைய அழகிய நடையினையுடைய பேட் 
டோடே கூடிப் பூக்கள் அலர்ந்த குளிர்ச்சியினையுடைய பொய்கையிடத்தே 
நின்ற தாமரையினது புதிதாக முறுக்கு நெகிழ்ந்த தாது சூழ்ந்த தனித்த 
மலரைப் புறத்தே சேர்ந்து பெருமை தகும்படி திரிதரும் பரந்த புனலை 
யுடைய நல்ல ஊரினையுடையவனே ; எ - 

வலஞ்செய்வான் போலென்ற எனையுவமம் பயவுவமமின்றி வினையுவம் 
மாத்திரையை மேல்வருகின்ற கருப்பொருட்குக் கொடுத்து அதனைச் சிறப் 
பித்து நின்றது , அன்னத்திற்கு அங்கியங்கடவுள் அறிகரியாக மந்திர விதியாற் 
சூழுங் கருத்தின்றித் தாமரையைச் சூழவருகின்ற தொழின் மாத்திரையே 
கோடலின் அந்தணன் எரிவலஞ்செய்வான் = போல அக்கருத்தில்லாத அன்னம் 
பெடையோடே தனிமலரைச் சூழத் திரியும் ஊரவென்றதனான் நீயும் அக் 
கருத்தின்றிக் குலமகளிரைத் தீவலஞ்செய்துவரைந்து கொண்டு பாதுகா 
வாது ஒழுகுகின்ற நினக்கு எம்மைப் பாதுகாத்தலுளதாமோவெனக் காமக் 
கிழத்தியும் உள்ளுறையுவமா கூறினாளாகவுரைக்க . இதனை , " ஏனேர்க் 
செல்லா மிடம் வரை வின்றே”(உ ) என்று உவமப்போலியிற் கூறிய விதியாற் 
கொள்க . 
அ ( கூ )தெள்ளரிச் சிலம்பார்ப்பத் தெருவின்கட் + டாக்கிநின் 

னுள்ளங்கொண் டொழித்தாளைக் குறைகூறிக் கொளநின்றாய் 
துணிந்தது பிறிதாகத் துணிவில ளிவிளெனப் 
பணிந்தாய்போல் வந்தீண்டுப் ( ச )பயனில மொழிவாயோ 

: தெளிந்த உள்ளிடுமணியையுடைய சிலம்பு ஆரவாரிப்ப வந்து 
தெருவிடத்தே ( ரு ) தாக்கணங்கு போலத் தாக்கி நின்னெஞ்சை அகப்படுத்திக் 


- 


க . ஓய்த லாய்த னிழத்தல் சாஅ . யாவயினான்கு முள்ளத னுணுக்கம் " 

தொல் . உரி . சூ . ஙஉ . 
உ தொல் . உவம் . சூ . உஎ . 
கூ . " தெள்ளரிப் பொற்சிலம்பு " மது . சசச . 
ச . குறன் . பயனில சொல்லாமை என்னும் 20 - ஆம் அதிகாரம் இங்கே 

அறிதற்பாலது . 
தாக்கணங்கென்பதற்கு , தாக்கி வருத்துவதோரணங்கு ( குறன் கஅட 
பரி ) நீண்ட வருத்தஞ்செய்யத் தெய்வம் ; சீதேவியுமாம் (சிலப் . கச : 
கசு . அரும்பத ) நீண்ட வருத்துந் தெய்வமகள் (சிலப் . கச : சு 0 
அடியார்க்கு ) சீண்டி வருத்துக்தெய்வம் (மணி . ங.நீ 

எ .உரை ) வருத்தம் 
சந்திபேதம் * கல்வியான கானிலே. அதனாப்பிறப்பித்துகின்றது . அள்ளத்திற்றுக்கிய 

கடவுள் , விற்கும் போலக்கருத்தில்லாத தாக்குகின் மித்தன் . 


மூன்றாவது மருதம் சி . 
கொண்பிேன்னர்க்கைவிட்டவளை பின் (க ) வருத்தத்தைச்சொல்லி அழைத்துச் 
கொள்ளக் கருதிநின்ற நீ அறுதியிட்டு வந்த காரியம் வேறொன்றாயிருக்க 
இவள் தனக்கென ஓர் ( உ ) அறுதியுடையனல்லனென்று கருதி இவ்விடத்தே 
தாழ்த்தாயைப் போல வந்து பயனில்லாத சொற்களைச் சொல்லக்கடவை 
யோ ? அது நின்னை வருத்தாதோ ? எ - று . 
க 2 ( ஈ ) பட்டுழி யறியாது பாகனைத் தேரொடும் 

விட்டவள் வரனோக்கி விருந்தேற்றுக் கொளநின்றாய் 
( ச )நெஞ்சத்த பிறவாக * நிறையில ளிவளென 
வஞ்சத்தான் வந் தீங்கு வலியலைத் தீவாயோ 
எ - து : 1 செல்லாதே அகப்பட்ட ( ந) பரத்தையரது நெஞ்சு வலிதென்று 
அறியாது பாகனைத்தேரொடும் போக விட்டு அவள் உன்னை விருந்தாக எதிர் 
கொள்ள அவள் வாவினைக் கருதிரின்ற நீ அவள் வரக்காணாமையினாலே 
நின்னெஞ்சத்திடத்தன வேறுசிலவாயிருக்க இவள் ( சு ) நிறையென்கின்ற 

தெய்வம் ( அகம் . எ.ச. உரை ) என்று பொருவெழுதப்பெற்றிருத்தலால் 
அவ்வுரைகாரர் பலரும் பெரும்பாலும் ஒரு கொள்கையர் ; நச்சினார்க் 
கினியர் வேய்நெடுந் தோளியொர் , தாக்கணங் கோமக ளோவெனத் 
தாழ்ந்தான் " ( சீவக . கசஎங ) என்புழியும் இச்சொற்குத் திருவென்றே 
பொருள் கூறியுள்ளார் . இவர் கொள்கைக்கு , " தாக்கணங்குறை 
யுந்தடந் தாமரை " ( சீவக . அஎக ) என்பதும் சிலப் . அரும்பத . 
டாவதுரையும் நீகண்டுகளும் ஒத்தனவாம் . 
குறை - ஆகவேண்டிய காரியமுமாம் . 

மதி - வரையறை ; நிசசயம் . 
ங . " உள்ளது வர்த்தல் " என்னும் மெய்ப்பாட்டிக்கு , " பட்டுழி 

கொள் நினறாய் என்பது மேற்கோள் ; தொல் . மெய்ப் . 
ச . தோழிக்குத் தலைவிக்கும் உரித்தாகிய வெளிப்படக் கூறுதவள் , 

ஆற்றாமை வாயிலாகத் தலைவன் வந்துழ்த் தலை வெளிப்படக் கரிய 
தற்கு , " கெஞ்சத்த பிரவாக ... 

ஈவாயோ " என்பது மேற் 
கோள் ; தொல் . பொருளி . சூ . சஎ . நச. 
8. “ இரும்பியன் நன்ன கரு சோட் டெருமை ” ( அகம் . கே : 1 ) என் 

பதற்கு , இரும்பு போன்ற நெஞ்சினை யுடையராகிய பரத்தையர் 

என்று எழுதி யிருக்கும் உள்ளுறை இங்கே அறிதற்பாலது . 
சு . நிறையென்பதற்கு மறை பிறியாமை என்று வர்மனை 

ஐம்பொறிகளையும் அடக்குதல் என்று போசிரியரும், பாப்பன் 
காத்துக் காவா கடிந்தொழு மொழுக்கம் என்று மணக்குட 
காப்பபாக்கக் கடிவ கடிந்தொழுகு மொழுக்கம் என்றும் 
என்றும் பரிப்போமாரும் , பென்ரைம் பிரமிட் திறக்காம் 

என்றும் மாந்து வடக்கம்பாலனவட்டைக்கால் என்றும் வைர 
( பிரதிபேதம் - அமையவனோ வத்தின் ேமலிநோய்த் திவயோ. போல 

பேப்பட்ட பதிப்தான் 


. 


உ . 


உச . பே . 


சஉ o 


கலித்தொகை கூ . 


4PBir 


- 


குணமுடைய எல்லளென்று கருதிப் பொய்வன்மையாலே இவ்விடத்தே 
வந்து உன் ( க )ஊராண்மையாலே லைக்கக்கடவையோ ? 

நின்னை 
வருத்தாதோ ? எ 

நெஞ்சத்தவென்ற பன்மை தன்வயத்த வாக்கிக்கொள்ளக் கருதிய 
தொழில்களை 
கசு ( உ ) இணர்ததை தண்காவி னியன்றநின் குறிவக் தாள் 

புணர்வினிற் புகன்றாங்கே புனலாடப் பண்ணியாய் 
தருக்கிய பிறவாகத் தன்னில ளிவளெனச் 
செருக்கினால் வந்தீங்குச் ( ந ) சொல்லுகுத் தீவாயோ 
எ - து : பூங்கொத்து செருங்கின குளிர்ந்த பொழிலிலே நீ செய்த குறி 
யிடத்தே வந்தவளைப் புணர்சசியிடத்தே கொண்டாடி அப்பொழுதே கூடப் 
புனலாடும்படி பண்ணின நீ நின்னெஞ்சின் மிக்குநடக்கின்றவை வேறொன்று 
மிருக்க இவள் ( ச ) தனக்கென *23 செஞ்சுடையளல்லரென்ற கருதி மனச 
செருக்காலே இவ்விடத்தேவந்து பரத்தையர்க்குச்கலம் பயன்பெேசாற்களைப் 
பாழே போக்கக்கடவையோ ? அது நின்னை வருத்தாதோ ? எ - று . 

" வாயிற் கிளவி வெளிப்படக் கிளத்த , ராவின் அரிய தத்தங் கூற்றே " 
( F)என்பதனால் , துணி விலன் சிறையிலளென ஆற்றாமைவாயிலாகத் தலைவன் 
வந்துழி வெளிப்படக்கூறினாள் . 

எனவாங்கு , அசை . 
உக ( சு ) தருக்கேம் பெருமநினனலகல் விருப்புற்றுத் 

தாழ்ந்தாய் போல் வந்து தகவில செய்யாது 


பிறரறியாமை என்றும்பரிமேலழகரும் , மனத்தை நிறுத்துதல் என்றும் 
மான 
மறைபிறரறியாமை என்றும் நசசினார்க்கினியரும் பொருள் கூறுவர் . 
ஊராண்மைக் கொத்த படிறடைத்து " ( கலி . அக : உ என்பதும் 

தன் உரையும் குறிப்பும் பார்க்க . 
உ . " இணர் ததையும் பூங்கானல் " சிலப் . எ : உக . 
கூ . (அ ) " கானலந் துறைவற்குச சொல்லுகுப்போயே " ஜங் . கூக . ( 6 ) 

" பருகுபா லன்னவென் சொல்லுருத் தேனே " 
"அவர்செஞ் சுவர்க் காதல் கண்டு மெவனெஞ்தே, யெமக் காகா 
குறன் . கஉக்க . என்பதும் கலி . சு எ : தாழிசைகளின் ஈற்றடிகளு 
இந்நூற்பக்கம் 10 அ : கூ - ஆம் குறிப்பும் நோக்குக. 
தொல் பொருளி . சூ . சஎ . 
" தருக்கேம் பெரும விருப்பற்றக்கால் " என்பது கடவட்க 

மேற்கோள் . தொல் . அகத்திணையியல் . சூ . கச , எச் . 
பழிபேரம் * piaaga t போகக்கடலைபோ வா . 


மூன்முவதுமருதம் ரு . 
சூழ்ந்தவை செய்துமற் றெம்மையு முள்ளுவாய் 
வீழ்ந்தார் விருப்பற்றக் கால் 

எ - து : பெருமா ! நின்னருளால் யாங்கள் மனஞ்செருக்கேம் எம்மிடத்தே 
விருப்பமுற்றுக் ( க ) குறைந் தாய்போலேவந்து நின்று நினக்குத் தகுதிப்பா 
டில்லாதவற்றைச் செய்யாதே நீவிரும்பினாரிடத்து நுகாக்கருதியவற்றைக் 
செய்துமுடித்து ஆண்டுள்ள விருப்பமற்ற இடத்துப் பின்புஎம்மையும் நினைப்பா 
யென ஊடல் தீர்கின்றாள் கூறினாள் ; எ - று . 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 
இது வெள்ளைச்சுரிதகத்தாலிற்ற ஒத்தாழிசைக்கலி. 

4 ) 
( எ O. ) மணிநிற மலர்ப்பொய்கை மகிழ்ந்தாடு மன்னந்தன் 

எணிமிகு சேவலை யகலடை மறைததெனக் 
கதுமெனக் காணாது கலங்கியம் மடப்பெடை 
மதிநிழ னீருட்கண் டதுவென வுவந்தோடித் 
துன்னத்தன் னெதிர்வரூஉத் துணைகண்டு மிககாணிப் 
பன்மல ரிடைப்பு , உம் பழனஞ்சே ரூரகேள் ; 


எ நலநீப்பத் துறந்தெம்மை நல்காய்நீ விடுதலிற் 
பலநாளும் படாதகண் பாயல் கொண் டியைபவாற் 
றுணைமலர்க் கோதையார் வைகலும் பாராட்ட 

மணமனைத் ததும்புநின் மணமுழவந் தெடுப்புமே ; 
கக அகலநீ துறத்தலி ன்ழுதோவா வுண்கணெம் 

புதல்வனை மெய் தீண்டப் பொருந்துத வியைபவா 
னினக்கொத்த நல்லாரை நெடுக்காத் தந்துநின் 

நமர்பாடுத் துணங்கையு ளரவம்வந் தெடுப்புமே ; 
கடு வாராய்நீ துறத்தலின் வருந்திய வெமக்காங்கே 

நீரிதழ் புலராக்கண் ணிமைகூம்ப வியைபவா 
னேரிழை நல்லாரை நெடுநகர்த் தந்துநின் 
றேர் பூண்ட நெடுநன்மான் றெண்மணிவக் தெடுப்புமோ 

எனவாங்கு ; 
4. பம் லென்படி குறைதலென்னும் பொருளில் பாமென்பம் 

" தாழ்ச்தான் தாழ்ந்து ( சீவக. கசஎட , 2.யே ) என்பவத்தில் 

இவர் எழுதியிருக்கும் உரையாலும் அறிக . 
(பிரதியோம் - மனச்சேரும்மேம். 


* 


உ 


1 


உஉ 


கலித்தொகை என . 


. 


உ O மெல்லியான் செவிமுதன் மேல் வந்தான் காலைபோ 

லெல்லாந் துயிலோ வெடுப்புக நின்பெண்டி 
ரில்லி னெழீஇய யாழ்தழீ இக் கல்லாவாய்ப் 
பாணன் புகுதராக் கால் . 

இது பரத்தையிற் பிரிந்துவந்த தலைவன் தோழியை வாயில் வேண்ட 
அவள் வாயினேர்வாள் நெருங்கிக் கூறியது . 

இதன் பொருள் . 
( க ) மணிநிற மலர்ப்பொய்தை மகிழ்ந்தாடு ( 2 ) மன்னந்தன் 
னணிமிகு சேவலை யக ( ங ) லடை மறைத்தெனக் 
கதுமெனக் காணாது கலங்கியம் மடப்பெடை 
மதி( ச )நிழ னீருட்கண் டதுவென வுவந்தோடித் 
துன்னத்தன் னெதிர்வரூஉந் துணைகண்டு மிககாணிப் 
( ரு ) பன்மல ரிடைப்பு கூஉம் பழனஞ்சே ( கா ) ரூரகேள் 

து : பலமணிகள் போலும் நிறங்களையுடையவாகிய மலர்களையுடைய 
பொய்கையிலே சேவலோடு மகிழ்ந்து விளையாடும் அன்னப்பெடை தனது 
அழருமிக்க சேவலன்னத்தை அகன்ற தாமரையிலை மறைத்ததாக அதனைக் 
காணாமற் ( எ ) கதுமெனக்கலங்கி அந்த அறியாமையை யுடைய பெடை மதியி 
னுடைய நிழலை நீருக்குள்ளே கண்டு அசசேவலென்றுஉவந்து ஓடிச்சென்று 


கூ . 


க . மணிநிற மலர்ப்பொய்கை வளர்ந்தருளு மயிலோனை தொல் . செய் . 

சூ . கஉ . நச் . மேற் . “ மணி நிற நெய்தல் " ஐங் . கசு ; ஐந் - எழு. சு o. 
அன்னச் சேவ லயர்ந்து விளை யாடிய , தன்னுறு பெடையைத் 
தாமரை யடக்கப் , பூம்பொதி சிதையக் கிழித்துப் பெடை கொண் , 
டோங்கிருந் தெங்கி னுயர்மட . லோ " மணி . ரு : கஉ ங - கஉசு. 
இந்நூற்பக்கம் உசு : க - ஆம் குறிப்புப் பார்க்க . 
" வண்சிறைப் பவள செவ்வாய்ப் பெடையன்ன மடமை கூரத் , தண் 
கய நீருட் கண்ட தன்னிழல் பிறிதென் றெண்ணிக் , கண்டனங் கள்வ 
மற்றுன் காதலி தன்னை நீர்க்கீழ்ப் , பண்டைய மல்லம் வேண்டா 
படுக்கவென் றூடிற் றன்றே " சீவக . கக உ ங . 
" பன்மலர்ப் பழனத்த " கலி . எஅ : க . 
. ஊரகேள் கலி. எஎ , எ ; எசு. சு . அண்மை சுட்டிய விளிநிலைக்கிளவியின் 
முன் வல்லெழுத்து இயல்பாய் வர்ததற்கு இப்பகுதி மேற்கோள் ; 

தொல் . உயிர்மயங் . சூ . அ . நச் . 
எ . சதமென - விரைய . ( அ ) “ சதுமெனச் , சிறுகுடி துயிலெமூஉம் " ( 6 ) 

" கழமொவெர்சமெனக் கண்டவர்க், மண்ணின்ற போய் , 


மூன்றாவது மருதம் கு . 
தன்னைச் சேருதற்கு எதிரே வருகின்ற சேவலைக்கண்டு மிகவும் நாணிப் பல் 
பூக்களின் செறிவுக்குட் புக்கு ஒளித்திருக்கும் ( க ) பழனநிலஞ்சூழ்ந்த பரனே 
யான் கூறுகின்றதனைக்கேள் , 

பரத்தையர்சேரியிலே இருந்து நின்னோடே புணர்ந்து விளையாடுகின்ற 
பரத்தை வேறொரு பரத்கை களவொழுக்கக்தாலே மறைத்துக் கொண்டு 
போனாளாக நின்னைக் காணாது கதுமெனக் கலங்கி அந்தப் பரத்தையை 
வேறோர் தலைவன் வதுவையயர்கின்றதனை நீ வதுவையயர்கின்றாயென்று 
கருதி உவந்து சென்று கன்னைக் கூடுதற்கு எதிரேவருகின்ற நின்னைக் கண்டு 
இவன் தானே வருகின்றதனை 

வருகின்றதனை அறியாது நார் தேடிவந்தோமேயென்று 
அதற்குசாணித் தன் சுற்றத கிடத்தேயிருந்து நின்னை வருததுகின்றாளென்று 
உள்ளுறை யுவமங் கூறித் தலைவனைத கோழி நெருங்கினாள் . 
எ நலநீப்பத் ( 2 ) துறந்தெம்மை கல்காய்நீ விடுதலிற் 
பலநாளும் படாதகண் பாயல் கொண் டியைபவாற் 
றுணை மலர்க் கோதையார் வைகலும் பாராட்ட 
மணமனைத் ( கூ )ததும்புதின் மணமுழவர் தெடுப்புமே 

து . நீ எம்மை நலம்போம்படியாக லேகிப் பின்னர் ஒருகாலத்தும் 
அருளாயாய்க் கைவிடுகையினாலே பலநாளு துயிலாத கணகள் வருத்தமிகுதி 
யால் யாங்கள் இருத்தலாற்றாது ஒரு சாட் ( ச ) படுக்கையையும் 

டமாகக் 


மிக வுயிரெஞ்சு துயாசெயதல் " ( ஈ ) " கதுமென நோக்கி " ( உ ) " கது 
மென தகாம் வந்தார் ” ( ஊ ) " கதுமெனவந் 

" கதுமெனவந்து " ( எ)" கதுமென கோக்கன் 
மின்வந்து " என்று இந்நூலுள் வருவனவும் , ( ஏ ) கதுமென விரை 
வணர்த்துமென்று ( தொல் . இடை. சூ. அ . ச.) எழுதப்பெற்றிருத்த 
லும் நோக்குக . ( ஐ ) " கதுமென் விரைவில ” என்சர் சேக்கிழாரும் . 
( அ ) பழனம் பொதுநிலமென்பா ஐங்குறு நூற்றுரைகாரர்; ஐங் . ச . 
( 8 ) நீர் நிலைசசெறுவென்பர் அடியார்க்குகல்லார் சிலப் . க : கககூ . 

" நல்காது துறந்த காதலர் " அகம். ககக : க . 
க . ததும்புதல் - ஒலித்தல் ; ( அ ) “ அருவி , முதுவாய்க் கோடியர் முழவித் 

றதும்பி " தறுத் எஅ . ( ஆ ) " வெண்ணெ லரிகர் பின்றைத் தாம்புக் 
தண்ணுமை " அகம் . ச O : கூ - ச . ( @ ) " அருவி , தாழ்ந்து வீழ்ர் 
முழவித் நரம்பின " சீவக . சடுகள் . ( ஈ ) " இமிழ்முழாத் ததும்பு, 
மரங்கம் ” ( c ) “ முழவொடு பல்லிய முன்றிற ததும்ப " பெரும் . ( 6 ) 

4 : 40- கசக y க : ச . என்பவை இங்கே ஒப்பு நோக்கற்பாலன் . 
ச . பாயல் , உறக்கமென்னும் பொருளிலும் வரும் ; இதனை இந்நூற்பக்கம் 

கடுக : கூ -ஆம் குறிப்பால் உணர்க . 
( பிரத்பேறம் சொவுக்குள்ளே புக்கு + தேடிவதேமா மாறும் 


கலித்தாகை 10 . 
கொள்கையினாலே * இமைபொருத்துதலும் உடும் , அதனை இக்னர்த மலராத் 
செய்த கோதையினையுடைய ( க ) கலைகளெல்லாம் முற்றக்கற்று - முதிர்ந்த 
பரத்தையர் நன்றென்று கொண்டாடும்படி நாடோறும் மணஞ் செய்யும் 
மனைகளிடத்தே நின்று முழங்கும் நின் மணத்தை எமக்கு உணர்த்தும் முழ 
வோசை வந்து போக்கும் , அதுவே குறை ; எ - று . 

இயைப , அகரவீற்றுத் தொழிற்பெயர். ஆல் , ஐயப்பொருட்டு . 
கக (உ ) அகலநீ துறத்தலி னழுதோவா வுண்கணெம் 

புதல்வனை மெய் தீண்டப் பொருந்துத - வியைபவா 


க . கலைகளென்றது . ( அ ) " வேத்தியல் பொதுவிய லென்றிரு திறத்துக் , 

கூத்தும் பாட்டுந் தூக்கும் துணிவும் , பண்ணியாழ்க் கரணமும் 
பாடைப் பாடலும் , தண்ணுமைக் கருவியுந் தாழ் தீங் குழலுங் . கந்துக்கக் 
கருத்து மடைநூற் செய்தியுன் . சுந்தாச சுண்ணமுந் தூநீ ராடலும் , 
பாயற் பள்ளியும் பருவக் கொழுக்கமும் , காயக் கரணமுங் கண்ணிய 
துணர்தலும் , கட்டுரை வகையுங் கரந்துறை கணக்கும் , வட்டிகைச் 
செய்தியு மலராய்ந்து கொடுக்கலும் , கோலங் கோடலுங்கோவையின் 
கோப்புங் . காலக் கணிதமுங்கலைகளின் றுணிவு , நாடக மகளிர்க்கு நன் 
கனம் வகுக்க , வோவியச செந்நூ லுரை நூற் கிடக்கையும் " (மணி . 
உ . கஅ - ஙக . ) 

ஙக . ) எனக் கூறப் பட்டனவும் பிறவுமாகிய மகளிரக் 
குரிய அறுபத்து நான்கு கலைகளை ; இவை பரத்தையாக்கு இன்றி 
யமையாதவை யென்பது ( ஆ ) எண்ணெண் கலையு மிசைந்துடன் . 

பசந்த மேனியள் ( இ ) எண்ணெண கலையோர் 
" எண்ணான் கிரட்டி யிருஙகலை பயின்ற , பண்ணியன் மடந்தையர் " 
சிலப் . அ : சுச - சுஅ , சச 

கசு , உஉ ஙஅ - கஙக ( உ ) " கலை புணர் 
மகளிர் " ( ஊ ) " கலைவலார் " சீவக . கசுஉரு , உகo எ . ( எ ) " கலையுணர் 
மகளிர் ” பெருங் . ( க ) ச . க அச . ( ஏ ) " கலையுணர் நெஞ்சிற் கத்தி 
யர் " கூர்ம . நவகண்டத்.. என்பவற்றாலும் அறியலாகும் ; ( ஐ ) 
இக்கவளை, “யாழ்முதலாக அறுபத்தொருசான்கு ” என்பர் , கொங்கு 

வேளிர் ; பெருங் . (க ) கூரு : அச . 
உ . ( அ ) கிழவோன் விளையாட்டும் காமத்தின் மிகுதியைக் காட்டு மென்ப 
தற்கு " அகலம் .. அர்தெடுப்புமே ” என்பதனை மேற்கோள் காட்டி , 

ளையாட்டாற் காமமிக்கு உறங்காமை கண்டு கொள்க வென்பர் ; 
இளம் ; தொல் கற்பி . சூ. உ O. "கிழவோன்விளை " ( ஆ ) இப்பகுதியை 

வாயிலாய் வந்தார்க்கு மறுத்துத் தலைவனது பழிகளைத் தலைவி 
பாதிபேதம் ) * இமைப் பொருந்து நறுக்க மோனைகின் மணத்தை................ முழவோன் 

வந்து பொருது மதுவே குறை இணைந்த, - முதிர்ந்து பரத்தையர் . கை 
த்தேவின்று முழக்கு முழவென்று முழவிறடையாக்குக. இடையக்காய் 
எந்தொழிற்பெயர் புகல்கள் , + இயைவதான் . 


மூன்றாவது மருதம்கு . 
னினக்கொத்த நல்லாரை நெடுநகர்த் தர் துன் 
நமர்பாடுக் ( க ) துணங்கையு ளாவம்வர் தெடுப்புமே 


எ - து : நீ எம்மை நீங்கத் தாம் . துயிலைத் துறக்கையினாலே அழுது 
மாருத மையுண்கண் * எம்மெய் புதல்வனைத்தீண்டுகையினாலே பொருந்து 
தறுக் கூடும் ; அதனை நின் இளமைமைப்பருவச் செவ்விக்கொத்த பரத்தையரை 
அவர்க்கென்று சமைத்த நெடிய மனையிலே கொண்டுவந்து (2 ) நின் சுற்றமாதிய 
பரத்தையர் நின்று பாடுந் துணங்கைக்கூத்தில் எழுந்த ஆரவாரம் வந்து 
போக்கும் ; அதுவே குறை . எ - 

வாராய் நீ துறத்தலின் வருந்திய வெமக்காங்கே 
* நீரிதழ் புலராக்கண் ணிமைகூம்ப லியைபவா 


பச்சினியார் 


வெளிப்படையாகக் கூறியதற்கு , மேற்கோள் காட்டுவர் சச்சினியார்க் 
கினியர் ; தொல் . பொருளி. சூ . சஎ . 
" துணங்கை , இங்கே மகளி ராடுந் துணங்கைக் கத்து ; சிக்கிக் 
கூத்தென்றும் சொல்லப்படும் ; இது மகிழ்ச்சிக்காலத்தில் தமருட 
ஆடப்படுவது ; இதற்கு முழவு முதலிய வாச்சியத்தானும் பாட்டாலும் 
ஒலியுண்மையின் துணங்கை புளாவம் என்றார் . ( அ ) " துணங்கையம் 
தமூஉவின் மணங்கமழ் சேரி ” மது . ந உக . என்பதும் ( 3 ) " இலங்கு 
வளை மடமங்கையர் , துணங்கை யஞ்சீர் " மது . கருகூ - க்கள் . ( ) 
மகளிர் தழீஇய துணங்கை யானும் " குறுந் . ஙக . ( ஈ ) " கலிகெழு 
துணங்கை யாடிய மருங்கின் " ( உ ) " முழா அவிமிழ் துணங்கைக்குத் 
தழூஉப்புணை யாகச் , சிலைப்பு வல்லேற்றிற் றலைக்கைதந்தும் , நளிர்தனை 
வருத லுடன்றன ளாகி " பதிற் . கங : சு ; ருஉ : கச - கசு . 

கசு . ( ) 
" தளரிய லவரொடு , துணங்கையாய் ( எ ) " நிரைதொடி நல்லவர் 
இணங்கையுட் டலைக்கொள்ளக் , கரையிடைக் கிழிந்தபின் காமகம்வர் 
துரைவாக்கால் " கலி . கசு : கஎ - கஅ , எங : க - கஎ . ( எ ) " முறு 
விமிழ் துணங்கை தூங்கும் விழவின் " அகம் . ங ங க : கசு . என்பவையும் 

ண்டு அறிதற்பாலன ; இதற்கு இலக்கணம் ( ஐ ) " பழுப்படையினை 
முடக்கியடிக்கத் , துடக்கிய நடையது துணங்கையாகும் " என்பது 
வீரர் வென்றான் துணங்கையும் பேய்கள் ஆடும் துணங்கையும் 

இதனின் வேறு . 
உ . " நின் றமர்பாடும் என்ற தொடரை நின்று அமர்பு 

சொற்பிரிவுசெய்து , தின்று விரும்பி யாடுகின்ற வெணப் பொருள் 

கொண்டனர் , இளம்பூரணர் , தொல் . 
( பிர எம்பெய்ப் புதல் . சரிதழ் 


-- 


. 


1 


- 


கலித்தொகை எ . 
( க )னேரிழை நல்லாரை நெடுநகர்த் தந்துநின் 
றேர்பூண்ட நெடுநன்மான் றெண்மணிவக் தெடுப்புமே 

நீ ஈண்டு வாராயாய் யாந் துயிலைத் துறக்கையினாலே வருந்திய 
எமக்கு நீர் வீழ்கின்ற இதழ் போல் நீர் மாறாத கணகள் பாயலிலே இமை 
பொருந்துதலுங் கூடும் ; அதனை ஒத்த இழையினையுடைய பரத்தையரைத் 
தமக்குச் * சமைத்த நெடிய இல்லிலே கொண்டு வருகையினாலே பிறந்த நின் 
தேரிலே பூண்ட உயர்ந்த நல்ல குதிரையிற் கட்டின தெளிந்த மணியோசை 
வந்து போக்கும் ; அதுவே குறை . எ - று . 

எனவாங்கு , அசை . 
20 ( 2.) மெல்லியான் செவிமுதன் மேல்வந்தான் காலைபோ 

லெல்லாந் துயிலோ வெடுப்புக நின்பெண்டி 
ரில்லி னெழீஇய யாழ்தழீ இக் கல்லாவாய்ப் 
பாணன் புகுதராக் கால் 

எ - து : நாற்படையாற் குறைந்த ( கூ ) அகத்துழிஞையான் செவியிடத்தே 
மேலே வந்துவிட்ட புறத்துழிஞையானுடைய பள்ளியெழுச்சி முரசுபோல 
முற்கூறியவெல்லாம் அரிதிற் பெற்றதுயிலையோபோக்குக . பரத்தையரில்லிலே 
வாசித்த யாழைத் தழுவிக்கொண்டு வாயிலாய்த் திரிகின் றதொழியப்பாட்டைத் 
திருந்தக்கல்லாத வாயினையுடைய பாணன் நம் இல்லின்கண வாராதவிடத்து ; 
அவன்வரவேகாண் எமக்கு வருத்தமென நெருங்கிக்கூறினாள் . எ 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 
| “ வாயிற்கிளவி வெளிப்படக் கிளத்த , ராவின் அரிய தத்தக கற்றே ” ( ச ) 
என்பதனால் , தோழி தாழிசைகளில் வெளிப்படக் கூறினாள் . 

இது வெள்ளைச்சுரிதகத்தாலிற்ற ஒத்தாழிசைக்கலி . 


று . 


.. 


க . நேரிழை மகளிர் பட் . உ .. 
உ . கலிப்பாவி னிறுதி வெண்பாவியலினாற் பண்புற வந்ததற்கு , " மெல்லி 
யான் செவிமுதல் 

புகுதராக்கால் " என்பது மேற்கோள் ; 
தொல் . செய் . சூ . எஎ . பேர் . நச . 
கூ . அகத்துழிஞை புறத்துழிஞை யென்னும் வழக்கினை , தொல் . புறத் 

ங நச் . உரைகளானுணர்க . அகத்துழிஞையை நொச்சி 
யென்பர் பிறரலார் . 
ச . தொல் . பொருளி. சூ . சஎ . 
( ரோதியோம் ) * சமைத்தவில்லினே, அங்க மெல்லியான் . 


மூன்றாவது மருதம் சு . 


( கெ .) விரிகதிர் மண்டிலம் வியல் விசும் பூர்தரப் 

புரிதலை தளையவிழ்ந்த பூவங்கட் புணர்ந்தாடி 
வரிவண்டு வாய்சூழும் வளங்கெழு பொய்கையுட் 
இனிசிறந் திழிதருங் கண்ணினீ ரறல்வார 
ந வினிதமர் காதல னிறைஞ்சித்தன் னடிசேர்பு 
நனிவிரைந் தளித்தலி னகுபவண் முகம் போலப் 
பனியொரு திறம்வாரப் பாசடைத் தாமரைத் 
தனிமலர் தளைவிடூஉந் தண்டுறை நல்லூர ; 
க ஒரு பிறரில்லை யவன்பெண்டி ரெனவுரைத்துத் 
தேரொடுந் தேற்றிய பாகன்வந் தீயான்கொ 
லோரிற்றான் கொணர்ந்துய்த்தார் புலவியுட் பொறித்தபு 

பாரித்துப் புணர்ந்ததின் பரத்தைமை காணிய ; 
ககூ மடுத்தவன் புகுவழி மறையேனென் றியாழொடு 

மெடுத்துச்சூள் பலவுற்ற பாணன்வத் தீயான்கொ 
லடுத்துத்தன் பொய்யுண்டார்ப் புணர்ந்தநின் னெருத்தின்க 

ணெடுத்துக்கொள் வதுபோலும் தொடிவடுக் காணிய; 
கள தணந்தனை யெனக் கேட்டுத் தவறோரா தெமக்குகின் 

குணங்களைப் பாராட்டுத் தோழன்வந் தீயான்கொல் 
கணங்குழை நல்லவர் கதுப்பற லணைத்துஞ்சி 
யணங்குபோற் கமழுகின் னலர்மார்பு காணிய ; 

என்றுநின் ; 
உ.உ. தீரா முயக்கம் பெறுநர்ப் புலப்பவர் 

யார் நீ வருநாட்போ லமைகுவம்யாம் புக்கீமோ 
மாரிக் கவாவுற்றுப் பீள்வாடு நெல்லிற்காங் 
காராத் துவலை யளித்தது போலும் 
போர்பாட் டொருகால் வரவு . 

து பாத்தையிற் பிரிந்து வந்த தலைவனது வாவுகண்டு வாடிய காமக் 
கிழத்தி வடியவாறு கண்டு சென்று சார்ந்த தலைவனுடன் அவன் பாடல் - 
இன்று புரியது . 

அன் பொருள் . 


கலித்தொகை எக . 
(கத்திர் மண்டிலம் வியல்விசும் * பூர்தரப் 
புரிதலை தளையவிழ்ந்த பூவங்கட் புணர்ந்தாடி 
வரிவண்டு வாய் சூழும் வளங்கெழு பொய்கையுட் 
இனிசிறந் திழிதருங் கண்ணினீ ரறல்வார 
வினிதமர் (உ )காதல ளிறைஞ்சித்தன் னடிசேர்பு 
ஈனி ( கூ ) விரைந் தளித்தலி னகுபவண் முகம்போலப் 
பனியொரு திறம்வாரப் ( ச )பாசடைத் தாமரைத் 
தனிமலர் தளைவிடூஉந் ( ரு) தண்டுறை நல்லூர 

எ - து : மேல் விரியுங் கதிரையுடைய இளஞாயிறு அகற்சியையுடைய 
விசும்பிலே பரவா நிற்க விடியற்காலத்தே இதழ்கள் முறுக்குண்ட தலைகள் 
அம்முறுக்கு செகிழ்ச்த செவ்விப்பூவிடத்து அழகியதேனை ( சு )வரியினை யுடைய 
வண்டுகள் அனைத்து கூடி நுகர்ந்து அதனாலும் அமையாது ( எ ) பின்னும் 
நுகர்தற்கு அவ்விடத்தைச் சூழ்ந்து திரியுஞ் செல்வம் மிக்க பொய்கையிடத்தே 
( அ )துனிமிகுதலாலே பெருக்கு மாறாது வீழ்கின்ற கண்ணினுடைய நீர் காம 


க . உள்ளுறையுவமம் ” என்னும் தொல் . அகத் . சசு -ஆம் சூத்திரவுரையில் 

" விரிகதிர் ....... நல்லூர " என்பதனை மேற்கோள் காட்டி , இதனிற் 
சிறிது வேறுபடப் பொழிப்புரையும் விசேடவுரையுமெழுதி இது சிறப் 
யன்னு முள்ளுறையுவமம் என்று கூறி , தொல் . பொருளி . ச அ - ஆம் 
சூத்திரவுரையினும் " விரிகதிர் மண்டிலமென்னும் மருதக் கலியுட் 
சிறப்புக்கொடுத்து நின்றது காட்டினம் ” என வலியுறுத்தினார் ; எச் . 
காரிரத்ன கவிராயரும் " இச்சிறப்பென்ற உள்ளுறை , விரிகதிர் மண் 
டிலம் என்னும் மருதக்கலியள்ளும் வந்தமை காண்க என்பர் ; மாற 

சலங் . உஅக . மேற்கோளுரை. 
உ " மறங்கொள் வெங்கதிர் வேலவன் வார்கழல் , கறங்க வேசித்தன் 

காதலி யூடலை , யுறைந்த வொண்மலர்ச சென்னியி னீக்கினா, னிறைந்த 
தின்ப நெடுங்கணிக் கென்பவே " சீவக . கடைச . 

துனிகொ டுயர் தீரக் காதலர் துளைதா " கலி . கஉ O : உக . 
ச . " பாசடைத் தாமரை " கலி . நக : க ; எங - உ ; எ அ : க . 

" தண்டுறை யூரன் " ஐங் . கங , உக , அங , அஅ ; கலி . எக : சு . 
வரிவண்டு கலி . சுசு : உ ; எச : க ; கஉ : உக . முன்பு இத்தொடர் 
மொழியில் வரியென்பதற்குப் பாட்டென்று பொருள் 

கூறியுள்ளார் ; 
கோகேளுமாம் . 

கலி.எச : தாவும் , அதன் முதலாவது குறிப்பும் பார்க்க . 
ச . ஆனி - கையிகந்த ஆடல் . 
பாதியுதம் ) * மாநாடிப் புரிதல் , t வயர்சொ பொய்கைபடத்ரேயகேக்கும்சே 


மூன்முவது மருதம் 
யோக் கவரிமட்படைத்தாய் ஒ PS அவ்வருத்தத்தைக் கண்டு இனிதாக 
அமர்ந்த கணவன் தன் அடியைச் சேர்ந்து இறைஞ்சி மிகவிரைந்து அ 
தலாலே சிறிது மகிழ்பவள் முகம்போலப் பரிய இலைக்குள்ளே நின்ற தாமரை 
யினது தனிந்த மலர் தனக்கு வருத்தத்தைச் செய்யும் பனி ஒருகூற்றிலே 
வடியாநிற்கத் தான் மிகச் செவ்வியின்றி அலருங் குளிர்ந்த துறையினை 
யுடைய நல்ல ஊரனே ! எ - 

இதனால் வைகறைக்காலத்து மனைவயிற் செல்லாது இளைய செவ்வியை 
யுடைய பரத்தையரைப் புணாந்து விளையாடி அதனினும் அமையாது பின் 
னும் அவரைப் புணர்தற்கு + சூழ் துதிரிகின்ற இவ்வூரிடத்தே நின்னைப் 
பெறாது சுற்றத்திடக்தேயிருந்து கண்ணீர் வாராநிற்க , நீ ஒருகாலத்து அளித் 
தலிற் சிறிது செவ்வி பெற்றாளாயிருக்கும்படி தலைவியை வைத்தாய் ; என்னை 
வருத்துதல் 

கூறவேண்டுமோவெனக்காமக்கிழத்தி உள்ளுறையுவமம் கூறினாள் . 
முகம் போலவென்ற எனையுவமம் காமரைமலர் பனிவாரத் தளைவில் 
மென்ற உள்ளுறையுவமத்தைத் தருகின்ற கருப்பொருட்டுச் சிறப்புக் 
கொடுத்து நின்றது . இஃது உவமப்போலி . " இனிதுறு கிளவியுந் துளியட் 
கிளவியு , முமை மருங்கிற றோன்று மென்ப " ( க) என்பதனான் இரண்டு 
தோன்ற நின்றது . 
கூ ஒரு பிறரில்லை யவன் பெண்டி ரெனவுரைத்துத் 
தேரொடுந் தேற்றிய பாகன்வர் 

யோன்கொ 
லோரிற்றான் கொணர்ந்துய்த்தார் புலவியுட் பொறித்தபுண் 
பாரித்துப் புணர்ந்தநின் + யத்தைமை காணிய 

து : அவன் பெண்டிா நின்னையொழியப் பிறர் இல்லை ; அதனை ஓர்ந்து 
பாரெனக் கூறித் தனக்குத் தெய்வமாகிய தேரைத் தொட்டுச சூளுற்ற பாகன் 
ஈண்டு வாரானோ ? தான் கொண்டுவந்த பரகதையரெல்லாரும் வருதற்குச் 
சமைத்ததோர் இல்லிலேவிட்ட பரத்தையாபுலவியாலே அழுந்தின வடுக்கள் 
நாணமின்மையின் இவைகிடக்க வேண்டுமென்று பரப்பி இட்டுவைக்கையினால் 
அவை மறையாமற் டிக்கிடந்த நின் பரத்தைமையைக் காண்டற்கு. எ - று . 

உம்மை , சிறப்பு . வந்தியான், 11 வினைத்திரிசொல் . ஓர் என்வன்கோம் , 
பரம் பெற்று வந்தது . 


க. தொல் . உவம் . ரூ . உன . 
(பிரதிபேதம் ) * கண்னரால் வாராகிறாக , கூறினான் அனிமிஞரலாலே............. 

மாழ்பவன் முகம் போலவென்ற வேளையுமம் . - கின்றது. மென் 
சொல்றுவம் பெற்ற ஒரு || தேரொடு தேற்றிய , + பாத்தாக 
சமைத்தயோரில்லிலே, ** வேசமென் பைப்பி , + பார்வையை 
பவிணற்றில் சொல் ஓரென்றும் சொல்கம் பெற்று வந்தா 


க . ( க ) மடுத்தவன் புகுவழி மறையேனென் றியாழொடு 

மெடுத்துச்சூள் பலவுற்ற பாணன்வர் தீயான்கொ 
லடுத்துத்தன் பொய்யுண்டார்ப் புணர்ந்தபின் செருத்தின்க 
ணெடுத்துக்கொள் வதுபோலுக் ( 2 ) தொடிவடுக் காணிய 

து : அப்பரத்தையர் உடன்பா டின்றித் தானே செல்லமிடத் 
நின்னை மறையேனென்று கூறி யாழாகிய தெய்வத்தோடும் பல தெய்வங் 
களையுங் கூட்டிப் பலசூளுஞ் சூளுற்ற பாணன் வாரானோ இவன் செய்தி 
பொய்யென்று அறிந்துவைத்தும் மருண்டு அப்பொய்யைப் பலகாலும் அனு 
பவித்தவர்களைக் கூடின நின் கழுத்தின் கண்ணே அள்ளிக்கொள்ளலாவ 
தொன்று போலும் மறையாமற் கிடக்கின்ற தொடித்தழும்பைக் காண்டற்கு . 


- 


று . 


கள தணந்தனை யெனக்கேட்டுத் தவறோரா தெமக்குகின் 

குணங்களைப் பாராட்டுத் தோழன்வந் தீயான்கொல் 
( ங கணங்குழை நல்லவர் ( ச )கதுப்பற லணைத்துஞ்சி 
( ரு யணங்குபோற் கமழுரின் னலர்மார்பு காணிய 

து : நின் தீயகுணங்களை உணர்ந்திருக்கின்ற எமக்கு நீ எங்களை 
நீங்கினாயென்று பிறர்கூறக் கேட்டிருந்து நின் தவறுகளை தராதே நினக்கு 
நற்குணங்கள் உளவாகக் கொண்டாடும் தோழன் வாரனோ ? திரட்சியுடைத் 
தாகிய குழையினையுடைய மகளிருடைய புணர்ச்சியாற் குலைந்து வீழ்ந்த 
அறலையுடைய கதுப்பாகிய அணையிலே துஞ்சுதையினாலே தெய்வம் போல 
மணக்கும் நின் அலர்ந்த மார்பைக் காண்டற்கு . எ 

இது காற்றசசெவ்வி குலையாமல் வந்தமை கூறலின் ( சு ) மருதத்து விடியற் 
காலங் கூறிற்றாம் . 


க . 


1 ( அ ) “ ஈனாத்தாயர் மடுப்பவு முண்ணாள் ” .அகம் . க og : சு . ( 8 ) மத் 

தவா யெல்லாம் " குறள் . சு உச . 
உ. ( அ ) " தொடியுற்ற வடுக்காட்டி " ( ஆ ) “ தொடியு முகிரும்படையாக 

நுந்தை , கடியுடைமார்பிற் சிறுகண்ணுமுட்காள் , வடுவுங்குறித்தாங்கே 
செய்யும் " ( ஓ ) " செறிதொடியுற்ற வடுவும் " கலி . எ அ : உஉ , அடீ : 
உஅ - கூ 0 , கக : கக . 
" கணங்குழை " என்பதற்கு , பலவாய்த் 

என்பதற்கு , பலவாய்த் திரண்ட குமை என்று 
பொருள் கூறுவர் , பிறர் ; குறள் . கஅக . பரி .உரைபார்க்க . 
" டத்தற் றயில் பெறும் " கலி : கச: 20 ; என்பதும் அதன் குறிப் 
பும் பார்க்க . 
மணங்கமழ் தெய்வத் திளாலம் " முருது . உக . 
" மருகத்துக் காலைவந்ததற்கு, " தணந்தனை ........... மார்பு காணிய 
என்பது ( தொல் . அகத் . ரு . அ.ரச் . உரையிலும்மேற்கோள் . 


( 
க 
) 


ம 
என்றுன் 
கூடி நீரா முயக்கம் பெறுகர்ப் புலப்பவர் 

யார் வருசாட்போ லமைகுவம்யாம் பூமோ 
( க ) மாரிக் கவாவுற்றுப் (2 )பீள்வாடு செல்லிற்கால் 
காராத் * துவலை யளித்தது போலு 
யோர்யாட் டொருகால் வரவு 

து : இங்ஙனம் நின்னன்பு நீங்காதமுயக்கத்தை என்றும் பெறுகின்ற 
பரத்தையரை வெறுப்பார் யார் ? நீ ஓர் யாண்டிடத்து ஒருகால் வருகின்ற 
வரவு எமக்கு மழைக்கு அவாவுற்றுத் தோன்றின கதிர் உலரும் நெல்லிற்கு 
அப்பருவத்தே நிறையப் பெய்யாதே ஆராக சிறுதுவலையைப் பெய்த தன்மை 
போல மிக்க வருத்தத்தைத் தரும் ; ஆதலான் நீ வருசாட்போல யாம் ஆற்றி 
யிருப்பேம் ; நீ அவர் வருந்தாமல் அவர்மனைக்கட் செல்வாயாக . எ - 

இதனால் , இருவாக்கும் புணர்சசியுவகை தோன்றிற்று . 

இது வெள்ளை சசுரிதகத்தாலிற்ற ஒத்தாழிசைக்கலி . 
( 62. ) இணைபட நிவந்த நீலமென் சேக்கையுட் 

டுணை புண ரன்னத்தின் வாவிமெல் லணையசைஇச் 
சேடியல் வள்ளத்துப் பெய்தபால் சிலகாட்டி 
யூடுமென் சிறுகிளி யுணர்ப்பவண் முகம்போலப் 
புதுநீர புதலொற்றப் புணர்திரைப் பிதிர்மல்க 
மதிநோக்கி யலாவீத்த வாம்பல்வான் மலர்நண்ணிக் 
கடிகயத் தாமரைக் கமழ்முகை கரைமாவின் 
வடி தீண்ட வாய்விடூஉம் வயலணி நல்லூர் ; 
க கண்ணிநீ கடிகொண்டார்க் கனைதொறும் யாமழப் 

பண்ணினாற் களிப்பிக்கும் பாணன்காட் டென்றானோ 
க . ( அ ) " சாலிகள் வளரு மெல்லைத் தடம்புனல் வறுமைத் தாக , வாவி 

குரல் வாங் காது வருத்தொடு மாய்வதே போன் , மேலவ எருளாற் 
போகம் வெறுத்தலிற் கருமல் கின்றி, ஞாலமன் னுயிர்கள் முற்று 
நாடொறுங் குறைந்த வன்றே " கந்த . மேருப் . உஅ. என்பதும் ( e 
" உலகங் , கயங்க ணற்ற பைதறு காலைப் , பீளொடு திரங்கிய சொல் 
விற்கு , எள்ளென் யாமத்து மழைபொழிந் தாங்கே " நற் . உஉ : 

என்பதும் இங்கே அறிதற்பாவன . 
உ . ( அ )" பீர் பிரிந்திறைஞ்சிய பிறங்குகிர்க் கமணி அகம் . 

( 3 ) பொன்னிறச் செர்நெற் பொதியொடு பீட்டாட நால் . 
பிரதிபேதம்) * ரிய கரலரும் . 


சகூஉ 


கலித்தொகை எஉ . 
பேணானென் றுடன்றவ ருகிர்செய்த வடுவினான் 

மேனாணின் றோள் சேர்ந்தார் நகைசேர்ந்த விதழினை ; 
கக நாடிநின் றூதாடித் துறைச்செல்லா ளூரவ 

ராடைகொண் டொலிக்குகின் புலைக் திகாட் டென்றாளோ 
கூடியார் புனலாடப் புணையாய மார்பினி 

லூடியா செறிதர வொளிவிட்ட வரக்கினை ; 
கஎ வெறிதுநின் புகழ்களை வேண்டாரினெடுத்தேத்து 

மறிவுடை யந்தண னவளைக்காட் டென்றானோ 
களிபட்டார் கமழ்கோதை கயம்பட்ட வுருவின் மேற் 
குறிபெற்றார் குரற்கூந்தற் கோடுளர்ந்த துகளினை ; 

எனவாங்கு ; 
செறிவுற்றே மெம்மைநீ செறிய வறிவுற் 
ரழிந்துகு நெஞ்சத்தே மல்ல லுழப்பக் 
கழிந்தவை யுள்ளாது கண்ட விடக்கே 
யழிந்துநிற் பேணிக் கொௗலி னிழிந்ததோ 
விந்நோ யுழத்த லெமக்கு . 
இதுவும் அது . 

இதன் பொருள் . 
( க ) இணைபட நிவந்த நீலமென் சேக்கையுட் 
டுணை புண ரன்னத்தின் .றா வியெல் லனையசை இச் 


( அ ) " மெல்லிதின் விரிந்த சேக்கை மேம்படத் , துணைபுண ரன்னத் 
தூநிறத் தூவி , யிணையணை மேம்படப் பாயணையிட்டு " ( நெடுநல் . 
கஙக - கஙங ) என்பதும் ( ஆ ) என்புருகி மிக்க அன்போடு புணர்த 
விற் சூட்டிற்கு மென்மை பிறக்குமென்பது தோன்றத் துணைபுண 
ரன்னத் தூநிறத்து வி யென்றார் என்னும் அதன் விசேடவுரைப் 
குதியும் , ( இ ) " துணைபுண ரன்னத் தூவியிற் செறித்த , விணை 
யணை " ( சிலப் . ச : சா சா - எ .) என்பதும் ( ஈ ) தன் சேவலோடு புணர்ந்த 
அன்னப்பேடை அப்புணர்ச்சியான் உருகியுதிர்த்த வயிற்றின் மயிர் 
எஃகிப் பெய்த பலவகை அணை என்னும் அதன் விசேடவுரைப் பகுதி 
யும் ,(2) " ஆதாம் பெருகு கின்ற அன்பினா லன்ன மொத்தம்” (சீவக . 
கஅக ) என்புழி , " ஆதாம் பெருகுமன்பாவது . புணர்வதன் முன்னும் 
பின்னும் ஒருதன்மைத்தாய்ச் செயற்கையால் மிகுமன்பு . அன்னம் , 
புணர்ச்சியால் மெய்யுருகு மென்மைக்கு உவமம் . பலரும் , துணைபுண 
ரன்னத்தின் றுவி என்று புணர்ச்சியால் தவிக்கு மென்மை பிடிக்கு 


மூன்றாவது மருதம் எ . 
சேடியல் வள்ளத்துப் பெய்தபால் சிலகாட்டி 
யூடுமென் ( க )சிறுகிளி யுணர்ப்பவண் முகம்போலப் 
* புதுநீர புதலொற்றப் புணர் திரைப் பிதிர்மல்க 
மதிநோக்கி யலர்வீத்த வாம்பல்வான் மலர் நண்ணிக் 
கடிகயத் தாமரைக் கமழ்முகை கரைமாவின் 
வடிதீண்ட வாய்விடூஉம் வயலணி நல்லூர 

து : ( 2 ) ஐர் துவரைப்படப் படுத்தலால் உயர்ந்த நீலப்பட்டாற்செய்த 
மெல்லிய படுக்கையிடத்துக்கிடந்த துணையோடே கூடிய அன்னத்தின் ( க ) தூவி 
யாற் செய்த மெல்லிய அணையைச் சார்ந்திருந்து , பெருமையியன்ற வெள்ளி 
வட்டியிலே வார்த்த பாலைச் சிறிது காட்டி அப்பாலையுண்ணாது வெறுத்திருந்த 
கிளி அதனை உண்டற்கு வேண்டும் மொழிகளைக் கூறி உண்ணப்பண்ணுவித்து 
அவ்வுணவினான் மகிழ்ச்து முத்தங்கொள்பவள் || முகம்போல , மிகுதியுடைய 
கயத்திடத்து நின்ற புதிய நீரிடத்தனவாகிய பசிய தூறுகளின் மேலே இடை 
விடாது வருகின்ற திரைகள் மோதுகையினாலே அதன் துவலை மிகாநிற்க 
இடை நின்ற தாமரையினது கமழாரின்ற முகை தனக்குரிய வண்டு நுகர 
அலராமல் நின்று கரையில் நின்ற மாவினது வடு மதியை நோக்கி அலர்ந்த 
ஆம்பலினது வெள்ளி தாகிய மலரை முதற் றீண்டிப் பின்னர்த் தன்னைத் 
தீண்ட அலரும் வயலணிந்த நல்ல கானே ! எ - 


மென்றார் " என்று இதனை மேற்கோள் காட்டி எழுதியிருத்தலும் இங்கே 

அறிதற்பாலன . 
க . ( அ ) " கோங்கலர் சேர்ந்த மாங்கனி தன்னைப் , பாங்குற விருந்த பல் 

பொறி மஞ்ஞையைச் , செம்பொற் றட்டிற் றீம்பா லேத்திப் , பைங்கிளி 
பூட்டுமோர் பாவையா மென்றும் " மணி . கக : கஎ - எ 0 . ( 3 ) " வண் 
டளிர் மா அத்துக் , கிளிபோல் காய கிளைத்துணர் " அகம் . ங எ . எ - அ . 
( அ ) " ஐந்து மூன் நடுத்த செல்வத் தமளி" சீவக . அகூ அ . ( ஆ ) " பதி 
னைந் தமைத்த படையமை சேக்கையுள் பெருங் . ( ) . கே . 
" தூயமென் பஞ்சி யன்னத் தூவியூ றினியசெய்யு , மாய்மயிர் முதல் 
மூவைத் தடுக்கிய வமளி " நைடதம் . மணம் . உசு . 
தவியென்ற சினை; இச்சொல் அன்னத்தின் சிறற்குப் பெரும் 
பான்மையாயும் ,கிளி வெள்ளாங்குருகு காரை காக்கை மயில் முதலிய 

வற்றின் சிரசிற்குச் சிறப்பான்மையாயும் வரும் . 
(பிரதிபேதம்) புதுப்புதல் , அலர்வித்தயாம்பல் , தவித்த வாய்ப 

சித்த வாய்பல் , காட்டிப் பான் 
1 முகம்போல வென்ற வேளையும்மம் . 
55 


கலித்தாகை எஉ . 
முகம்போலவென்ற எனை புவமம் மேல்வருகின்ற கருப்பொருட்குச் 
சிறப்புக்கொடுத்துகின்றது . சிறுபூளை செம்பஞ்சு வெண்பஞ்சு சேண ,(க ) முறு 
* தூவி தாமிவையோ ரைந்து . " (உ ) துணையைப் புணர்ந்த காலத்து மெய்யுருகி 
உதிர்ந்த தூவிதானும் மிக மெல்லிதாயிருக்குமென்பது உணர்தற்குத் துணை 
புணரன்னமென்றார் . பாலைச் சிறிதென்னாது ( ங )சிலவென்றல் மரூஉ . 

தாமரை வண்டு நுகர்வதற்குப்பயன்கொடாது வடுத்தீண்ட - அலருமென் 
பதனால் நின் தலைவி நீ நுகர்ந்த செவ்விபெறாமற் | சேக்கை யிடத்தே இருந்து 
பால் உண்ணாத புதல்வன் பால் உணப் பெற்றதர்கு அவனை முத்தங் கொண்டு 
மகிழ்ந்திருக்குமாறு போல ( ச ) ஆற்றியிருக்குந் தன்மை எமக்கின்றெனக் + காமக் 
கிழத்தி உள்ளுறையுவமக்கூறினாள் . 

ரு ) கண்ணிநீ கடிகொண்டார்க் கனைதொறும் யாமழப் 
பண்ணினாற் களிப்பிக்கும் பாணன்காட் டென்றானோ 


. 


க . உறுதூவி சேக்கையோ ரைந்து " நெடுநல் . ஙக . ங - உரை . சீவக . 

அஙஅ . உரை . 


உ . பறவைகள் போகத்தால் அவசமாகி மெய்யுருகுமென்பதை , " அருந் 

தளிர் நயந்து நல்கி யலகுட னலகு சேரப் , பொருந்துமுன் னவச 
மாகிப் போகமென் குயிலும் பேடு , மிருந்துமெய் யுருகுங் காவில் " 
என்பதும் வலியுறுத்தும் . வில்லி . சம்பவச் சருக்கம் . கசு . இந்நூற் 

பக்கம் சஙஉ : க - ஆம் குறிப்பும் பார்க்க . 
கூ . இந்நூற் பக்கம் எங : ச - ஆம் குறிப்புப்பார்க்க 
சு . ( அ ) " அகலநீ துறத்தலி னழுதோவா வுண்கணெம் , புதல்வனை மெய் 

தீண்டப் பொருந்துத லியைபவால் " ( கலி . எ O : கக - கஉ ) என்பதும் , 
( ஆ ) ஊடி யவரை யுணராமை வாடிய , வள்ளி முதலரிந் தற்று " 
( குறள் . கஙச ) என்பதன் விசேட வுரையில் பரிமேலழகர் " நீர் 
பரத்தையரிடத்திராயவழி எம்புதல்வரைக்கண்டு ஆற்றியிருக்கற்பால 
மாய யாம் நும்மோடு ஊடுதற் குரியமல்லம் ; அன்மையின் , எம்மை 
யுணர்த்தல் வேண்டா ; உரியராயூடிய பரத்தையரையே உணர்த்தல் 
வேண்டுவது ; அதனால் ஆண்டுச்சென்மினென்பதாம் . " என்று எழுதி 

யிருப்பதும் இங்கே அறிதற்பாலன . 
கு . பாணன் முதலியோர் வாயிலாயதற்கு , " கண்ணி .......... துகளினை " 

என்னும் பகுதிகள் மேற்கோள் ; தொல் . கற்பி . சூ . சு . 
( பிரதிபேதம் ) * தூவி சையையோ ரைந்து , மரு மிகுதியையுடைய .......... 

வண்டு , அலரும் என்பதிதன் கருத்து இதனால் நின்தலைவி , செல்கையிடத்தே, 
+ காமக்கிழத்தியு முள்ளுறை , 


மூன்றாவதுமருதம் எ . 
( க )பேணனென் றுடன்றவ ருகிர்செய்த வடுவினான் 
மேனாணின் றோள் சேர்ந்தார் நகைசேர்ந்த விதழினை 

எ - து : நம்மைப் பேணுகின்றிலனென்று கோபித்தவர் தம்மைப் பேணு 
தற்தாக உகிராற்செய்த வடுக்காரணமாக அவர்க்குப் பின்னுள்ள நாளிலே நின் 
தோளைச் சேர்ந்த பரத்தையருடைய எயிறு அழுந்தின இதழைத், தங் கூட்டத் 
திற் பிறந்த இன்பத்தைக் கருதி நீ காவல் கொண்ட பரத்தையரைச் செறியுந் 
தோறும் யாம் அழும்படி நின்னைப் பண்ணாலேகளிப்பிக்கும் பாணன் எனக்குக் 
காட்டென்று சொன்னானோ ? எ - 

மேனாளென்றது , பின்னாள் . யாம் அழப் பண்ணினாற் களிப்பிக்குமென்றது , 
இல்லறம் நிகழ்த்துவதற்கு உரியனவற்றைப் பாடிக்காட்டி யாம் வருந்தாதபடி 
பண்ணாது ( உ ) பரத்தையரிடத்தே ஒழுகுதற்கு வேண்டுவனவற்றைப் பாடிக் 
காட்டிக் களிப்பிப்பனென்றவாறு . 
கக ( ங ) நாடிநின் மா (ச ) காடித் துறைச்செல்லா ளூரவ 

ராடைகொண் டொலிக் தன் புலைத்திகாட்டென்றாளோ 


க . ( அ ) தொடியு முகிரும் படையாக நுந்தை , கடியுடை மார்பிற் சிறு 

கண்ணு முட்காள் , வடுவுங் குறித்தங்கே செய்யும் " ( ஆ ) " புள்ளிக் 
களவன் புனல்சேர் பொதுக்கம்போல் , வள்ளுகிர் போழ்ந்தனவும் 
வாளெயி றுற்றனவும் " ( இ ) " கூருகிர் சாடிய மார்பும் " கலி . அஉ : 
உஅ 

- ங .. அஅ : க 0 - கச . கக கஉ . ( ஈ ) " கள்ளுபிர்க்குமென் குழ 
லியர் முகிழ் விரற் கதிர்வாள் , வள்ளுகிர்ப் பெருங் குறிகளும் புயங் 
களின் வயங்க " (உ )" மடந்தையர் 

தங் கூருகிர்ப் பெருங் 
குறி தோண்மேர், கவச ககினர்க் கண்டுகண் டாருயிர் கழித்தார் " 
கம்ப . பினர் வீட்டு. ந க ; படைத்தலைவர் . கா க . ( ஊ ) " அகனமர் கணி 
கைய ரடிகள் சூடியே , முகனுறு முவகையான் முயங்கி யன்னவர் , 
நகனுறு குறிகொளீஇ நாளுக் காமளம் , தகைமை செய் காளையர் 
தொகுதி சான்றதே " ( எ ) " ஆற்றி முனிவர னங்க நூன்முறை , 
வீறொடு புணர்தலும் வெய்ய மாயவள் , கீறின ணகத்தினால் கந்த 

திருசாட்டுப் . குக . அசுரர்தோற்று . சடு. 
2. “ திறை ரூபர் செஞ்சரம் பிரிக்கும் , பிணிமொழிப் பாணன் ” கல்.இக. 

ஆடை கழுவுவாளை வாயிலென்றதற்கு காடிதின் ...... ரக்கினை 
என்பது மேற்கோள் ; தொல் . கற்பியல் . கு. சார் . 
" கண்ணாடி வென்று " ( சீவக . உஉ - எ ) என்பதற்கு , கண் எல்லாரிடத் 
நிலும் உலாவி வென்று என்று பொருள் கூறி , " காலாடு போழ் 
தின் " ( நாலடி : கக . ) என்றாற்போல என இவ்வுரையாசிரியர் 
பொருள் விளச்சியிருப்பதும் , வாளாடு கூத்தியர் சன்போல் 
(நாலடி : சகா ) என்பதும் இல்சே அறிதற்பாலா 


கலித்தொகை எஉ . 
( க ) கூடியார் புனலாடப் புணையாய பார்பினி 
வடியா ரெறிதர வொளிவிட்ட வரக்கினை 

எ - து : கூடின மகளிர் புனலாடுதற்குத் தெப்பமாகிய மார்பிலே அப் 
புனலாட்டுப்பெறாது ஊடிய மகளிர் சாதிலிங்கம்இருந்த( உ ) செப்போடே அதனை 
எறிதலைச் செய்கையினாலே விளக்கம் மிக்க சாதிலிங்கத்தை , நினக்குக் கூட 
லாம் பரத்தையரைத் தேடித் தூதாய்த் திரிந்து துறையிற் செல்லாள் ஊரி 
லுள்ளாருடைய ஆடைகளை இடுவித்துக்கொண்டு ஒலியாமற் றிரியும் நின் 
னுடைய புலைத்தி எனக்குக் காட்டென்று சொன்னாளோ ? எ - 

ஒலிக்கும் , * இபழ்ச்சிக்குறிப்பு , ஒளிக்குமென்றும் பாடம் .. ( ஈ ) புலைத்தி , 
செறற்சொல் . 
கள வெறிதுநின் புகழ்களை வேண்டாரி லெடுத்தேத்து 

( ச ) மறிவுடை யந்தண னவளைக்காட் டென்றானோ 


- 


கூ 0 ; சஉ : கஅஎ . 


" தாழ்நீ ரிமிழ்சுனை நாப்பட் குளித்தவண் , மீநீர் நிவந்த விறலிழை 
கேள்வனை , வேய் நீ எழுந்து தன் கையின் விடுகெனப் , பூநீர்பெய் வட்ட 
மெறியப் புணைபெருா , தருநிலை நீரி னவடுயர் கண்டு , கொழுநன் மகிழ் 
தூங்கிக் கொய்பூம் புனல் வீழ்ந்து , தழுவுந் தகைவகைத்துத் தண்பா 

குன்று " பரி . உக : ஙக - சரு . 
உ . ( அ ) " வண்ணநீர் காந்த வட்டுவிட் டெறிவோரும் ( ஆ ) புல்லா தூடிப் 

புலந்து நின்றவள் , பூவெழில் வண்ணநீர் பூரித்த வட்டெறிய பரி . 
கக : ருரு ; கஉ : கா எ அ . ( ) " குலிகநீர் நிறைந்த பந்திற் கொம்பனா 
ரோச்சமைந்தர் , மெலிவுகண் வேந்து மாதோ விருப்பொடு மறலி 
ஞாரே " சீவக . க சு அ . ( ஈ ) " காதன் மங்கையாகத் தெறியுஞ், சாதிங் 
குப்பிகமுஞ் சந்தனத் தேய்வையும் " ( உ ) " அஞ்செஞ் சாந்த மாகத் 

தெறிந்தும் பெருங் . ( ச ) சக : கஉக 
கூ . ( அ ) " அறனில் புலைத்தி யெல்லித் தோய்த்த , புகாப்புகா ( க் ) கொண்ட 
புன்பூங் கலிங்கமொடு " நற் . க : கூ - ச . 

- ச . ( ஆ ) " நலத்தகைப் புலைத் 
பசைதோய்த் தெடுத்துத் , தலைப்புடைப் போக்கித் தண்கயத் திட்ட , 
நீரிற் பிரியாப் பரூஉத்திரி " குறுந் . ஙங O. ( ) " பசைகொன் மெல் 
விரற் பெருந்தோட் புலைத்தி " ( ஈ ) “ பசைவிரற் புலைத்தி செடிது 
பிசைந் தூட்டிய , பூந்துகில் அகம் . ங ச : கக . கூ அஎ , சு - எ . என்ப 
வையும் ( உ ) " களர்ப்படு கூவற் றோண்டி நாளும் , புலைத்தி கழீஇய 

வெள்ளறுவை " புறம் . நகக : க - உ . என்பதும் ஈண்டு அறிதற்பாலன . 
* . ) ( el ) “ தவ்வையைக் காட்டி ” என்புழி , தல்வைக்குக்காட்டி யென்று 

பொருள் பறி , “ தன்மையைக் காட்டியென்பது அறிவுடை யாதன 
(பிரதிபேதம்) இரட்சிக்குறிப்பு : 1 செற்றச்சொல் , புகழிய பேண்டாரின், 


மூன்றாவது மருதம் எ . 

சள் 
( க ):களிபட்டார் கமழ்கோதை சுயம்பட்ட வுருவின்மேற் 
குறிபெற்றார் குரற்கூந்தற் கோடுளர்ந்த துகளினை 

து : கூட்டத்தாற் களித்தல் பிறந்தவ ருடைய கமழ்கின்ற மா 
முயக்கத்தான் மென்மைபடுதற்குக் காரணமான வடிவின் மேலே, அதற்குப் 
பின்பு நின்னாற் குறியிடம் பெற்றாருடைய பற்றத்தினையுடைத்தாகிய மயிரி 
னுடைய முடியை 1 வகிர்ந்து கை செய்து முடிக்கையினாலே வீழ்ந்து கிடந்த 
பூந்துகளை நின் புகழ்களைக் கேட்கவேண்டாத எங்கள் இல்லிலே ( உ ) ஒருபயனின்றி 
மிகுத்துக் கொண்டாடும் அறிவில்லாத அந்தணன் அவளைக்காணப்பண்ணென்று 
சொன்னானோ ? எ 

( 6 )சயம் - மென்மை ; ஈண்டுத் திவட்சியை உணர்த்திற்று . அறிவுடை 
யந்தணன் , இகழ்ச்சி . அவட்கு என உருபு மயக்கமாம் . 

|| எனவாங்கு ) அசை . 
உஉ + செறிவுற்றே மெம்மை நீ செறிய ; வறிவுற் 

வழிந்து நெஞ்சத்தே மல்ல லுழப்பக் 
கழிந்தவை யுள்ளாது கண்ட விடத்தே 


னவளைக் காட்டென்றானோ என்பது போல உருபுமயக்கம் என்று 
இலக்கணமுங் கூறி , ( ஆ ) " களித்தானக் காரணங்காட்டுதல் " என் 
புழி , களித்தானை பென்னும் இரண்டாவது , அறிவுடை , 
என்றானோ என்புழிப்போல ரின்றது " என்றும் எழுதினர் . பரி 
துறன் . கசு எ ; க உக . ( ஓ ) உருபுமயக்கத்திற்கு இவ்வடியை மேற்கோள் 
காட்டி , ஐயைக்குவ்வாகக் கொள்கவென்றனர் மயிலை ; நன் . பெயரி . 
சு 0 . (ஈ ) சம்பி , தானம் வடநூலார்கூறத இரண்டனோடும் வந்ததென்று 
இவ்வடியை யெடுத்துக் காட்டுவர் சுப்பிரமணிய தீக்ஷிதர் ; பிரயோக . 
கரு. ( உ ) யாரே யாயினு மிவன்மக ளொருத்தியைச் , சீர்கெழு 

ண சிறப்பொடு காட்டி " என்பது , பெருங் . ( க ) ங ச : அ - அக . 
க : வெறிது " பெருங் . ( ங ) உ : உஅ . கம்ப . மாயாசீரை 

தை . எ . 
" களிபட்டார் கமழ் கோதை கபம்பட்ட வுருவின் மேல் என்பது 
கூழை மோனைக்கு மேற்கோள் ; தொல் . செய் . சூ . கஉ . நச் . 

. 
கூ . கயவென்பது உரிச்சொல்லாதலின் , அது விகாரவகையாற் கயமென 

நின்றது . " வயவென்னு முரிச்சொல் விகாரவகையால் வயமென நின் 
உக சிறுபான்மை மெல்லெழுத்துப் பெற்றதெனினும் அமையும்.) 
( கோவையார் . ங O. கொளு. உரை ) என்று பேராசிரியர் எழுதியிருக் 

தல் இங்கு அறிதற்பாலது . 
( பிரத்போம் கழிப்பட்டார் . விர்த்து வகை செய்து , மயக்குமாம் . எனயால் 

இக்கதை + செறிவற்றவியம்மை 


என்பதும் 


சஅ 


கலித்தொகை எ . 


- 


( 
எ 
) 


யழிந்துநிற் பேணிக் கொளலி னிழிந்ததோ 
விந்நோ யுழத்த லெமக்கு 

து : முன்பு எம்மை நீ செறிகையினாலே யாமும் நின்னோர் செறிதலை 
யுற்றேம் ; இக்காலத்து நீ செய்யுங் குறைகளை அறியலுற்று அதனானே 
அழிந்துகெடுகின்ற நெஞ்சத்தினையுடையேம் ; அதன்மேலே வருத்தத்திலே 
தங்கும்படியாக நீ செய்து கழிந்த இக்குரைகளைக் குறையென்று நினையாதே 
நின்னைக் கண்ட இடத்தே நெஞ்சு அழிந்து நின்னைப்பேணிக்கொள்ளுதலின் , 
இக்காமரோயிலே தங்குதல் எமக்குக் தாழ்ந்ததொரு * தொழிலோ ? இஃது 
இழிந்ததன்றுகாண் . எ 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 
இது வெள்ளைத்சுரிதகத்தாலிற்ற ஒத்தாழிசைக்கலி. 

( 
( ங ) அகன்றுறை யணிபெறப் புதலொடு தாழ்ந்த 

பகன்றைப்பூ வுற நீண்ட பாசடைத் தாமரை 
கண்பொர வொளிவிட்ட வெள்ளிய வள்ளத்தாற் 
றண்கமழ் நறுந்தேற லுண்பவண் முகம் போல 
வண்பிணி தளைவிடூஉம் வயலணி கல்லூர ; 
சு தோதக்கா யெனநின்னை தொந்தி வா ரில்வழித் 
தீதிலேன் யானெனத் தேற்றிய வருதிமன் 
ஞெகிழ்தொடி யிளை பவ ரிடைமுலைத் த து சோர்ந் 

திதழ்வனப் பிழந்தநின் கண்ணிவர் துரையாக்கால் ; 
க 0 கனற்றி நீ செய்வது கடிந்தீவா ரில்வழி 

மனத்திற்றீ திலனென மயக்கிய வருமே 
னலமர லுண்கண்ணா ராய்கோதை குழைத்ததின் 

மலர்மார்பின் மறுப்பட்ட சாந்தம்வந் துரையாக்கால் ; 
கச என்னை நீ செய்யினு முரைத்தீவா ரில்வழி 

முன்னடிப் பணிந்தெம்மை யுணர்த்திய வருதிமன் 
னிரைதொடி நல்லவர் துணங்கையுட் டலைக்கொள்ளக் 
கரையிடைக் கிழிந்தபின் காழகம்வந் துரையாக்கால் ; 

எனவாங்கு ;; 
கஅ மண்டு நீ ராரா மலிகடல் போலுநின் 

றண்டாப் பாத்தை தலைக்கொள்ள நாளும் 
(பிரதிபேதம் ) * தொழிலோவிச இழிந்ததன்று கானொ ஆடர்ச்தான் இரும்,, 


வாம்பல் வாய் மடுப்ப பரி . க : எரு - எஅ . 
மூன்றவது மருதம் அ . 

ச 
புலத்தகைப் பெண்டிரைத் தேற்றிமற் றியாமெனிற் 
றோலாமோ நின்பொய் மருண்டு . 

இது " தங்கிய வொழுக்கத்துக் கிழவனை வணங்கி , யெங்கையர்க் 
தரையென விரத்தற்கண் " ( க ) தலைவி கூறியது . 

இதன் பொருள் . 
அகன்றுறை யணிபெறப் புதலொடு தாழ்ந்த 
( உ )பகன்றைப்பூ வறண்ட பாசடைத் தாமரை 
கண்பொர வொளிவிட்ட வெள்ளிய வள்ளத்தாற் 
(ங ) ரண்கமழ் நறுந்தேற லுண்பவன் முகம் போல 
வண்பிணி தளைவிடூஉம் வாலணி நல்லூர 

எ - து : அகன்ற நீருண்ணுந் துறை அழகு பெறும்படி சிறுதூறோடே வர் 
தாழ்ந்து கிடந்த பகன்றையினது பூவைச்சேரும்படி 

து பூவைச்சேரும்படி வளர்ந்த பசிய 
யினையுடைய தாமரைமுகை,கண் வெறிகொள்ளும்படி ஒளிவிட்ட (ச )* வெள்ளி 
வள்ளத்தாலே குளிர்ந்த நறிய கள்ளை உண்பவள் முகம் போல வளவிய 
முறுக்குநெகிழும் வயலணிந்த நல்ல னே ! எ - று . 
க . தொல் . கற்பி . சூ . சு . இச்சூத்திரவுரையில் " அகன்றுறை யென் 
மருதக்கலியுள் கோதக்காய் ... 

உரையாக்கால் எனவும் 
மண்டும் 

..... மருண்டு எனவும் கூறுதலால் , தலைவி 
தான் தாழ்ந்தவாறும் பின்னர் எங்கையர்க்கு உரையெனக் கூறிய 
வாறும் காண்க " என்றனர் இளம்பூரணர் ; 

இளம்பூரணர் ; நச்சினார்க்கினியரும் 
இதனையே தழுவினர் . 
(அ ) " பகன்றைப்பூ வுறநீண்ட பாசடைத்தாமரை என்பது பகன்றை 
லுகிலுப்பையன்ற ; சிவதையென்பதர்கு மேற் குறிஞ்சி . உ . உரை 

பாண்டிலொப்பிற்பகன்றைமலருங் ,கடும்பனியற்சிரம் " நற் . அசு . 
( @ ) " வெள்ளிதழ்ப், பகன்மதி புருவிற் பான்றை மாமலர் ” ஐங்குறு . 
சருக . " பாசிலை பொதுளிய புதநொறும் பகன்றை , நீலுண் ... 

தோலெறி பாண்டிலின் வாலியமலர " (உ ) " பகன்றை வா 
மலர் பனிநிறைந்தது போல் , பால்பெய்வள்ளஞ் சால்கை பற்றி அகம் . 

அ . உகக : ச.கு. 
கூ . ( அ ) " தண்கமழ் தேறல் புறம் . உச . ஙஉ . ( ஆ ) " தண்ணற வுண் 

களி நீ " கோவையார் . கஉ உ . ( ) " மணங்கமழ் தேறல் " மது .எ.அ . 
( ஈ ) " தேங்கமழ் தேறல் " பெருங் . ( உ ) கச : சுக . 

ரத்து பகறவு வாக்குக , ராவுசெறி யுவவுமதியென வல்கையிற் 
மூங்கி , யெறிமகர வலய மணிதிகழ் நுதலியர் , மதியுணர மகளென 


- 


ராரா ... 


( பிரதிபேதம் * வெல்கிய வள்ளத்தாலே . 


கலித்தொகை எங் 
வெள்ளியவள்ளமென்பது அம்முச்சாரியையின் மாரங் கெட்டு அகரம் 
யகரவுடம்படு மெய்பெற்று நின்றது ; " மென்மையு மிடைமையும் வரு 
காலை , யின்மை வேண்டு மென்மனார் புலவர் ( க ) என்பதனால் . 

அகன்றதுறை பரத்தையர்சேரியாகவும் , அழகுபெறும்படி புதலொடு 
வந்து தாழ்ந்த ( உ ) மணமில்லாத பகன்றைப்பூப்பாணர் முதலியவாயில்களோடே 
வந்து தங்கின அன்பில்லாத பரத்தையராகவும் , அதனை உற நீண்ட தாமரை 
அப்பரத்தையரிடத்தே சேர்ந்த தலைவனாகவும் , அத்தாமரை , கள்ளைத் 
தீதென்று உணர்ந்து வைத்தும் அதனை உண்டு களிக்கின்றவள் முகம்போலத் 
தளை விதேல் அன்பில்லாத மகளிரிடத்துப் பெறுகின்ற இன்பநுகர்ச்சி 
தீதென்று உணர்ந் துவைத்தும் அதனை நுகர்ந்து மகிழ்கின்ற தலைவனாகவும் 
உள்ளுறை யுவமங் கொள்க . முகம் போல வென்னும் ஏனை யுவமம் கருப் 
பொருட்குச் சிறப்புக்கொடுத்து நின்றது . 

( ங ) நோதக்கா யெனநின்னை நொந்தீவா ரில்வழிக் 
தீதிலேன் யானெனத் தேற்றிய வருதிமன் 
ஞெகிழ்தொடி யிளையவ (சரிடைமுலைத் தாதுசோர்ந் 
திதழ்வனப் பிழந்தநின் ( ரு ) கண்ணிவர் துரையாக்கால் 

எ - து : நீ நீங்குதலான் நெகிழ்ந்த தொடியினையுடைய பரந்தைய 
ருடைய முலையிடையிலே தாதுக்கள் உதிர்ந்து இதழ்கள் அழகிழந்த நின் 
கண்ணி நினக்கு உட்பகையாய்வந்து நின் பரத்தைமையை எமக்கு உரையாத 
பொழுது நீ யாங்கள் வெறுக்கத்தக்க பரத்தைமையை யென்று ஒரு காலத்தும் 
நின்னை வெறுப்பார் இல்லாத இடத்தே யான் தீதிலேனென்று தேற்றுதற்கு 
வருவாய் ; அதனாற் பெற்றதென் ? 
க 0 கனற்றிநீ செய்வது கடிந்தீவா ரில் வழி 

t மனத்திற் திலனென பயக்கிய வருதிம 


உ . 


க . தொல் . புணரியல் . சூ . உ அ . 

பேரிலைப் பகன்றைப் பொதியவிழ் வான்பூ , வின்கடுங் கள்ளின் 
மணவில் கமழும் , புன்கண் மாலையும் ” என்று ( குறுந் . ங ங O.) 
காணப்படுவது ஆராயத்தக்கது ; பகன்றை , பெருங்சையா வென்லம் 
கொடியென்பர் அடியார்க்கு நல்லார் . சிலப் . கூ : கருஎ . உரை. 
நின்னணங் குற்றவர் நீ செய்யுங் கொடுமைக , ளென்னுழை வந்து 
நொந் துரையாமற் பெறுகற்பின் கலி . எஎகச - 
" இடைமுலை " கலி . கஉ : கங . 

கரிகூறுங் கண்ணியை பங்கெம்மில் வருவதை " கலி . எசு : கச . 
(பிரதிபேதம் * என்று மொருகாலத்து நின்னை , - மனத்தினிற் நீரில் சென்யைக் 

வருமன் . 


மூன்ருவது மருதம் அ . 
(கனலமா லுண்கண்ணா பாய்கோதை குழைத்தநின் 
மலர்மார்பின் மறுப்பட்ட சாந்தம்வந் துரையாக்கால் 

எ - து: தம்வயத்தராதற்கு உரியாரைத் தேடிச்(உ )சுழல்கின்றமையுண்கண் 
ணினையுடைய பரத்தையருடைய அழகிய மாலைகள் முயக்கத்தாற் குழைவித்த 
நின் மலர்ந்த மார்பிற் பூசின பாடரிந்த சந்தனம் சினக்கு உட்பகையாய் வர் 
நின் பரத்தைமையை எமக்கு உபையா தபொழுது கெஞ்சைக்கனலப்பண்னி 
நீ ஒழுகுகின்ற பரத்தைமையை வெறுப்பாரில்லாத இடத்தே யான் தீதுடையே 
னல்லேனென்று 

எங்கள் 

மனத் ரிடத்தே டலுனர் துதற்கு வருவாய் ; 
அகனாற் பெற்றதென் ? எ - 
கச கான்னை நீ செய்யினு * மரைத்தீவாரில் வழி 

( கூ முன்னடிப் பணிந்தெம்மை யுணர்த்திய வருதிம் 
னிரைதொடி நல்லவர் ( ச துணங்கையுட் டலைக்கொள்ளக் 
கரையிடைக் கிழிந்ததின் காழகம்வந் துரையாக்கால் 

எ - து : நிறைக்க தொ னை !! டைய பாத்சையர் ஆடுந் துணங்கைக் 
உக்திட தே * சென் . ! ( T ) லை சை கொடுத்தற் றொழிலை நின்னிடத்தே 
கொள்கை பிஏலே அவர் சிலம்: | தொடக்கி கரையிடத்தே கிழிந்த நின் 
னுடைய ஆடை சினக்கு உட்பகையாய் வந்து சின்பரத்தைமையை எமக்கு 
உ ையாதபொழுது எப்படிப் பெரிய குறைகளை செய்பினும் இக்குறைகளைச் 
க . ( அ ) கலி . சு : க 0 - கக ; ( ஆ ) கலி. கஉ : கங . ( இ ) பு - வெ . பெருந் . கஉ . 

( அ ) " அலமா லமரு சக்கல்லார் கலி . கக கூ : உ . ( ஆ) மண் 
ணிர் பாய்வன மாரிஞ் சூழ்வன , விண்னறாவுவ வீதியிற் செல் 
வன , வெண்ணீர் பல்பொருளிச்சைகொள் வேசியர் , கண்ணிற்கொப் 
பன கந்துக ராசியே சந்த . அக்கினி முகாசு . ன் வதை . உச. ( இ ) 
“ கூற்ற மோகொகம் பாடி டோ வெனக்குளிர் முகத்துத் , தோற்று 
வாள்விழி கொட்புற தொழிலினை காக்கி , யாற்றல் சான்றதன்னெஞ் 
சமு மலமர மூனிவன் , மாற்றி னானெழு விழைவினை மாற்றிடு முன் 

னர் " விநாயக . அங்காரக . ங . 
ங ( அ ) முன்னடி யொல்கி யுணர்த்தினவும் ” (ஆ ) " தலையும் முன்னடிப் 

பணிவான் போலவும் " ( @ ) " மணங்கம ழைம்பாலா ரூடலை யாங்கே , 
வணங்கி புணர்ப்பான் அறை " கலி . கஉ : நசு ; கஉ அ . கஎ ; கூக : 


TO . 


இந்நூற்பக்கம் சஉரு : க - ஆம் குறிப்புப் பார்க்க . 
“ மெல்லிணர்க் கண்ணி மிலைந்த மைந்த , செல்வளை மகளிர் 

தரூடந்து " புறம் . உச : அ - க . 
பதிபேதம் ) * உணர்ந்தியார் . - சிலம் புதுடக்கி. 

56 


- 


று . 


கலித்தொகை எச. 
செய்யா நின்றாயென்று உறுவாரில்லாத இடத்தே அடிமுன்னே பணிந்து 
எம்மை ஊடலுணர்த்துதற்கு வருவாய் ; அதனாற்பெற்றதென் ? எ - 

" பயங்கெழு துணையணை புல்லிய புல்லா , துயங்குவனள் கிடந்த கிழத்தி 
யைக் குறுகிப் , புல்கென முன்னிய நிறையழி பொழுதின் , மெல்லென் 
சீறடி புல்லிய வி.வினும்” ( க ) என்பதனான் முன்னடிப்பணிர்தென்றார் . 

+ எனவாங்கு , அசை . 
ககூ மண்டு நீ ராரா மலிகடல் போலுநின் 

றண்டாப் பரத்தை தலைக்கொள்ள நாளும் 
புலத்தகைப் பெண்டிரைத் தேற்றிமற் றியாமெனிற் 
றோலா மோ நின்பொய் மருண்டு, 

து : யாற்றினின்று மிக்குச் சென்றுவீழ்கின்ற நீரால் நிறையாத மிகு 
கடல்போலும் நின் அமையாத ||பரத்தைமை மேலிடுகையிேைல நாடோறும் 
நின்னொடு புலக்குத் தகுதியை புடைய பெண்டிரைத் தெரிவிப்பாய் ; பின்னை 
யாமாயின் நின்பொய்யை மெய்யாக நினைந்து நினக்குத் தோலாதிருப்பே 
மோ ? தோற்பேமன்றோ ? என்று எங்கையர்க்கு உரையென்றாள் . எ 

இதனால் , தலைவிக்கு முனிவு பிறந்தது . 

இது வெள்ளைச்சுரிதகத்தாலிற்ற ஒத்தாழிசைக்கலி, 
( எது .) பொய்கைப்பூப் புதிதுண்ட வரிவண்டு கழிப்பூத்த 

நெய்தற்றா தமர்ந்தாடிப் பாசடைச் சேப்பினுட் 
செய்தியற்றி யது போல வயற்பூக்க தாமரை 
மைதபு கிளர்கொட்டை மாண்பதிப் படர்தரூஉங் 
கொய்குழை யதைகாஞ்சித் துறையணி நல்லூர ; 
சு அன்பில னறனில னெனப்படா னென வேத்தி 

நின்புகழ் பலபாடும் பாணனு மேமுற்றான் ; 
அ நஞ்சுயிர் செகுத்தலு மறிந்துண்டாங் களியின்மை 

கண்டுகின் மொழிதேறும் பெண்டிரு மேமுற்றார் ; 
க 0 முன்பகற் றலைக்கூடி நன்பக லவணீத்துப் 

பின்பகற் பிறர்த்தேரு நெஞ்சமு மேமுற்றாய் ; 
க . தொல் . கற்பி . சூ . ரு . இச்சூத்திரத்தின் இவருரையில் மெல்லென் 
சீறடி புல்லிய இரவினைத் தலைவி கூறியதற்கு என்னை நீ செய்யினும் 

வச்துரையாக்கால் என்னும் இப்பகுதி மேற்கோள் . 
( பிரதிபேதம் ) * துணையனைப் பல்லிப் புல்லா, இயக்குவன் ......... குறுகி , யலகன முன்னிய 

நிறை , ஆங்கசை மண்டு , மற்றியாமேற் | பரத்தமை , 


( 
அ 
) 


. 


மூன்றாவது மருதம் கூ . 


و 
بریف 


- 


எனவாங்கு ; 
ககூ கிண்கிணி மணித்தாரோ டொலித்தார்ப்ப வொண்டொடிப் 

பேரமர்க் கண்ணார்க்கும் படுவலை யிதுவென 
ஆரவ ருடனகத் திரிதருந் 
தேரே முற்றன்று நின்னினும் பெரிதே . 

இது பரத்தையிற்பிரிந்து வந்த தலைவனோடு ஊடிய காமக்கிழத்தியை 
அவன் இவ்வகையன கூற நீ ஏழற்றயோவென்றற்கு அவள் கூறியது . 

இதன் பொருள் . 
( க ) பொய்கைப்பூப் புத்துண்ட 2 வரிவண்டு கழிப்பூத்த 
நெய்தற்றா தமர்ந்தடிப் பாசடைச் சேப்பினுட் 
செய்தியற்றி யது போல வயம்பூத்த தாமரை 
மைதபு கிளர்கொட்டை மாண்பதிப் படர்தரூஉங் 
( கொய்குழை யகைகாஞ்சித் துறையணி நல்லூர 

பொய்கையிடத்துப் பூவினுடைய தேனையுண்ட வரியினையுடைய 
வண்டு கழி நடத்துப் பூத்த செய்த பூவிற்றாதை மனம் பொருந்தி நுகர்ந்து 

( அ ) " வெறிதோளினச்சுரும்பு மேய்ந்ததோர் காவிக் , குறைபடுதேன் 
வேட்டுங் கு மகும் - றைமது சேர்ந் , துண்டாடுந் தன்முகத்தே செவ்வி 
யுடைய . தார் , வண்டா மரையாந்த வண்டு தொல் . அகம் . சூ . ருக 
இள . மேற் . ( ஆ ) முழுநீர்ப் பொய்கை புட் பொழுதொடு விரிந்த , 
செழுமலர்த் தாமரை செல்விப் பைந்தாது , வைக லூதா வந்தக் 
கடைத்து , மெல்வந் தீராது நெய்தற் கவாவும் , வண்டே யனையர் 
மாந்த ன்ெபது , பண்டே புரைத்த பழமொழி மெய்யாக் , கண்டே 
னொழிகினிக் காமக்கலப்பென " பெருங் . ( உ ) கசு : ஙஉ - ஙஅ ( C ) 
செங்கதிர் விரித்தசெர் திரு மலர்த் தாமரைப் , பெருந்தே னருந்தி 
யெப் பேரிசை யனைத்தினு , முதலிசைச் செவ்வழிவிதிபெறப் பாடியத் , 

றுதைந்த மென் றழை சிறை வண்டினம் , பசுந்தாட்புல்லிதழ்க் 
கருந்தா ளாம்பற் , சிறிதுவா மதுவமும் குறைபெற வருந்தியப் , 
பாசடைக் குலகவர் பயிலாத்காரியை , மருளொல் குறிக்கும் புனலணி 
யூர " கல் . கஉ : கசு - உ A. ( ஈ ) " கன்னி நறுந்தோன் மாந்திக் கம 
லத்தின் , மன்னித் துயின்ற வரிவண்டு , பின்னையும் போய் , செய்தற் 

கவாவு பெருநாட " நள . கலிநீங்கு. சக . 
உ . இந்நூற்பக்கம் சஉ அ : க - ஆம் குறிப்புப்பார்க்க . 

குழை யென்று முரப்பு மாத்திக்கு வருதற்கு “ கொய்குழை ........ 

நல்லூர” என்பது மேற்கோள் ; தொல் . மாபி . ரு . அஎ , பேர் . கச் 
ரதிபோய் செப்பிதும் + போதும் கபம் மையப்புகளர் 


தா 


கலித்தொகை எசி . 


வயலிடத்துப் பசிய இலையினையுடைய தான்றோன்றும் கிழங்கிடத்தைக்கை 
செய்து பண்ணினது போலப் * பூத்த , கரிய இதழ் பொதிந்த , நீக்குகின்ற 
தாமரைப்பூவினது விளங்குகின்ற கொட்டையாகிய மாட்சிமையைபுடைய 
பதியிடத்தே மீண்டுவரும் ( க) மகளிர்கொப்புத் தழை தளிர்க்கின்றகாசிமாத் 
தினையுடைய துறையணிந்த நல்ல ஊனே ! எ - று . 

மைத்புதாமரையெனக் கூட்டுக . தேரேற்றிக்கொண்டுவந்த பாத்தையரை 
முற்பட நகர்ந்து பின்னர்ச் போரிபரத்தையடைநுகர்ந்து விடியர் காலத்துக் 
தலைவி மனைவயிற் செல்கின்ற ரனென்று காமக்கிழத்தி புலந்து கூறி 

( உ . அன்பிலனனில னொப்படானென வந்தி 
நின்புகம் பலப்படும் பாத்து மோர்யாள் 
எது: அவன் அன்புடையனல்லனென்றும் அறடையனல்லனென்றும் 
நீ சொல்லப்படானென்று நின்னைப் புகழ் கன் பகழ் பலவற்றையும் 
பாடிக்காட்டும் பாணனும் பித்தேறினான் . எ 
அ கூ )நஞ்சுயிர் செகுந்தலு மறிந் துண்டங்களியின்மை 

கண்டுதின் மொழி தேறும் பென்ரேன் 

67 - து : நஞ் + தன்னை தகப்பாருமப்ை போக்க தலையும் அரிது 
வைத்து உண்டார் போல என் மனக்கருத்து அபரின்றி வரு துதலைக்கண்டு 
வைத்தும் பின்னும் பொய்மொழியை மெய்யாகத் தெரியும்பத்தையரும் 
பத்தேறினார் . எ - 

- தொகுத்தலுமென்ற உம்மை ,சிறப்பு . 


- 


கைந்த காஞ்சி யென்பதற்கு " விகாயாட்டு மகளிர் பலரும் தளிரும் 
முறியும் தாதும் பூவம் கோடலார் சிதைவு பட்டுக்கிடக்கின்ற காஞ்சி " 
என்று எழுதியிருக்கும் விளக்கம் 

ம் விளக்கம் இயக்க அறியத்தகது ; பதிற் . உங . 


ககூ- உரை . 


உ . ( அ ) " அருளு மன்பு நீக்கித் துண துறந்து , பொருள்வயிற் பிரிவோ 

ருரவோராயி , னுரவோ ருரவோ ராக , மடவ மாக மடந்தை நாமே . " 
குறுதி . 20. ( 3 ) அன்பு மறறு முடைத்தாயி னில்வாழ்க்கை , பண்பும் 

பயனு மது " குறள் . சரு . 
ங ( அ ) " முந்தை யிருந்து நட்டோர் கொடுப்பி , னஞ்ச முண்பர் நனி 

நாகரிகர் " நம் . கூருடு : சு - எ . ( ஆ ) “ பெயக்கண்டு நஞ்சுண் டடைவர் 

நயத்தக்க, நாகரிகம் வேண்டு பவர் " குறள . 5 அ O. 
(பிரரிபேதம் ) * பூத்த தாமரைப்பூவினது , 1 கட்டிக கரியவிதழ் பொதிந்து நீக்குகின்ற 

தாமரையென்க. தேறேற்றி . காலத்துத் தந்தரங்கி, வைத்துப்பின்னும் 
+ செருந்ததுமென வும்மை றெப்பு . 


மூன்றாவதுமருதம் கூ . 

ச சரு 
க 0 ( க ) முன்பகற் றலைக்கூடி ( உ ) நன்பகலவணீத்துப் 

பின்பாற் பாறர்த் தேரு நெஞ்சமு மேமுற்றாய் 

எ - து : நாட்காலமெல்லாம் ஒருத்தியிடத்தே கூடியிருந்து உச்சிக்கால 
மெல்லாம் அவளைக்கைவிட்டுப் பலரிடத்தே சென்று அந்திக்காலத்திற் கூடு 
தற்கு வேறுசிலரை ஆராயும் நின்னெஞ்சமும் பித்தறினாய் . எ - று . 

அவளையென்னும் இரண்டாவது " ஒழியாது வருதலும் ( க ) என்றதனாற் 
சிறுபான்மை பிழிந்து ன்றது . நெஞ்சமுமேமத்ரயெனச சினைவினை முத 
லொடுமுடிந்தது . உம்மைகள் , எண்ணும்மை . 

எனவங்கு , அசை 
கக கிண்கிணி ( 

மணித்தாரோ டொட்த்தார்ப்பு வொண்டொடிப் 
போர்க் கண்ணுக்கும் படுவல யிதுவென 
ஆவ நடனகத் திரிதருந் 

தேம் முற்றன்று எனினும் பெரிதே 

து : || +55 கை தடை சிறுபணிகள் கோத்த தாருடனே ஒலி 
யெழுந்து ஆரவாரிப்பள்ளிதாகிய தொடியினை யுடைய பெருத்து ரு) அமர்த்த 

" முற்பகல் பிப லென்பன , டன் முன்னகத் தொக்க ஆரும் 
வேறுமையத்லை " என்பர் , பரி ; குறள . ங க . 
உரசிப்பொழுது என்னும் பொருரில் நண்பகலென்பதே யன்றி நன் 
பக பன்பதும் உருகன் பதை , " நன்பகலந்தி ( பொருந் . சசு .) 
கன்பக் கூடை கும் " ( பு - வெ . வஞ்சி . ச . ) என்புழி நன்பக 
லென் பாக்கு எழுதப் பற்றி தம் உரையும் பைங்கருங் காலிச் 
பெங்களியம். சன்பகம் + மை வந்து வார்ச் காம மிருங்கண் 
மாலைக்குப் பெரும் மும் காயும் , வைகறை கலையக் கைபுனைர் 
தியற்றிய , வின் ற ன இ . வி.எம்பகாயும் ” ( பெருங் . ( க ) கச : 

அக - அங் ) என்று வரும் பகுதியும் வலியுறுத்தும். 
கூ . தொல் . தொகை . சூ.கரு. 
5. ( அ ) எமுறுதல் என்புக்கு மயக்கமுற்பலன்று பொருள் 

உறி , “ தேரே 
முற்றன்று நின்னினும் பெரிதே " என்பதனை மேற்கோள் காட்டினர் 
நச , தொல் . களவி . சூ . அ . சீவக . உபாக . ( ஆ ) பதுறுதலென்று 

பொருள்கூறுவர் , பரிதவள் அளக . 
கு . அமர்க்க னென்பதந்த , ( கலி . எடு : எ ) போரைச் செய்யக் 

ணென்று எழுதியிருக்கும் உ :ை இங்கே அறிதற்பாலது . 
(பிரதிபேதம் ) * ஒழியா தொத்தனாற சிறுபான் , எனவாங்கு தங்கரை .. 

பயேக் , || சதங்கைத்தண்டை 


. 


கலித்தொகை எரு . 


கண்ணினையுடைய * பாத்தையர்க்கும் அவர்கள் அகப்படுத்தற்குக் காரண 
மான வலை இதுவென்று சொல்லி ஊரிலுள்ளார் சேரச் சிரிக்கும்படி திரிதருந் 
தேர் நின்னினும் பெரிதாகப் பித்தேறிற்று ; யான் - பித்தேறிலேனென்று 
ஊடினாள் . எ - 

தேசென்றது , ஆகுபெயராய்ப் பாகனையுணர்த்திற்று . 
இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 

சிறுமைக்கெல்லைகூறிய ஈரடித்தாழிசையான் வந்தொத்தாழிசைக்கலி 
( எடு . ) ( க ) ரோர் செறுவி னெய் தெலொடு நீடிய 

தேரித ழாம்ப னிரையிதழ் கொண்டார் 
சீரார் சேயிழை யொலிப்ப வோடு 
மோரை மகளி போதை வெரி இயெழுந் 
ரு தார லார்தை யஞ்சிறைக் தொழுதி 
யார்ந்த பொங்க ருபர் மர மேறி 
யமர்க்கண் மகளி ரலப்பிய வந்தோப் 
தமர்க்குரைப் பன போற்பல் தால் பயிற்று 

முயர்ந்த போரி னொலிநல் லூரன் 
க 0 புது வோர்ப் புணர்தல் வெய்ய னாயின் 

வதுவை நாளால் வைகலு மஃதியா 
னோவேன் மேழி தோவாய் நீபென 

வெற்பார்த்துறுவோப் கேளினித் தெற்பொ ; 
கச எல்லினை வருதி யெவன் குறித் தனைபெனச் 

சொல்லா திருப்பே னாயி னொல்லென 
விரியுளைக் கலிமான் றேரொடு வந்த 

விருந்தெதிர் கோடலின் மறப்ப லென்றும் 
கஅ வாடிய பூவொடு வாரலெம் மலையென 

ஆடி யிருப்பே னாயி னீடா 
தச்சா றாக வுணரிய வருபவன் 
பொய்ச்சூ ளஞ்சிப் புலவே னாகுவல் ; 


4. இச்செய்புள் கற்பின்கண் தலைவிடற்றுப் பெட்பின்சண் வந்ததற்கு 

மேற்கோள் ; தொல் . கற்பி . சூ . சு . இளம் . நச் . 
( பிரதிபெதம் * பாத்தையர்க்கவர்களாகப், பித்தேறிற்றிலே சென்று , 1 கதபெயாத 

பாகனை , இதனால் 


மூன்றாவதுமருதம் க 0 . 


உஉ பகலாண் டல்கினை பாத்த வென்றியா 

னிகலி யிருப்பே னாயிற் றான் றன் 
முதல்வன் பெரும்பெயர் முறையுளிப் பெற்ற 
புதல்வற் புல்லிப் பொய்த்துயி றுஞ்சும் ; 

அங்க ; 
உஎ விருந்தெதிர் கொள்ளவும் பொய்ச்சூ ளஞ்சவு 

மரும் பெறற் புகல் வனை முயங்கக் காணவு 
மாங்களித் தொழிலான் பலவி தாங்கா 
தவ்வவ் விடர்கடனவையலை காணப் 
பூங்கண் கரி பன சிதைக் 
மாய மகிகள் பாதிரை 
நோவேன் பழி. கனா கென . 

து தலைவன் நாடோறும் வதுவையயர்ந்து வந்தால் யான் அதற்குப் 
பொறேனாக நீ ஊடலின்றி அவன் வந்தபொழுதே எதிர் கொள்ளுதியென்ற 
தோழிக்குத் தலைமகள் அதற்குக் காரணங் கூறியது . 

இதன் பொருள் . 
( க * நீரார் செறுவி னெய்தலொடு நீடிய 
தேரித மாம்பனிரையிதம் + கொண்மார் 
சீரார் சேயிழை பொலிப்ப வோடு 
மோரை களி போகை வெரீ இபெழக் 
ந தார லார்கை யஞ்சிறைத் தொழுதி 

யுயர்ந்த பொங்க ருயமரமே 
மேறி 
யமர்க்கண் மகளி - ரலப்பிய வந்நோய் 
தமர்க்குரைப் பனபோற் பல் தரல் பயிற்று 
முயர்ந்த = போரினொலிகல் லூரன் 
( அ ) தரவு தனக்குப் பேரெல்லையாகிய பன்னிரண்டடியை கந்து 
பகின் மூன்றடியான் வந்ததற்கு " சேரர் . தெற்றன " என்னும் 
இப்பகுதி மேற்கோள் ; தொல் . செய் . சூ . க ங ங . நச் . பன்னிரண் 
-டியின் கர்தன துள்ளலோசையான் வாராமையின் இலேசினாற் 
கொண் 

பானென்பா போ. 
( ஆ )" நீர்ச்செறுவி னீணெய்தல் " பட் . கக . இந்நூற்பக்கம் சக்க: கூ -ஆம் 

குறிப்பும் சா : க - ஆம் குறிப்பும் பார்க்க . 
(பிரதிபேதம் ) போர் செறுவின் , கொய்ம்மார், வெரீஇயால் . | ஊர்மாம் + அமைப்பிய 

5 போர்வினொன் , 


கலித்தொகை எரு . 


க 0 புது வோர்ப் புணர்தல் வெய்ய னயின் 

வதுவை நாளால் வைகலு பஃதிபா 
னோவேன் றோழி நோவாய் நீயென 
வெற்பார்த் துறுவோய் கேளிளிக் கெற்றென 

து : நீர் நிறைந்த செய்யில் ஊர்ந்த ஒத்த இதழையுடைய நெய்தற் 
பூவோடேஆம்பலினது நிரைத்தஇதழைபுடைய பூக்களைப்பறித்துக் கோடற்குக் 
தலைமை நிறைந்த சிவந்த சிலம்புமு ர் லியன ஒலிப்ப -டுகின்ற விளையாட்டின 
யுடைய மகளிருடைய ஆரவாரத்திர்கு வெருவியொபுந்து ஆ - ல் மீனை புண்டலை 
யுடைய அழகிய சிரகினையடைய பாவைத்தி : ள் உயர்ந்த மாத்தில் உயர்ந்த 
கொம்பிலே ஏறியிருந்து போன செய்யுங் கண்ணினையுடைய மகளிர் 
தம்மை - அலைத்த அந் நோயை அம்மகளிருடைய சுற்றுக்கார்க்குக் கூறுவன 
போலப் பலகுரலால பலகாலுஞ் சொல்லும் 

உயர்க 

போர்களால் 
உண்டாகிய ஆவாத்தினையுடைய ஈல்ல பாரினை டையன் பதியபகை 
யரை மணஞ்செய்தலை எக்காலமும் விரும் வாயின் .அதர்சேர்ப நாள்களும் 
துவைக்கு உரிய சானாருக்குமான். அல்லோழக்கத்திற்குக்கோழீ ! யான் 
வருந்துவேன் ; அதற்கு பாலம் வரு காமயனச் சொல் என்னைப் 
பார்த்து வருக்கமுழகின் வ ? ன ! இ ? அவன் செய்தியை என் செஞ்சு 
தெளியும்படியாகக் கேள் . எ 

உயர்ந்தாபோடு இழித் தாயுை தத்தம் ம ? ன களினின்றும் கொண்டு 
போந்து வருந்த விடுகந்த விரலி முதலிய வாலார் செல்கின்ற அவார்த் 
தைக் கேட்டு வெருவி அவனை அரிதிர்பெற்று!, து 5 

து வருந்திருக்கின்ற 
சேரிப்ப த்தையர் பின்பு அவன் :ெ துகின்ாவல்ஈட்கு எய்தாத் இடம் 
களிலே புலந்திருந்து அவன் வாயில்கள் தம்மை வதின நோலை ! அவர் 
சுற்றத்தார்க்குப் பலகாலும் முறைப்பட்டு கூறம் , " ரானா உள்ளுசையுவபா 
கொள்க . 
கச ( 2 ) எல் . னை வருதி பெவன் தறிக் கனைபெனார் 

சொல்லா திருப்பேனாயி னொல்லொ 


* 


i 


கல்ல நாளில் வதுவை செய்தல் மரபென்பதை , கலி . க : கஉ - ச - 
ஆம் அடிகளின் குறிப்பாலுணர்க. 
" இடை நிலைப்பாட்டே தரவகப்பட்ட மரபினது " என்புழி அகப்படு 
தல் என்பதற்கு அகம்புறமென்றிரு உறு செய்தவழி முக்கற்றனுட் 

தல் ; முன் , காலமுன்னாம் ; எனவே ஆறடி முதல் இரண்டடிகாறும் 
வரப்பெறுமென்று கொள்க.... 

பன்னீ டி கந்த " ரோர் 
செறுவின் " என்ற தாவிற்கும் " எல்லிவருதி .. 

மரைப்ப 
(பிரதிபேதம்) * நிறைந்தவிதழை. t அலைக்க, 1 வெள்கினையருதி, எல்லிவருதி , || எல்லென . 


Ner * 


மூன்றாவது மருதம் க 0 . 
( க ) விரியுளைக் கலிமான் றேரொடு வந்த 
( உ ) விருந்தெதிர் + கோடலின் மறப்ப லென்றும் 

து : வதுவை அயர்ந்த பின்பு விளக்கத்தினையுடையையாய் வாராநின் 
றாய் , எம்மை எத்தன்மையாகக் கருதினாயெனப் புலந்து கூறிப் பின்னர் 
மொழியைக் கூறாதிருப்பேனாயின் அது நீங்கப் பரந்த கழுத்தின்மயிரினையும் 
மனச்செருக்கினையுமுடைய குதிரை பூண்ட தேரிலே ஆரவாரிப்பக் கொண்டு 
வந்த விருந்தினரை எதிர்கொள்ளுகையினாலே எந்நாளும் புலவியை( ங ) + மறப் 
பேன் . எ - 
கஅ வாடிய பூவொடு வாரலெம் மனையென 

ஆடி யிருப்பெ னாயி னீடா 


லென்றும் " எனத் தாவகப்பட்ட தாழிசை வருதல் கொள்கவென்பர் , 
நச ; தொல் . செய் . 

சூ . கஙச . 
தனக்கொத்த இல்லறம் இன்னதென்று தலைமகள் மனத்துட்படுத்த 
லாகிய " பரையறந் தெளிதல் " என்பதற்கு ," விரியுளை மறப்ப 
லென்றும் " என்னும் பகுதியை மேற்கோள் காட்டி , இது அவனொடு 
சொல்லாடாது பாடியிருப்பேனாயின் விருந்து கொண்டு புகுதரும் ; 
அதனால் உடலை மறப்பே னென்றமையிற் புரையறுந்தெளிதலாயிற் 
றென்பர் , பேர் , தொல் மெய்ப் . சூ . உச ; இ - வி . நூலாரும் இத 

னையே எழுதுவர்; இ - வி . சூ . – அ o . 
உ . “ உருவிலாள னொருபெருஞ் சேனை , மிகமல ராட்டி யெதிர்நின்று 

விலக்கியவ , ரெழுதுவரி கோல முழுமெயு முறீஇ , விருந்தொடு புக்க 
பெருந்தோட் கணவரோ, டெனுறைவு மரீஇ யொழுக்கொடுபுணர்ந்த , 
வடமீன் கற்பின் மனையுறை மகளிர் , மாதர்வாண் முகத்து மணித் 
தோட்டுக்குவளைப் , போது புறங்கொடுத்துப் போகிய செங்கடை , 
விருந்திற் றீர்ந்தில தாயின் யாவது , மருந்துத் தருங்கொலிம் மாநில 
வரைப்பெனக் , கையற்று நடுங்கு நல்வினை நடுநாள் " சிலப் . கு : 


உஉச 


உஙச . 


கூ . மறைப்ப லென்றும் " என்று தொல் . செய் . சூ . கஙச . நச் . உரை 

மேற்கோளிற்காணப்படு மூலமும் , மறைப்பேனென்று ஒரு பிரதியிற் 
பாணப்படும் உரையு மாகிய பிரதிபேதம் , விருந்து கண்டொளித்த 
ஆடல் பள்ளியிடத்து வெளிப்படல் என்னும் கோவைக்கிளவியை 
சோக்கப் பொருத்தமுடையதாய்த் தோற்றுகிறது ; கலித்தொகை எடு 

எல்லாவற்றின் மூலமும் பலவற்றினுரையும் அவ்வாறு இல்லை. 
(பிரதிபேதம் * விரியுழைக்கலிமான் றேரொடும் வந்து , + கொண்டலின் மறைப்பல் . பின் 

விளக்கத்தினை || வேகத்தேரிலே கொண்டுவந்த, + மறைப்பேன் பாந்தகழுத் 
உன் மயி..... கொண்டு வந்தவிருந்து . வாடிய பூவொடு . 


கலித்தொகை எரு 


( க )தச்சா றாக வுணரிய வருபவன் 
பொய்ச்சூ ளஞ்சிப் புலவே தைவல் 

எ - து : முயக்கத்தால் வாடிய பூவோடே எம்மனையிடத்து வாராதே 
கொள்ளென்று கூறி யான் ஊடியிருப்பேனாயின் நீடியாமல் , ( உ ) தன் பொய்ச் 
சூளுக்கு நாம் அஞ்சும் அச்சமே தான் ஊடலுணர்த்தும் வழியாக வாட 
லுணர்த்துதற்கு வருபவனுடைய பொய்யாகிய சூளுக்கு அஞ்சிப் புலவேனா 
யிருப்பேன் . எ - 

" அஞ்சியச்சுறுத்தலும் " ( ந ) என்றாற்போல ( ச ) அச்சம் அச்சு என விகார 


மாய் நின்றது . 


உஉ பகலாண் டல்கினை பரத்த வென் றியா 

னிகலி யிருப்பேனாயிற் றான்றன் 
YⓇ) முதல்வன் பெரும்பெயர் | முறையுளிப் பெற்ற 
புதல்வற் புல்லிப் பொய்த்துயி றுஞ்சும் 
தெய்வ மஞ்சல் " என்னும் மெய்ப்பாட்டிற்கு , " அச்சாறா 
ஆகுவல் என்பது மேற்கோள் ; தொல் . மெய்ப் . சூ . உச . பே . - வி . 


க 


சூ . ரு அ . 


எக . 


" என்னை யருளி யருண்முருகு சூள் சூளி, னின்னை யருளி லணங்கான் 
மெய் வேறின்னும் , விறல்வெய்யோ னூர்மயில் வேனிழ னோக்கி , 
யறவ ரடிதொடினு மாங்கவை சூளேல் , குறவன் மகளாணை கூறேலா 
கூறே , லைய சூளி னடிதொடு குன்றோடு , வையைக்கு தக்க மணற்சீர் 

சூள் கூறல் . " பரி . அ : சாரு 
க . தொல் . கள . சூ . உங . இதனுரையில் இவர் அஞ்சுதல் அச்சென்றா 

யிற்று என்று எழுதியிருக்கிறார் . 
( அ ) அச்சற் றேம மாகி " ( பதிற் . க 0 ; உ . ) என்புழி , அச்சமென்பது 
கடைக்குறைந்த தென்று எழுதியிருத்தலும் . ( ஆ ) " நகையச் சாக 
நல்லமிர்து கலந்த " பரி . ந : ங ங . ( இ ) " அச்சிடை யிட்டுத் திரியின் 
பழ . உகக . என்பவையும் ஈண்டறிதற்பாலன . 
" புதல்வன் பொன்மகுடம் பொறுத்தலான் , முதல்வன் பேருவகைக்கு 
முந்துவா , ஓதவும் பூமகள் சேர வொண்மலர்க் , கதவஞ்செய்ய கரத்தி 
னீக்கினான் ” கம்ப . அரசியற். உக . என்பதனால் முதல் வனென்பது 
தகப்பனார் பெயராய் 

வருதலையும் " அறைதரு மாந்தா தாமுன 
முயிர்த்தோ சம்பரீ 

டன்புரு 

டன்புரு குச்ச , னெறி யுறு புகழ்சார் 
தருமுசு குத்த னிகழ்த்துமிம் மூவரின் முன்யோன் , குறைவறு 
குணஞ்சாலொருமகவென்னக்குலவி ......பிதாமகனாகு , முறைமையின் 

யுவனாச் சுவனெனு நாம மூதுல கிற்பெறீஇச் சிறந்தான் " பாக . 
(பிரதிபேதம் ) * புனரிய, நீட்டியாமல் , ஊடதுண ராததும் வழி . | முறையுளி பெற்ற 


மூன்றாவது மருதம் கல . 


* 


து : பரத்தைமையையுடையவனே ! பகற்பொழுதெல்லாம் பரத்தை 
யர் மனையிலே தங்கினாயென்று கூறி யான் அவனுடனே மாறுபட்டிருப்பே 
னாயின் ,தான் தன்னுடைய தந்தையுடைய பெரிய பெயரைப்பெறு ( க )முறையாற் 
பெற்றபுதல்வனைத் தழுவிப் ( 2 ) பொய்யாகியதுயிலைக்கொண்டுவருந்தும் . எ - று 

துஞ்சுதல் - இறந்துபடுதல் . பகலாண்டல்கினை எனவே உண்டிக் 
காலத்தும் வத்திலையென்றாள் . 

ஆங்க, அசை . 
25 ( ங ) விருந்தெதிர் கொள்ளவும் பொய்ச்சூ ளஞ்சவு 

மரும்பெறற் புதல்வனை முயங்கக் காணவு 
மாங்கவிந் தொழியுமென் புலவி தாங்கா 
தவ்வவ் விடத்தா னவையவை காணப் 
பூங்கண் மகளிர் புனைநலஞ் சிதைக்கு 
( ச ) மாய + மகிழ்கன் பரத்தைமை 
நோவேன் றோழி ( ரு கடனமக் கெனவே 


( க ) அரிச்சந்தி : ன்கதையுரைத்த . க . என்பதனாலும் " எந்தை பெயரனை 
யாங் கொள்வேம் " கலி . அக : ஙடு. எனப் பின்பு இந்நூலுள்ளே 
வருதலாலும் ஒருவன் தன் தகப்பனார் பெயரைத் தன் பிள்ளைக்கு 

இரு 
தல் மாபென் பதையும் அறிக. 
க . உளியென்பது மூன்றும் வேற்றுமைப் பொருள்படுவதோ ரிடைச்சொல் . 

( அ ) “ சிந்தைமெய்த் திரு வினேகப் , பூவிய லமளி மேலாப் பொய்யுறக் 
குறங்குவானை " கம்பார்தேடு . உக கூ . ( ஆ ) “ பொலங்கொடி நாணி 

னோடும் பொய்த்து பில் கூர்ந்தா ளன்றே " நைடத . மணம் . சஉ . 
கூ . கற்பென்னுங்கைகோளில் உணர்தலுக்கு " விருந்தெதிர் ........புலவி " 

என்னும் இப்பகுதி மேற்கோள் . தொல் . செய் . சூ.க அள. பேர் . நச் . 
ச. ( அ ) " அன்புடைக் கணவ ரழிதகச் செயினும் , பெண்பிறந் தோர்க்குப் 

பொறையே பெருமை " பெருங் . ( ச ) க ச : க அ க . ( ஆ ) சிறுமையும் 
பெருமையுந் தெரிந்தி லாபெனப் , பொறுமையொன் றின்றியே 
பொங்குங் கங்கையை , யறமல குலமினார்க் கன்பர் பாற்செயுந் , 
திறமல சினமென வருணன் றேற்றுவான் " திருக்கழுக்குன்றப் . 

நீர்த்தச்சருக்கம் . உ . 
3. புரையார் தெளிதலாவது ; தனக்கேற்ற ஆரம் இன்னதெனத் தெளி 
தல் ; " கடனமக்கெனவே யென்றவழி , பரத்தைமைகண்டு புலவாது 

அதனைப்பொறுத்தல் *) இதனைப்பொத்துவது என்றும் பிரதிபேதம் . 
(பிரதிபேதம் * பரத்தையையுடையவனே, எனவாக்கு ஆக்கு 

கலம் தொழியும் அவவிடத்தான் , 


கலித்தொகை என் . 


1 : தோழீ ! பூப்போலுங் கண்ணையுடைய மகளிருடைய கை செய்த 
நலத்தைக் கெடுக்கும் பொய்பைவல்ல மகிழ்நனது * பரத்தைமையாலேவதுவை 
யயர்ந்து வந்த மனைதோறும் அவர் புலவியாற் செய்த வடுக்களைக் கண்டிருக்க 
நமக்கு முறைமையாயிற்றென்று கருதி யான் நொந்திருப்பேன் ; ஆயின் யான் 
இங்கனமாகவும் விருந்தினரை எதிர்கொள்ளுதலைச் செய்கையினாலும் அவன் 
பொய்யாகிய சூளால் நமக்கு வருத்தம் வருமென்று அஞ்சுகையினாலும் பெறு 
தற்கரிய புதல்வனை முயங்கிக்கொண்டு வருந் தக்காண்கையினாலும் என் 
னெஞ்சு புலவியை முழுக்கத் தாங்காது ; " தாங்காதபடியாலே அவ்விடத்துப் 
புலவி செட்டுப்போகாநிற்கும் ; இதுகாண் யான் உறுகின்ற துன்பமென்றால் , 


இதனால் , பிறர் இகழ்ந்தமைபற்றித் தலைவிக்கு எள்ளல் பிறந்தது . 

இது " தாவே தானு நாலடி யிழிபா ,யாறிரண் இய ? வேறவும் பெறுமே " 
( க ) என்றதனில் ஏறவுமென்ற உம்மையாற் சிறுபான்மை பதின் மூன்றடியும் 
வருமென்றலிற் பதின்மூன்றடியான் வந்த தாவும் || தாழம்பட்ட தசை 
யின்றித்தரவகப்பட்ட இடை நிலைப்பாட்டும் ஆங்கவென்னு X தனிச்சொல்லும் 
ஏழடிச்சுரிதகமும் பெற்ற ஒத்தாழிசைக்கவி . . 

( 50 ) 
( எசு . ) புனையிழை நோக்கியும் புனலாடப் புறஞ்சூழ்ந்து 

மணிவரி தைஇயுநம் மில்வந்து வணங்கியு 
நினையுபு வருத்துமிக் கெடுத்ததை திறத்திவ்வூ 
ரிணையளென் றெடுத்தோதற் கனையை போ நீயென 
வினவுதி யாயின் விளங்கிழாய் கேளினி ; 
சு செவ்விரல் சிவப்பூரச் சேட்சென்ற பென்றவன் 
பௌவநீர்ச் சாய்க்கொழுதிப் பாவைத தனைத்தற்கோ 
கௌவைநேர யுற்றவர் காணாது கடுத்தசொல் 

லொவ்வாவென் றுணராய் பொருநிலையே யுரைத்ததை ; 
க 0 ஒடுங்கியாம் புகலொல்லேம் பெயர் தர வவன்கண்டு 

நெடுங்கய மலர்வாங்கி தெறித்துத்தந் தனைத்தற்கோ 
விடுந்தவர் விரகின்றி யெடுத்தசொற் பொய்யாகக் 
கடிந்தது மிலையாய் நீ கழறிய வந்ததை ; 
இல்லுறைமகளிர்க்கு இயல்பென்னும் அறத்தினானே எனக்கூறிய 

வாறு கண்டுகொள்க ” என்பர் , இளம் ; தொல் . மெய்ப் . சூ . உச . 
க . தொல் : செய் . சூ . கஙங . இந்நூற்பக்கம் . சசஎ : க -ஆம் குறிப்புப் 

பார்க்க . 
(பிரதிபேரம் ) * பாத்தமையாலே, 1 கங்காத படியாலே , 1 உயர்பேற்பவும் பாமே , உயர் 

போவும்பெறுமே , உயர்வென்றறையவும் படுமே , || தாழப்பட்ட, தனி 
இடைச்சொல்லும் 


சேவிதியான் 


மூன்றாவது மருதம் கக . 

நக 
கச வரிதேற்றாய் நீயென வணங்கிறை யவன்பற்றித் 

தெரிவேய்த்தோட் கரும்பெழுதித் தொய்யில்செய்தனைத்தற்கோ 
புரிபுகம் மாயத்தார் பொய்யாக வெடுத்தசொல் 
லூரிதென வுணராய் நீ யுலமந்தாய் போன்றதை ; 

எனவாங்கு ; 
ககூ அரிதினி யாயிழா யது தேற்றல் புரிபொருங் 

கன்றுநம் வதுவையு ணர்செய்வ தின்றிங்கே 
தானயந் திருந்த திவ்வூ ராயி னெவன்கொலோ 
நாஞ்செயற்பால தினி. 

இஃது " அச்ச நீடினும் " ( க ) என்றதனும் கூட்டாண்மை உணர்ந்த 
தோழிக்கு உண்மை கூறுதற்கு அஞ்சிய அச்சம் நீட்டித்துத் தலைவி கூறியது . 
இது " திணை மயக் குறுதலுங்கடி நிலையிலவே " என்னும் ( உ ) சூத்திரவிதியான் 
மருதத்துக் குறிஞ்சி வந்தது . 

இதன் பொருள் . 
புனையிழை நோக்கியும் புனலாடப் புறஞ் சூழ்ந்து 
பணிவரி தை இயுகம் மில்வந்து வணங்கியு 
நினையுபு வருந்துமித் நெடுந்தகை திறத்திவ்வூ 
ரினைபளென் றெந்தோகற்கனைபையோ பென 
( ங )வினவுதி யாயின் விளங்கிழாய் கேளினி 

எ - து : கை செய்த பூண்களைக் கிடக்கும் முறைமையிலே கிடக்கத் 
திருத்தியும் , நாம் கீரிலே விளையாட நமக்கு ஒரேதம் வாராமற் புறத்தே 
சூழ்ச்து திரிந்தும் அழயெ தொய்யிலெழுதியும் நம்முடைய சிற்றிலிலே வந்து 
எவற்றொழிலைச் செய்தும் கூட்டத்தை நினைந்து வருந்துகின்ற இந்தப் 
பெரிய தகுதிப்பாட்டையுடையவனிடத்தே கூடத்தையுடையளென்று இவ் 
ஆரிலுள்ளார் பலகாலுங் கூறுதற்கு நீ அங்ஙனம் ஒருகூட்டத்தையுடையை 
யோவென்று கேட்கின்றாயாயின் , விளங்குகின்ற இழையினை யுடையாய் 
இப்பொழுது யான் கூறுகின்றதனைக்கேள் . எ - 
க . தொல் . கள . சூ . 20. இச்சூத்திர வுரையிலும் இச்செய்திக்கே 

குறிப்போடு இச்செய்புளை இவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் . 
உ . தொல் . அகத். சூ . கஉ . இச்சூத்திரத்தின் இவருரையிலும் மருதத்துக் 

குறிஞ்சி மயங்கியதற்கு இச்செய்யுள் மேற்கோள் . 
சு . " வினவுதி யாயிற் கேண்மதி " ஆசிரிய . ஒளிவிடு 
(பிபோய் பயங்குறுத்தும், ரியேந்தும் கிண்டி 


* 


கலித்தொகை எசு 
ரு ( க )செவ்விரல் சிவப்பூரச் சேட்சென்றா யென்றவன் 
பௌவநீர்ச் ( உ சாய்க்கொழுதிப் பாவைதந் தனைத்தற்கோ 
* கௌவைநோ யுற்றவர் காணாது கடுத்தசொல் 
லொவ்வா வென் றுணராய் நீ யொருநிலையே ( ங ) யுரைத்ததை . 

எ - து : அலர் தூற்றுத லில்லாத பொழுது வருத்தமுற்றிருந்த மகளிர் 
இது தகாதென்று ஆராயாதே ஐயுற்றுக் கூறிய சொல் இவட்குப்பொருந்தா 
வென்று அறியாயாய் நீயும் அவர்கள் சொன்ன நிலையிலே சொன்னது , சிவந்த 
விரல் மிகச் சிவப்புப் பரக்கும்படியாக நெடும்பொழுது நின்று வாங்கினா 
யென்று சொல்லி அவன் கடல் நீர் வந்து ஏறின கழியிடத்துத் தண்டான் 
கோரையைப் பறித்துக் கிழித்துப் பாவையாக்கித் தந்த அச்சிற்றுபகாரத் 
திற்கோ ? எ - று . 

தீர் , ஆகுபெயர் “ ஒன்றேவேறே" ( ச ) என்பதனால் வேற்று லெமாயிற்று , 
மருதத்துத் தலைவி நெய்தலில் நேர்பட்டமையின் . 
க 0 ஒடுங்கியாம் புகலொல்லேம் பெயர்தர வவன்கண்டு 

நெடுங்கய மலர்வாங்கி நெறித்துத்தந் தனைத்தற்கோ 
t விடுந்தவர் விரகின்றி யெடுத்தசொற் பொய்யாகக் 
கடிந்தது மிலையாய் நீ கழறிய ( ரு ) வந்ததை 

எ - து : தீயரென்று எல்லாருங் கைவிடப்பட்ட மக ரிர் அங்கனங் 
கூறுதல் தீதென்று உணரவல்ல வி ] கின்றிப் பல்காற் கூறிய சொல் பொய் 
யாகக் கெடும்படி தவிர்ந்ததுவுமில்லையாய் நீ என்னைக் கோபித்தற்கு வந்தது , 
உதி யாம் உட்புகுதலைப் பொருந்தேமாய்மீள அவன் அதனைக் கண்டு நெடிய 


க . (அ ) ஒவுறழ் நெடுஞ்சுவர் நாள்பல வெழுதிச் , செவ்விரல் சிவந்த ... 

அரிவையர் பதிற் . கா அ : சுஎ- க . , ( ஆ ) சேந்தக ண திகமுஞ் 
செவந்து நீருக " கம்ப . மாரீசன் வதை . கூ அ . ( இ ) சிவந்த தளிர்க்கை 

சிவப்பூர " பாக , உருக்குமிணி யூடறீர்த்த . உ . 
உ . " தாய்தாட் பிள்ளை தந்து கொடுத்தும் " கல் . கங : உச . 

" வளர்ந்ததை " என்பது வினைத்திரி சொல்லென்பதற்கு உரைத்ததை 
என்பது மேற்கோள் ; சீவக . உஉ ங - உரை . 
தொல் . களவி . சூ . உ . இச்சூத்திர வுரையில் செவ்விரல் .......... 
உரைத்ததை " என்னும் பகுதியை மேற்கோள் காட்டி இது மருதத்துத் 
தலைவி களவொழுக்கங் கூறுவாள் பௌவநீர்ச் சாய்ப்பாவை 

தா 
னெருவனென செய்தனிலத்தெதிர்ப் பட்டமைடறியது என்பர் . 

எச் . 
8. அத்ததை யென்பது வினைமுற்றாக வருதல் . கந்த . தேவகிரி . உட . 
( பிரதிபேரம் சொலலயோவுற்றவர். - பொருந்தாதென்று , விடுத்தவர். 


மூன்றாவது மருதம் கக . 
கயத்தின் மலரைப் பறித்துப் புறவிதழையொடித்துத் தந்த அச்சிற்றுபகாரத் 
திற்கோ ? எ 

தந்த , விடுத்த : இவை விகாரம் . 
கச வரிதேற்றாய் நீயென வணங்கிறை யவன் பற்றித் 

தெரிவேய்த்தோட்கரும்பெழுதித் தொய்யில்செய் தனைத்தற்கோ 
புரிபுகம் மாயத்தார் பொய்யாக வெடுத்தசொல் 
( க )t லூரிதென வுணராய் ( உ யுலமந்தாய் போன்றதை 

எ - து : காவல்புரிந்து காக்கின்ற நம் ஆயத்தார் காவல் பொய்யாய்ப் 
போம்படி இவ்வூரார் பலகாற் கூறிய கூற்றை நீ பொய்யென்றுணராயாய் 
இவட்கு உரித்தென்று கருதி - அலமந் தாரைப்போலே இருந்தது , தொய்யி 
லெழுத அறியாயென்று கூறி வளைந்த முன்கையை அவன் பிடித்துத் 
தெரிந்தவேய்போலுந்தோளிலே கரும்பை எழுதித்தொய்யிற்குழம்பான் ( ங )மற் 
றும் எழுதுதற்கு உரியனவற்றை எழுதின அச்சிற்றுபகாரத்திற்கோ ? எ - 
செய்த , உரித்து : இவை விகாரம் . 
ஃ எனவாங்கு 

று யான் நினக்குக் கூறும்படியாக . எ - று . 
ஆங்கு , அசை . 
ககூ அரிதினி யாயிழா யதுதேற்றல் புரிபொருங் 

கன்று நம் வதுவையு ணமர் செய்வ தின்றீங்கே 
தானயந் திருந்த திவ்வூ ராயி னெவன்கொலோ 
நாஞ்செயற் பால தினி . 

x நின்னெஞ்சிடத்து நிகழ்ந்த இக்காரியம் ஆயிழாய் ! இனித் 
தெளிவித்தல் அரிது ; இனி நம்முடைய வதுவையிடத்தே நஞ் சுற்றத்தார் 
சேரவிரும்பி அன்று செய்யுங் காரியத்தை இன்று இவ்விடத்தே இவ்வூர் 
விரும்பி யிருந்ததாயின் அதற்கு நாம் + செய்தற்பகுதியையுடைய காரியம் 
எக்காரியம் ? = எ - 


து : என் 


எ து : 


கம். 


" உரிது " குறிஞ்சி . காரு ; பரி . க ங : கங ; கஅ : குரு ; கலி . கஉ : எ ; அகம் . 
கூக : 20. சலப் . 2:10 . 
உலமால் , சொற்புற நடையாற் கொள்க " என்பர் , நச் ; தொல் . உரி . 
சூ . கந . கலி . அங : உ : கககூ : கூ ; கூ எ : ரு ; கசடு : ச ; அகம் . க அ : கூ : 
ஙகரு : க 0 . கம்ப . மீட்சி . உ , ச . 

கரும்பும் வல்லியும் பெருந்தோ ளெழுதி " சிலப் . உ : உக . 
(பிரதிபேதம் ) * புறவிதழொடித்து , உரித்தென , உலம் வந்தாய் , || பொய்யாம்படி , + 

உலமந்தரரை, ஆங்கசை. என அரிதினி, * என்றுயான் கிளக்கும் கூறும் 
படியாக மின் + செய்தற்குப் பகுதியை = எனத்தவிை தோழிக்குக்கூறினாள் 


கலித்தொகை எஎ . 


இது தலைவி தோழிக்குக் கூறியது . 

" பன்னூறு வகையினுந் தன்வயின் வரூஉ , நன்னய மருங்கி னாட்டம் 
வேண்டலிற் , றுணைச்சுட்டுக் கிளவி கிழவிய தாகுந் , துணையோர் கரும மாக 
லான " ( க ) என்பதனான் வினவுதியாயினென நாட்டம் நிகழ்ந்தவாறும் 
சுரிதகத்துக் கூட்டங் கூறித் துணைச்சுட்டுக் கிளவி கிழவியதாயவாறுங்காண்க . 

இதனால் , தலைவிக்கு அச்சம் நிகழ்ந்தது . இதனைத் தோழி கூற்றாக்கி 
உரைப்பாரும்உளர். 

இஃது - ஆசிரியத்தளையுங் கலித்தளையும் விரவி ஐஞ்சீரடி வந்த 
வெள்ளைச்சுரிதகமும் பெற்ற ஒத்தாழிசைக்கலி . வெண்பாவியலினும் பண்புற 
முடியும் ”(2 ) என்பதனால் வெள்ளைச்சுரிதகத்தாலிற்றது. இது " வெண்டளை 
விரவியு மாசிரியம் விரவியு , மைஞ்சீ ரடியு முளவென மொழிப் ( கூ ) என்பத 
னான் ஐஞ்சீரடியும் வந்தது . 

( கக ) 
( எ.எ.) இணையிரண் டியைந்தொத்த முகைதாப்பட் பிறிதியாதுந் 

துணையின்றித் தளைவிட்ட தாமரைத் தனிமலர் 
திருமுக மிறைஞ்சினள் வீழ்பவற் கினைபவ 
ளரிமதர் மழைக்கண்ணீ ரலர்முலைமேற் றெறிப்பபோற் 
ந றகைமலர்ப் பழனத்த புள்ளொற்ற வொசித்தொல்கி 
மிககனி சேர்ந்தவம் முதைமிசை யம்மல 
ரகவிதழ்த் தண்பனி யுறைத்தரு மூரகேள் ; 
அ தண்டளிர்த் தகைபூத்த தாதெழி னலஞ்செலக் 

கொண்டு நீ மாறிய கவின்பெறல் வேண்டேன்ம 
னுண்டாதல் சாலாவென் னுயிர்சாத லுணர்ந்துநின் 

பெண்டெனப் பிறர் கூறும் பழிமாறப் பெறுகற்பின் ; 
கஉ பொன்னெனப் பசந்தகண் போதெழி னலஞ்செலத் 

தொன்னல மிழந்தகண் டுயில்பெறல் வேண்டேன்ம 
னின்னணங் குற்றவர் நீசெய்யுங் கொடுமைக 
ளென் னுழை வந்து நொந் துரையாமற் பெறுகற்பின் ; 


தொல் . கள . சூ . ஙஉ . இச்சூத்திரத்தின் இவருரையில் " புனையிழை 
நோக்கியுமென்னும் மருதக்கலியுள் வின்வுதியாயின் என நாட்டம் 
நிகழ்ந்தவாறும் அதன் சுரிதகத்துக் கூட்டமுண்மை கூறுதலின் 

ணைச்சுட்டுக் கிளவி கிழவியதாயவாறுங் காண்க " என்பது காணப் 

படுகிறது . 
உ . தொல் . செய் . சூ . எஎ . கூ . தொல் . செய் . சூ . சுகூ 
( பிரரிவேதம் * கிளவியதாயவாறும் , ஆசிரியத்தனையும் விரவி வஞ்சீரடியும் . 


மூன்றாவது மருதம் கஉ . சருள் 
கீசு மாசற மண்ணுற்ற மணியேசு மிருங்கூந்தல் 
விசேர்ந்து வண்டார்க்குங் கவின்பெறல் வேண்டேன்ம 
னோய்சேர்ந்த திறம்பண்ணி நின்பாண னெம்மனை 
நீசேர்ந்த வில்வினாய் வாராமற் பெறுகற்பின் ; 


ஆங்க ; 


4 


உக கடை இயநின்மார்பு தோயல மென்னு 

மிடையு நிறையு மெளிதோநிற் காணிற் 
கடவுபு கைத்தங்கா நெஞ்சென்னுந் தம்மோ 
டுடன்வாழ் பகையுடை யார்க்கு 

இது பரத்தையர் சேரியிற் சென்றுவந்ததலைவனோடு ஊடிய தலைவி 
ஊடறீர்கின்றள் கூறியது . 

இதன் பொருள் . 
( க ) இணையிரண் டிபைக்கொத்த முகை காப்பட் பி P தியாது 
துணையின்றித் தளைவிட்ட தாமரைத் தனிமலர் 
திருமுக மிறைஞ்சினன் வீழ்பவற் கினைபவ 
( 2 ) பரிமகர் ( கூ ) மரைக்கண் ணீ ரலர் முலைமேற் றெறிப்பபோர் 
ந றகைமலர்ப் பழனத்த புள்ளொற்ற வொசிந்தொல்கி 
மிககனி சேர்ந்தவர் முகைமிசை யம்மல 
ரகவிதழ்த் தண்பனி யுறைத்தரு மூாகேள் 
எ - து 

து : தாமரையிற் றனிந்த மலர்கள் இரண்டு தம்மிற் சேர்ந்து ஒப் 
பொத்த முகைகளுக்கு நடுவே நின்று - வேறொரு பூச சிறிதுர் தம் அருகு 
சேர்தலின்றி முறுக்கு 1 அவிழ்ந்தன ; தான் விரும்பப்பட்டவனுக்கு அழகினை 
யுடைய முகங் கவிழ்ந்து அழுகின்றவளுடைய செவ்வரியினையுஞ் செருக் 
கினையுங் குளிர்ச்சியினையுமுடைய கண்ணின் நீர் அடிக்கொண்ட முலைமேல் 

இவ்வடி இணைமோனைக்கு மேற்கோள் ; தொல் . செய் . சூ கூ உ . நச் . 
இவ்வடி பொழிப்பு மோனைக்கு மேற்கோள் . தொல் . செய் . 

கஉ . எச் . 
கூ . ( அ ) " கண்ணீர்நிறுத்தல் செல்லாண் , முலைமுக நனைப்ப " புறம் . கசக : 

- கசு . ( ஆ ) " முலைமேல் , வடிக்கேழ் மலர்நெடுங்கண் வார்புயலுங் 
காலும் " சீவக . உபசுக . ( இ ) வாருங் கண்ணீர் வளர் கொங்கை வரைமே 
லருவி யெனவீழ " வில்லி . சூதுபோர் . உஙக . ( ) மைக்க ணில 
வாலி சிந்த வைகிய , மங்கை மென்மு லைத்த டத்து " நைடதம் . 

கைக்கிளை . க . 
( பிரதிபேதம் ) * சேரிச்சென்று வர்ததலைனோம் மூடிய , + வேவொரு பூக்கள் , 1 அவிழ்த்தன 

வௌ முற்குகவுரைக்க . அப்பூக்கள் அழகினை ......... கரனே . 


கலித்தொகை எஎ . 


வளைக் 


வீழ்வன * போல , அப்பூக்கள் அழகிளை யுடைத்தாகிய மலர்களையுடைய 
பழனத்திடத்தனவாகிய பறவைகள் வந்து தாக்க மிகவுஞ் சாய்ந் 
மிகவும் இணைந்த - அந்த முகைகளின் மேலே தம்முடைய உள்ளிதழினின்ற 
நீரைத் துளித்தலைத் தருகின்றனரனே ! கேள் . எ 

அம்மலர் புள்ளொற்ற ஒல்கி அம்முகைகளின் மேலே தண்பனி யுறைத் 
தரும் ஊர என்றதனாற் சேரிப்பரத்தையர் நின்மனைவியரை இகழ்ந்து வந்து 
அவர்மனை தோறும் நின்னைத் தேடுகையினாலே அவர் வருந்தி அழுகின்ற 
ஊரவெனத் தலைவி புலந்து + கூறினாள் . 

அவிழ்ந்தன என வினைமுற்றாக உரைக்க 
அ தண்டளிர்த் தகைபூக்க ககெழி னலஞ்செலக் 
( க ) கொண்டு நீ மாறிய கவின்பெறல் வேண்டேன் 
ணுண்டாதல் சாலாவென் னுயிர் |சாதலுார் + து உநின் 
கூ )பெண்டெனப் பிறர்கறும் பழி மாறப் பெறுகற்பின் 

எ - து : உண்டென்று கூறுதல் அமையாத என்னுயிர் அந்நிலையினும் . 
நில்லாமற் சாதலை உணர்ந்துவைத்தும் நின் பெண்டென்று பிரர் கூறும் பழி 
போகப்பெறின் , குளிந்த( ச )தளிரிடத்தே வீழ்த்து அழகுபொலிவு பெற்றதாது 

( அ ) " பிறனைக் , சொலையொக்குங் கொண்டுகண்மாறல் " நான்மணி . அ . 
( ஆ ) " கொண்டு கண் மாறல் கொடுமையிற் றல்வாது " முதுமொழி . ங எ . 
( அ ) " சுட்டு முதலாகிய அன்னும் அனும் , அவைமுதலாதிய பெண்டென் 
கிளவியும் " என்பதன் விசேடவுரையில் என்னை , நின் , பெண்டெனப் 
பிறர் கூறும் பழிமாரப் பெறுகற்பின் என + சான்றோர் கூரலின் 
பெண்டென்பதே பாடமென்றும் அப்பெண்டென்னுஞ் சுட்டு , " கடி 
சொ வில்லை " என்பதனால் பெண்டென நின்றது என்றும் கூறுவர் 
நச்ச் ; தொல் . பெயரி . கு . க . ( ஆ ) தொல்காப்பியர் காலத்தே பெண் 
டென்னும் சொல் வண்டென்பது , 

ன்பது , வண்டும் பெண்டு மின்னொடு 
சிவணும் " " பெண்டென் கிளவிக் கன்னும் வரையார் " தொல் . கும் . 
சூ.கரு , கசு . என்பவற்றால் விளங்குகின்றது . இச்சொல் பிறவற்றிலும் 
வந்துள்ளதேனும் ஐங்குறுநூற்றில் மிக வந்துள்ளது . ( இ ) இன்னன 
என்பதனால் பெண்பாற் பெயர்களுள் பெண்டென்பது மொன்றென்று 
கூறி அதற்கு , " நின் பெண்டென பெறுகற்பின் " என்பதனை 
மேற்கோள் காட்டுவர் , இ - வி . உரை காார் ; இ - வி . சூ . கஅ. 
ஒரூஉமோனைக்கு இவ்வடி மேற்கோளாகக் காட்டப்பெற்றிருக்கிறது ; 
தொல் . செய் . சூ . கஉ .நச் . வேறுசிலர் கருத்தின்படி இது கீழ்க் 

கதுவாய் மோனையாகும் . 
ச . இந்நூற்பக்கம் , கரு அ ங - ஆம் குறிப்பில் இவ்விடத்துக்கு ஒத்தன 

ஒப்புநோக்கற்பாலன . 
( பிரதிபேதம் ) * போல் அம்மலர் புள்ளொற்ற.........கூறினாள் , தண்டளிர்த் + அம்முகை 

களின் கேனென்க. தான் விரும்பப்பட்ட . | சாய்தறுணர்ந்து . 


2 . 


மூன்றாவது மருதம் கஉ . 
போலும் எழிலையுடைய மாமையுஞ் சுணங்கும் எம்மிடத்கினின்றும் போம்படி 
யாக வாங்கிக்கொண்டு நீ பின்பு ஒருகாலுந்தாராதுவிட்ட அழகை யான் 
பெறுதலை விரும்பேன் ; அதனாற் பெற்றதென் ? பெணடென்னும் பெயர் 
போகாதாயிற்றே ! எ - 

( க ) பெறுகற்பின் , வினைத்திரிசொல் . மன் , கழிவு . 
சாதலுணர்ந்துமென்பது நெடுங்காலங் கைவிட்டமை தோன்ற நின்றது . 
க 2 ( 2 ) பொன்னெனப் பசந்தகண் போதெழி னலஞ்செலத் 

தொன்னல மிழந்தகண் டுயில்பெறல் வேண்டேன்ம 
( ங ) னின்னணங் குற்றவர் நீசெய்யுங் கொடுமைக 
ளென் னுழை வந்து நொந் ( ச ) துரையாமற் பெறுகற்பின் 

து : கண்கள் பூவினது அழகையுடைய தலம்போம்படியாகப் 
( ரு ) பொன் போலப் பசந்தன ; நின்னால் வருத்தமுற்ற பரத்தையர் நீ செய்யுங் 
கொடுமைகளை என்னிடத்தே வந்து வெறுத்துச்சொல்லாமையை யான் 
பெறின் , இயர்கைாலத்தையும் இழந்த அக்கண் துயில்பெறுதலைவிரும்பேன் ; 
அதனாற் பெற்றதென் ? அங்கனம் என்னை இகழ்ந்து கூறுதல் ||தவிராரே ! 


. 


பெறுகற்பின் என்பதற்குப் பெறின் என்னும் பொருள் இங்கே 
காணப்படுகின்றது . இதைப்போலத் திருக்குறளிற் செல்கற்பின் 
என ஒரு வாய்பாடுகாணப்படுகின்றது ; அதர்கெழுதியுள்ள பொருளை 
நோக்க அது செல்கிற்பின் என்றிருக்க வேண்டுமெனத் தோற்று 

கிறது . இஃது ஆராய்தற்பாலது . 
உ . இந்நூற்பக்கம் சசுக : ங -ஆம் குறிப்புப்பார்க்க . 
கூ . ( அ )பரத்தையர் தாமுற்ற துன்பத்தினைக் கூறக்கேட்டதலைமகள் அதனைப் 

புலவியின்கண் தலைமகற்குக் கூறியதற்கு நின்னணங்கு... 
பெறுகற்பின் " என்பது மேற்கோள் ; தொல் . பொருளி . சூ . ஙக . 
தம்முறு விழுமம் இளம் .. 

( ஆ ) “ நோதக்கா யெனநின்னை தொந்தீவா ரில்வழி " கலி . எங : சு . 
ச . ( அ ) " பிறவாம னல்கு பெரியோய் " கம்ப . நாகபாச . உரு அ . ( ஆ ) 

" தற்பழி யாமலுஞ் சந்திர வாணன் தமிழ்த்தஞ்சைதல் , கற்பழி 
யாமலும் காரணமாக " தஞ்சை . 

தஞ்சை . உஉஎ . ( இ ) " என்சொல் வழு 
வறாமல் வேண்டு மென்ன " வில்லி. பதினான்காம். கஎ . (ஈ ) " வளைத் 
திழுத்துக் குட்டா மலுக்கு ” தனிப்பாடல் . என்பவற்றாலும் மல் 

எதிர்மறைத் தொழிற்பெயர் விகுதியாய் வருதல் அறியலாகும். 
க . " பூப்போ லுண்கண் பொன் போர்த் தனவே " ஐங் . கக . 
(பிரதிபேதம் ) உரையாமை பெறு , t பசந்தனவென முற்றுக்குக, இயற்கை வைத்த 

யிழந்த அக்கண்ணொச்கட்டாக்கியுரைக்க, மன்னாம் , 1 பெரின் அக்கள் 
தயில் பெறுக. || தவிசாசேயென்க. மாசா 


சகல 


கலித்தொகை எஎ . 


மண் 


ணுறு 


பசந்தனவென முற்றாக்குக . இயற்கை நலத்தையும் இழந்த அக்கண் 
ணெனச் சுட்டாக்கி உரைக்க . 
கசு ( க ) மாசற ( உ )மண்ணுற்ற (ந )மணியேசு மிருங்கூந்தல் 

(ச )வீசேர்ந்து வண்டார்க்குங் கவின்பெறல் வேண்டேன்ம 
( ரு ) னோய்சேர்ந்த திறம்பண்ணி ரின்பாண னெம்மனை 
நீசேர்ந்த வில்வினாய் வாராமற் பெறுகற்பின் 

து : நின்னுடைய பாணன் ( ச ) நோவுசேர்ந்த திறப்பண்ணைப்பண்ணி 
எம்முடைய மனையிடத்தே நீ சென்று சேர்ந்த பரத்தையர் மனையை என்னைக் 
கேட்டு வாராதிருத்தலை யான் பெறின் , மாசறக் கழுவுதலுற்ற நீலமணியை நீ 
எனக்கு ஒவ்வாயென்று ஏசுங் கரிய கூந்தல் பூவணிந்து வண்டுகள் ஆரவாரிக் 
கும் அழகைப் பெறுதலை யான் விரும்பேன் ; அதனாற் பெற்றதென் ? அவன் 
வினாவுதலைத் தவிரானே . எ - 

எம்மனை , * வேண்டேனென்ப , ஒருமைப்பண்மைமயக்கம் . 
ஆங்க , அசை . 
" நெய்யொடு துறந்த மையிருங் கூந்தன் , 

மகனியின் மாசற 
மண்ணிப் , புதுமலர் கஞல புறம் . கசா : சு 
" மண்ணார் மணியின் வணர்குல் வண்டார்ப்ப " பரி . க 0 அகூ 
" அணிக்கயிற் றவழ்ந்த மணிக்குர லைம் பால் " " நீல மாமணி நிமிர்த்தி 
யன்றன்ன , கோலங்கொண்ட குடிநெறிக் கூழை மணியிருங் கூந் 
தல் ” பெருங் . ( க ) ச O : கரு அ , ( -) கரு : 50 

கரு : + o - கக . ( ங ) க : கருங . 
ச . ( அ ) " அருந்துய ருழக்குநின் றிருந்திழை யரிவை , கலிமயிற் கலாவங் 

கால்குவித் தன்ன , வொலிமென் கூந்தற் கமழ்புகை கொளீ இத் , தன் 
கமழ் கோதை புனைய " ( ஆ ) " புணர்ந்தோர் பூவணி யணய " புறம் . 
கசசு : எ - க 0 ; ககச : ங . ( இ ) " பெறுக நின் செவ்வி பெருமகன் வந்தா, 
ன்ற மலர்த் உந்த ஒளணி பெறுகென " சிலப்.உஎ : உகரு - உகசு . 
எனவும் ( ஈ ) " போதில் வறுங் கூந்தல் " கலி . அ O : உ ங . ( உ ) " தன்ன 
வன் றணந்த காலைப் , பூமனும் புனைதலின்றி " சீவக . கருக அ . எனவும் 

வருவன இங்கு அறிதற்பாலன . 
கு. " 

" நோய் சேர்ந்த ......... பெறுகற்பின் என்பது கற்பின் கண் மடந்தப் 
வரைத்தலென்னும் மெய்ப்பாட்டிற்கும் ( தொல் . மெய்ப் . சூ . கக . 

பேர் )ஊடலுக்கும் ( தொல் . செய் . கஎ. பேர் , கச .) மேற்கோள் . 
4. பரி . பதின்மூன்றாம்பாடலின்பண் கோதிறமென்றிருத்தலும் சிலப் . 

ச : எடு . " பாண்வாய் வண்டு நோகிறம்பாட " என்றிருத்தலும் இங்கு 

சருதற்பாலன . 
பிரபேதம் ) * வேண்டேனென்பசு . 


மூன்றாவது மருதம் கஉ . 
உக ( க ) கடைஇய நின்மார்பு தோயல மென்னு 

மிடையு நிறையு மெளிதோநிற் காணிற் 
கடவுபு கைத்தங்கா ( 2 )நெஞ்சென்னுந் தம்மோ 
டுடன்வாழ் பகையுடை யார்க்கு . 

து : “ தம்முறு விழுமம் ப ததையர் கூறினு , மெய்ம்மையாக வவர்வயி 

து , தலைத்தாட் கழற்றம் + மெதிரபொழு தின்றே , மலிதலு மூடலு 
மவையலங் கடையே ( ங ) என்பதனாற் பரத்தையர் முன்னரன்மையின் 
மலிதலும் கடலும் நிகழ்த்து தலைக்கழறினாள் . சின்னைக் காணில் என்னை 
உன்னிடத்தே செலுத்துத் தானும் நினனிட தே || தங்கி வருந்துநெஞ் 
சென்று சொல்லப்படும் தமோடு ஒன்றாய் வாழப்படுகின்ற உட்பகையை 
யுடையார்க்கு முன்னர் எம்மை ரின்மேல் வீழ்வித்த நின் மார்பைக் கூடக் 
கடவேமல்லேமென்று + கருதும் ( ச ) றையென்னுங் குணத்தையும் பெறுத 
லெளிதோ ? அஃது அரிதன்றோ? என பாடறீர்ந்தாள் . எ - று . 

இடையும் - நெஞ்சென்க . சிறையுமென்னும் உம்மை , சிறப்பு . 
இதனால் , தலைவிாகுப் புனர் சசிபுவகை பிரந்தது . 

: " அருணமுந் துறுத்தவன் பொதி கிளவி , பொருள்பட மொழிதல் கிழ 
வோட்கு முரித்தே. ( என்ப னால் = வாமற் பெறகற்பின் என்ற தலைவி 
சீர்காணற கடவுபு கைத்த சா நெஞ்சு என அவனாற்றாமை கண்டருளி 
நெஞ்சு எவல் ஃ செய்ததென வேறோ பொருள் பயப்பத் தன் அன்பினைக் 
காந்தவாறு காண்க . 
வெள்ளைச சுரிதகத்தா லிற்ற ஒத்தாழிசைக்கலி . 

( சட் ) 


னென 


பெயரொச வினைத்திரி சொல்லுக்கு கடைஇய சின் மார்பு என்பது 

மேற்கோள் ; தொல் . எசச . சூ . சுக . நச . 
உ . ( அ ) " அவர்நெஞ் சவா , காதல் கண்டு மெவனெஞ்சே, நீயெமக் காகா 

தது " குறள கஉகக . என்பதும்( ஆ )" அரைபோகு நெஞ்சுடை யார்க்கு " 

( கலி . சு எ : உக ) என்பதும் அதன் குறிப்பும் பார்க்க . 
ந . தொல் . பொருளி. சூ . சக . இச்சூத்திரத்தின் இவருரையில் " பொன் 

உரையாமற் பெறுகற்பின் என்பது மேற்கோளாக இது 
பரத்தையர் முன்னனமையின் மலிதலும் ஊடலும் நிகழ்ந்து தலைக் 
தாட்சழறியது . என்னும் திருபமான குறிப்புக் காணப்படுகின்றது . 

இந்நூற் பக்கம் சகக சு - ஆம் குறிப்புப் பார்க்க . 
து . தொல் . கற்பி சூ . 20 இசசூத்திரத்தின் இவருரையிலும் இப்பாட்டு 

மேற்கோளாக இக்குறிப்பு , சிறிது வேறுபடக் குறிக்கப்பெற்றுவது . 
( பிரதிபேதம் தடைய . எதிர்ப்பொழுது நிகழ்ந்துததலக்கழறினாள் , தங்கியிருந்து பெரு 

சென்று + கருதுமிடையிறை + நெஞ்செனக் கட்டுக ... அருளெழுபாறுத்த 
கவாராமை பெறுகற்பின் ... செய்தொ வென்றோம். 


கலித்தொகை எஅ . 
( எஅ . ) பன்மலர்ப் பழனத்த பாசடைத் தாமரை 

யின்மல ரிமிர்பூதுந் துணைபுண ரிருந்தும்பி 
யுண்டுறை யுடைந்தபூப் புனல்சாய்ப்பப் புலந் தூடிப் 
பண்புடை நன்னாட்டுப் பகைதலை வந்தென 
ந வதுகைவிட் டகன்றொரீ இக் காக்கிற்பான் குடை நீழற் 
பதிபடர்ந் திறைகொள்ளுங் குடி போலப் பிறிதுமொரு 
பொய்கை தேர்ந் தல பரும் பொழுதினான் மொய்தம் 
விறைபகை தணிப்பவக் குடிபதிப் பெயர்ந்தாங்கு 
நிறைபுன னீங்கவந் தத்தும்பி யம்மலர்ப் 
பறைதவீர் பசைவி நீஉம் பாய்புன னல்லூர ; 
கக நீங்குங்கா னிறஞ்சாய்க் ஏ புணருங்காற் புகழ்பூத்து 
நாங்கொண்ட குறிப்பிவ ணலமென்னுந் தகையோ தா 
னெரியிதழ் சோர்ந்துக வேதிலார்ப் புணர்ந்தமை 

கரிகூறுங் கண்ணியை யீங்கெம்மில் வருவதை ; 
கரு சுடர்நோக்கி மலர்ந்தாங்கே படிற்கூம்பு மலர் போலென் 
றொடர் நீப்பிற் றொகுமிவ ணலமென்னுந் தகையோதா 
னலர் நாணிக் கரந்த நோய் கைம்மிகப் பிறர்கூந்தன் 
மலர்நாறு மார்பினை யீங்கெம்மில் வருவதை ; 
கசு பெயினந்தி வறப்பிற் சாம் புலத்திற்குப் பெயல்போல்யான் 
செலினந்திச் செறிற்சாம்பு மிவளென்னுந் தகையோதான் 
முடியுற்ற கோதை போல் யாம்வாட வேதிலார் 
தொடியுற்ற வடுக்காட்டியங்கெம்மில் வருவதை ; 

ஆங்க ; 
உச ஐய வமைந்தன் றனைத்தாகப் புக்கீமோ 

வெய்யாரும் வீழ்வாரும் வேறாகக் கையின் 
முகைமலர்ந் தன்ன முயக்கிற் றகையின்றே 
தண்பனி வைக லெமக்கு . 


இது பரத்தையர் * சேரியிற் சென்று வந்த தலைவனோடு ஊடிய காமக் 
கிழத்தி ஊடறீர்கின்றள் கூறியது . 

இதன் பொருள் . 


(பிரதிபேதம்) சேரிச்சென்று 


மூன்றாவது மருதம் கக . 

சக்க 
பன்மலர்ப் பழனத்த ( க ) பாசடைத் தாமரை 
யின் மல ரிமிர்பூதுந் துணைபுண ரிருந்தும்பி 
யுண்டுறை யுடைந்த பூப் புனல்சாய்ப்பப் புலந்தூடிப் 
பண்புடை ( உ )நன்னாட்டுப் பகைதலை வந்தென 
ந வதுகைவிட் டகன்செரீஇக் காக்கிற்பான் குடை நீழற் 

பதிபடர்க் திறைகொள்ளுங் குடிபோலப் பிறிதுமொரு 
பொய்கைதேர்ந் + தலாரும் . பொழுதினான் மொய்தப 
விறைபகை தணிப்பவக் ( ங குடிபதிப் பெயர்ந்தாங்கு 
நிறைபுன னீங்கவந் தத்தும்பி யம்மலர்ப் 
( ச பறைகளிர் ( ரு பசைவிரிஉம் ( கூ பாய்புன னல்லூர 

எ - து : பலமலர்களையுடைத்தாகிய மருதநிலத்திடத்தனவாகிய பசிய 
இலைகளையுடைய தாமரையினது கட்கினிய மலரை ஆரவாரித்துச் சென்று 


க . பாசடைத் தாமரை " கலி . எக : எ . 

ஒரு நாட்டுப் பகைவராற் றுன்பம் வந்துழி அங்குள்ள குடிகள் அந்நாட் 
டைக் 

கைவிட்டுச் செல்லுதல் ம : பு : ( அ ) " பதியெழ வறியாப் பழங்குடி 
கெழீஇ " மலைபடு . ச எக . ( ஆ ) " பதிபெழு வறியாப் பழங்குடி 
கெழி இய சிலப் . க : கரு என்பவையும் பதியெழு வறியா- பதியினின் 
றும் பெயர்தலை யறியாத் ; எனவே பகையின்மை கூறிற்று என்று 
அடியாக்கு நல்லாரெழுதியிருப்பதும் ( இ ) " அதிராச்சிறப்பின் மதுரை 
மூதூர் (சிலப் . பதி : ஙக ) என்புழி அதிராச்சிறப்பு என்பதற்கு , 
பகைவரால் அதிர்ச்சியில்லாத சிறப்பு என்று அரும்பத வரையாசிரி 
யரும் , பகைவரால் நடுக்கமில்லாத சிறப்பு என்று அடியார்க்கு நல் 
லாரும் எழுதியிருப்பவையும் , ( ஈ ) " ஆளெலா மழிந்த தேரு மானையு 
மாடன் மாவு , நாளெலா மெண்ணினாலும் தொலைவிலா நாதரின்றித் , 
தாளெலாங் குலைய வோடித் திரிவன தாங்க லாற்றுங் , கோளிலா 
மன்ன னாட்டிற் குடியெனக் குலைவ கண்டான் கம்ப . பிரமாத்திர . 
கசஎ . என்பதும் ஈண்டு அறிதற்பாலன . 
" சூறை யாட்டயர் வார்தொலை வெய்தலும் , பாறினோர்படர்ந் தாங்குப் 
படுகளை , கோரல் செய்தவர் நீங்கலுங் கொம்மெனச் , சேத ராவயற் 

செற்றின புள்ளெலாம் " தணிகைப் . திருநாட்டுப் . ககஉ . 
ச . பறை - பறத்தல் ; இஃது ஆகுபெயராய்ப் பறவைக்கும் வரும் .. 

அசை, முதனிலைத் தொழில் பெயர் . 
சு . ( அ ) பாய்தலென்பது பரத்தலாகிய குறிப்புணர்த்தி வருதற்கு , பாய் 

புனல் என்பது மேற்கோள் . தொல் . உரிச் . சூ . கடு . சே.. Co. 
பிரதிபேதம் பிறிது மோர் , ! அலம் வரும் . 


- 


கலித்தொகை எ அ . 


கை 


லே 


எதுத் துணையைப்புணர்ந்த கரிய தும்பி பலரும் நீர் உண்ணுந் துறையில் 
அலர்ந்த பூவைப் பெருகிவந்த நீர்சாயப்பண்ணுகையினாலே அப்பூவிலிருத்தலை 
வெறுத்து * அப்புனலுடனே ஊடி நற்குணங்களையுடைய நல்ல நாட்டிற்கு 
உரிய பகை தம்மிடத்தே வந்ததாக அந்நாட்டை - இருப்பல்லவென்று 
விட்டு நீங்கிப் போய்த் தன்னாட்டைக் காக்கின் றவனுடைய குடைநிழலி 
லூர்களை இருப்பாக நினைத்துத் தங்குதல் கொள்ளுங் குடிமக்களைப்போல 
வேறுமொரு பொய்கையைத் தனக்கு இருப்பாக ஆராய்ந்திருந்து பழைய 
பொய்கையை நினைத்துச் சுழல்கின்ற காலத்தே - அவ்விறைவன் வந்தபகை 
யின் வலிகெடும்படியாக அப்பகையைப்போக்க அக்கு டிமக்கள் பதியிடத்தே 
மீண்டு சென்றாற்போல அந்நிலத்துள்ளார் போக்க அப்பெரும்புனல் நீங்கு 
கையினாலே || மீண்டுவந்து அத்தும்பி அந்தக் : தாமரைப்பூவிலே பறத்தலைத் 
தவிர்ந்து இளைப்பாறும் பாந்த புனலை புடைய நல்ல - ஊரனே ! எ - 

பகை தலை வந்தென இரைகொள்ளுங் குடிபோலத் தும்பிடித்தேர்ந்து 
அலமரும்பொழுதிலே அவ்விறை பகை தணிப்ப அக்கு - பதிப் X பெயர்ந் 
தாற்போலே புனனீங்க மீண்டுவந்து அத்தும்பி அம்மலரிலே அசைவிடும் ஊர 
என்றதனாற் பல பாத்தையரையுடைய பதைபர் சேரியிலே சிலநாள் ஒரு 
பரத்தையை ஆரவாரத்துடனே வதுவை பயா அவளை நின் காதற்பரத்தை 
வந்து கோபித்துத் தீங்கு கூறுகையினா வதுவையயர்ந்தவளிடத்துக் 
கூட்டத்தையும் வெறுத்துக் காதற்ப த்தையொடும் ஊடி வேறோர் பாரத்தையர் 
சேரியிலே சென்றிருந்து வதுவையயர்த்தவளை நினைத்து + வருந்துகின்ற 
காலத்தே அவள் சுற்றத்தார் காதற்பரத்தை கோபக்கை மீண்டு சென்று 
அவளிடத்தே தங்குகின்றாயெனக் காமக்கிழத்தி புலந்து கூனாள் . இது 
வினையுவமப்போலி . ஏனை புவமமும் வின! வமம் . 
கக ( க) நீங்குங்க னிறஞ்சாய்த்து புணருங்காற் புகப் பூக். 
நாங்கொண்ட குறிப்பிவ ணலமென்னுந் தகைபோதா 
னெரியிதழ் சோர்ந்தும் ( உ )வேதிலார்ப் புணர்ந்தமை 
கரிகூறுங் கண்ணியை யிங்கெம்மில் வருவதை 
ஞெமர்தலும் தெய் . ( ஆ ) வினையியலுள் தொமையாற் பெயரெச்ச 
உம்மை இடைச்சொலென் 

டைச்சொலென்று கொள்ளப்படும் . பாயும் புனலென்பது 
பாய்புனலெனத் தொக்குழி வேற்றுமைப் பொருட்கண் உருபு பெயர் 
நிற்பத்தொக்க வாறுபோல வினை நிற்ப உருபு தொகுதலானும் செய்யு 
மென்பது வினையு முருபுமாகிய இரு நிலைமைத்தென்று கொள்க . 
என்பர் தெய் ; தொல் . இடை . சூ . எ . எச்சஞ் 
கலி . ங அ . இன் தாழிசைகள் ஈணடு அறிதற்பாலன . 

கலி . எக : கஎ - க அ . அடிகள் ஒப்புநோக்குக . 
( பிரதிபேதம் ) * அப்புன்னுடனே நற்குணங்களை . . விருப்பல்ல, அவ்விறைவந்த மீண்டு 

வந்தவத்தும்பி . + ஊரயென்க பகை : பெயர்ந்தாய் போலே + வ 
இன்றகாலத்தே. 


மூன்றாவது மருதம் கா . 


து : எரிபோலும் நிறத்தையுடைய இதழ்கள் வாடி உதிரப் பாத்தை 
யரைப் புணர்ந்தபடியைச் சான்றாய் எமக்குக் கூறுங் கண்ணியையுடையை 
யாய் எம்முடைய இல்லில் யாமிருக்கின்ற இடக்தே வருகின்ற நிலைமை , 
வளுடைய நலம் , யாம் பிரியுங்காலத்து நிறங்கெட்டுப் புணருங்காலத்துப் 
பிறர் புகழ்தல் பொலிவு பெற்று நாம் மனத்திற் கொண்ட கருத்தாயிருக்கு 
மென்று நீ குறித்திருக்குந் தகைமைப்பாடோதான் . எ - று . 
கரு ( க )சுடர்நோக்கி மலர்ந்தாங்கே படிற் கூம்பு மலர்போலென் 

றொடர் நீப்பிற் றொ தமிவ ணலபென்னுந் தகைபோதா 
னலர் நாணிக் காந்தநோய் கைம்மிகப் பிறர் உ கூந்தன் 
மலர்நாறு மார்பினை ங்கெர்மில் வருவதை 

து : பிறர் கூறும் அலருக்கு நாணி மறைத்த காமநோய் ஒழுக்கத் 
தெல்லையைக் கடவாரிற்கப் பிறர் கூந்தலின் மணம் நாறுகின்ற மார்பினை 
யுடையையாய் எம்முடைய இல்லிலே யாமிருக்கின்ற இடத்தே வருகின்ற 
நிலைமை இவள் நலம் ஆதித்தனைக் கண்டு அலர்ந்ததாமரைப்பூ அந்த ஆதித்தன் 
டங்குமளவிற் குவிந்தாற்போல எனது தொடர்ச்சி நீங்கின் வஹிதுபட் 
டிருக்குமென்னுந் தகைமைப்பாடோ தான் . எ 
ககூ ( ங ) பெயினந்தி வறப்பிற்சாம் பலத்திற்குப் பெயல்போல்யான் 

செலினந்திச் செறிற்சாம்பு மிவளென்னுந் ததையோதான் 


க . ( அ ) " கொழுநனைக் காணா. அவன் வடிவெலா நோக்கித் , தெள்ளு 

தெண் டிசூைழ் பொலங்கிரி முகட்டிற் சேட்டிளம்பரிதிகண்டாங்கே , 
முள்ளரை முளரி முறுக்கவிழ்ந் தென்ன முகமலர்ந் தகமலர்க் 
தனளே " பிரமோத்தர . உமாமகேசுவ பூசாபல . நிஉ . ( ஆ ) " தணந்த 
வென் கணவன் வல்லே சார்தர வருளு கென்னாப் , பணந்தழை யரவ 
மாலைப் பகவனைக் கரங்கள் கூப்பு , மணர் தவழ் கமல மென்றுழ் 
வருதலுந் தழுவி மார்பம் , புணர்ந்திடக் கூப்புங் கைகள் - பொருக் 

கென விடுத்து நின்ற ” பேரூர்ப் . குழகன் குளப்புச் சுவற்ற. 66 . 
உ . ( அ )" சாந்த நாறு நறியோள் , கூந்த றுைநின் மார்பே தெய்யோ ” ஐல் . 

உ TO . ( 3 ) " வேந்த , னெரிமணி யார மார்பி னின்றுயில் பொருந்தி 

னாளே " நைடதம் . மண . சசு . 
கூ . ( அ ) " வறனுழக்கும் பைங்கூழ்க்கு வான் சோர்வினிதே " இனியது . கசு . 

( ஆ ) " துளியின்மை ஞாலத்திற் கெற்றற்றே வேந்த , னளியின்மை 
வாழுமுயிர்க்கு " குறன் . குருஎ . என்பவையும் . ( ) வையெயிற் றெய்யா 
மகளிர் திறமினிப் , பெய்ய வழக்கு மழைத்தாமற் றைய " பரி . க : 

ங ங ங ச . என்பதும் அதனுள் மழைக்கா என்பதனை விளக்குமிடத்து , 
(பிரதிபேதம் * நலம்பிரியும் யானிருக்கின்ற விடத்தே தலைமை அத்தமாக் 

நிலைமை . கினா . 


கலித்தொகை எஅ . 
( க ) முடியுற்ற கோதைபோல் யாம்வாட வேதிலார் 
( 2 ) தொடியுற்ற வடுக்காட்டி யீங்கெம்மில் வருவதை 

ஏ . முடியிலே பொருந்தும் மாலைபோல யாம் வாட நின் பரத்தைய 
ரது தொடியினலுற்ற வடுவினைக் காட்டி இவ்விடத்து எம் இல்லிலே 
சயாமிருக்கின்ற இடத்தே வருகின்ற நிலைமை, இவள், மழைபெய்யிற் செருக்கி 
அது பெய்யாதொழியிற் புலர்கின்ற நிலத்திற்கு (ங ) - அப்பெயல் பெய்து 
விளைவித்தும் பெய்யாது கெடுத்தும் போமாறுபோல யான் சென்றேனாயிற் 
செருக்கிச் செல்லாமல் வருத்திற் கெடுமென்று நீ குறித்திருக்குந் தகைமைப் 
பாடோதான் . எ 

ஆங்க , அசை . 
உச ஐய வமைந்தன் றனைத்தாகப் புக்கீமோ 
( ச ) வெய்யாரும் வீழ்வாரும் வேறாகக் கையின் 
முகை X மலர்ந் தன்ன = முபக்கிற் றகையின்றே 
தண்பனி வைக லெமக்கு 


" காவையொத்தலாவது : கா , தனக்கு இன்றி யமையாத மழையை 
வருவித்துக்கொள்ள மாட்டாது அது தானேவந் துழிப் பொலிந்து 
வாராதவழியும் ஆமளவும் ஆற்றி ஆகாத எல்லைக்கண் 

இறந்துபடுதல் " 
என்றெழுதி யிருத்தலும் இங்கே அறிதற்பாலன . 
க . ( அ ) " சேக்கை யாகி மலர்ந்த செந் தாமரைப் , பூக்கள் பட்டதப் பூவையும் 
பட்டனள் ” ( ஆ ) " அரக்கர் , 

புறத்தினோடின ரோடிய 
குருதியே போல " ( இ ) " கரைவித்தா னுயிரைக் கண்போல் ” கம்ப . 
மிதிலைக் . எக : கும்பகருணப் . உஉசு . நாகபாச . உக .. ( ஈ ) " நின் 
னிடை யெனத்தா , மெய்வண்ணம்வாடி " தஞ்சை. கஉ O. ( உ ) " மாலை 
யென வேதுவளுறும் " விநாயக . 

" தொடிவடு " கலி . எக : கசு . இன் குறிப்புப் பார்க்க . 
கூ . கெடுப்பதூஉங் கெட்டார்க்குச் சார்வாய்மற் றாங்கே , யெடுப்பதூஉ 

மெல்லா மழை " குறள் . கரு . என்பதும் அதன் பரி உரையும் இங்கே 
அறிதற்பாலன . 
உள்ள துவர்த்த லென்பதற்கு உள்ள தனை உவர்த்துக்கூறுதலென்று 
பொருள் கூறி வெய்யாரும் ......... லெமக்கு என்பதை மேற்கோள் 
காட்டி இது தலைவன் செய்கின்ற தலையளியை வெறுத்த லென்பர் 

இளம் ; தொல் . மெய்ப்பாட் . சூ . உச . 
( பிரதிபேதம் ) * யானிருக்கின்றவிடத்தே , அப்பெயல்கள் பெய்து , ஆங்கரை . | வின்யா 

கும் . * அலர்ந்தன்ன , = முயங்கிற். 


மூன்றாவது மருதம் கச . 


று . 


நயம் - 


1 : நும் பரத்தைமையாற் பலரும் வியக்கத்தக்கன எல்லாம்றுமக்குப் 
பொருந்திற்று ; ( க ) நும்மை விரும்புவாரும் நீர்தாம் விரும்புவாருமாகியபாத்தைய 
ரும் உமக்கு வேறுபடும்படியாக ஈண்டு நில்லாதே அவர் மனைக்கண்ணே 
செல்வீராக ; தன் செவ்வியான் அலராது கையினாலே வலிய அலர்த்துதலின் 
முகையலர்ந்தாற்போல இனிதல்லாத முயக்கத்தில் எமக்குக் குளிர்ந்த பனிக் 
காலம் அப்படிக் கொடிதாயிருக்க, நும்மையின்றித் தங்குதல் தகைமையில்லை 
யோ அது தகைமையுண்டோவென பாடல் தீர்கின்றாள் கூறினாள் . எ 

தண்பனி அனைத்தாகவென்க . 
இது கைம்மிகலும் ( இழிவுமென்னும் மெய்ப்பாடுகள் உணர்த்திற்று . 

இது தரவும் தாழிசையும் அசைநிலையாகிய அடைநிலைக்கிளவியும் , 
வெள்ளைச்சுரிதகமும் பெற்ற ஒத்தாழிசைக்கலி . 

( கூ ) 
( கொ.) ( உ புள்ளிமி ழகல்வய லொலி செந்நெ லிடைப்பூத்த 

முள்ளரைத் தாமரை முழுமுதல் சாய்த்ததன் 
வள்ளித ழுற நீடி வயங்கிய வொருகதி 
ரவைபுக் முரங்கின்மே லாடுவா ளணிநுதல் 
வகைபெறச் செரீஇய வயந்தகம் போற்றோன் றுந் 
தகைபெறு கழனியந் தண்டுறை யூரகேள் ; 
எ அணியொடு வந் தீங்கெம் புதல்வனைக் கொள்ளாதி 
மணிபுரை செவ்வாய்நின் மார்பகல நனைப்பதாற் 
றோய்ந்தாரை பறிகுவேன் யானெனக் கமழுநின் 

சாந்தினாற் குறிகொண்டாள் சாய்குவ ளல்லளோ; 
கக புல்லலெம் புதல்வனைப் புகலக னின்மார்பிற் 

பல்காழ்முத் தணியாரம் பற்றினன் பரிவானான் 
மாணிழை மடநல்லார் முயக்கத்தை நின்மார்பிற் 

பூணினாற் குறிகொண்டாள் புலக்குவ எல்லளோ ; 
கரு கண்டேயெம் புதல்வனைக் கொள்ளாதி நின்சென்னி 

வண்டிமிர் வகையிணர் வாங்கினன் பரிவானா 


" நின்வெய்ய னாயி னவன்வெய்யை நீயாயின் " கலி . கள : உக . 
எனைய வாயில்களை மறுத்தவழி இன்னகைப் புதல்வனைத்தவாடை 
யணிந்து அவன் வாயிலாக வந்ததற்கு இச்செய்யுள் மேற்கோள் 

தொல் . கற்பி . சூ.க. எம் . 
( பிரதிபேதம் ) * கூறியா தண்பனி இழவுமென்றும் , 


சசுஅ 


கலித்தொகை எக . 


னண்ணியார்க் காட்டுவ திதுவெனக் கமழுநின் 
கண்ணியாற் குறிகொண்டாள் காய்குவ ளல்லளோ ; 

எனவாங்கு ; 
உ 0 பூங்கட் புதல்வனைப் பொய்பல பாராட்டி 

நீங்கா யிகவாய் நெடுங்கடை நில்லாதி 
யாங்கே யவர் வயிற் சென்றீ யணிசிதைப்பா 
னீங்கெம் புதல்வனைத் தந்து . 

இது செல்லாக் காலைச் செல்கெனக்கூறிவிடுத்தது .( க ) அது தலைவன் 
இனிச் செல்லானென்பது இடழங் காலம்பற்றி அறிந்த காலத்து ஊட 
லுள்ளத்தாற் கூடப் பெறதாள் செல்கெனக் கூறி விடுத்தாற்றுதலாம் . 

இதன பொருள் . 
புள்ளிமி ழகல் 2 வயலொலி செந்நெ லிடைப்பூத்த 
முள்ளரைத் தாமரை முழுமுதல் சாய்த்ததன் 
வள்ளித ழுறடி வயங்கிய வொருகதி 
ரவைபுக ழரங்கின்மே லாடுவா ளணி நுதல் 
வகை பெறச் செரீஇய வயந்தகம் போற்றோன்றுந் 
தகைபெறு கழனியக் கண்டுறை யூரகேள் 

எ - து : பறவைகள் ஒலிக்கின்ற அகன்ற வயலிடத்து ( ங ) ஒலிக்கின்ற செக் 
நெலிடையிலே பூத்த முள்ளை அரையிலேயுடைய தாமரையை ஒன்றாகிய 
செந்நென் முதல் சாய்க்கையினாலே அதனுடைய வள்ளிய இதழையுறும்படி 
வளர்ந்து அப்பூவிலே கிடந்து விளங்கின ஒரு கதிர் அவையினுள்ளார் புகழப் 
பட்ட அரங்கின் மேலே ஆடுகின்றவளுடைய தலைக்கோலத்தினின்று நுதலிலே 


க . தொல் . கற்பி . சூ . சு . இதனுரையில் இளம் பூணரும் நச்சினார்க் 
கினியரும் செல்லாக்காலைசெல்கென விடுத்தற்கு , " பூங்கட் புதல்வினை 

தந்து " என்பதனை மேற்கோள் காட்டி யுள்ளார் . 
உ . ( அ ) " செந்தா மரைப்பூ வர நிமிர்ந்த செந்நெலின் , பைந்தார்ப் புனல் 

வாய்ப்பாய்ந் தாடுவா - ளந்தார் , வயந்தகம்போற் றோன்றும் வயலூரன் " 
திணைமாலை . கஉ அ . ( ஆ ) கரும்பணி வளவயற் காமர் தாமரை, வரம் 
பணைந் ததனுதற் கிடந்த வார் செநெ , லாங்கணி நாடக மகளி ராய் 

நுதற் , சுரும்புசூ ழிலம்பகத் தோற்ற மொத்ததே . " சீவக . கசசஉ . 
கூ . ஒலித்தல் - தழைத்தல் . 
பிரதிபேதம் ) * செல்கென விடுத்தது . - பயத்தகமேபோற்சென்றும் 1 சாய்கையிலே 

யிதலுடைய . 


மூன்றாவது மருதம் கச . 


சகாக 


தாழும்படி ஒரு வடமாகச் செருகி வைத்த வயந்தகமென்னும் அணிபோலத் 
தோன்றும் அழகு பெறுகின்ற கழனியையுடைத்தாகிய அழகினையுடைய 
குளிர்ந்த துறையினையுடைய ஊரனே ! கேள் . எ - று . 

சாய்த்து வயங்கியவென முடிக்க . அணி - தலைக்கோலம் . பரத்தையர் 
சேரியிற் பரத்தையரிடத்தே பொலிவுபெற்ற நின்னை அவர்கள் தம்வசமாகக் 
கொள்கையினாலே அவர்களில் ஒருத்தி நின்னிடத்தே விடாமற் றங்கி நினக்கு 
அணியாய்த் தோன்றாரின் ளென உள்ளுறையுவமங் கொள்க . 
எ அணியொடு வந்திங்கெம் புதல்வனைக் கொடன் கதி 

( க )மணிபுரை செவ்வாய்தின் (உயர்பகல * நனப்பதாற் 
( கூ ) றோய்த்தாரை பறிதனேன் பானெனக் காழுநின் 
சாந்தினாற் குறிகொண்டாள் சாய்குவால்லளோ 

எ - து : பரத்தையரிடத்து அனந்த அணயுடனே இவ்விடத்தே வந்து 
எம்புதல்வனைடாதேகொள் ; அவனுடையம் -யை ஒக்கின்ற சிவந்த ( ச ) வாயி 
னீர் நின் மார்பினுடைய பாப்பையெல்லாம் நனைக்கப்படுவதொன்றாய் இரா 
நின்றது ; அஃது அம்மனம் னைத்தால் யான் என் மார்பின் முயங்கினாரை 
அறிவேனெனச சொல்லம் மென்ற ன்னுடைய சந்தனத்தாலே பிறர் 
முயக்கத்தைத் தான் கருதுதலை மனத்பாற்கொண்டவள் வருந்துவ 
ளல்லளோ ? எ - 
கக புல்லலெம் புதல்வனைப் புகலக ( ரு ) னின் மார்பிற் 

பல்காழ்முத் தணியாரம் பற்றினான் பரிவானான் 


( அ ) ம * புரை செவ்வாய் " அகம் . சு : கச . ( ஆ ) மணமருளவ்வாய் " 
( கலி . அக - . ) என்பதும் அ . 

என்பதும் அடன் குறிப்பும் பார்க்க . 
( அ ) மலைமாதமரும் திருமா பகல தசன் " தேவாரம் . ( ஆ ) உற்றவா 
யம்புதம் பாலையுங் ஈருவியும் , முருவிமார் பகலா முருவி வீழ் 

செருநர் " கலங்க . ச அஉ . 
ங . நற் . ருரு : கூ - கஉ . 
ச . ( அ ) " மண சகை + செல்லாட் மழலையம் கிளவி , புலர்த்தகைச் 

சாந்தம் புலர்தொறு நனைப்பக் , காணா யாகலோ கொடிதே . ” தொல் . 
கற்பி . சூ . க . ச . மேற்கோள் . ( ஆ ) " மைவார் குழன் மட மங்கையர் 
தங்கள் வதுவை யுன்னிக் , கைவார ணங்கட வும்பெரு மானைக் 
கலுழ்ந் தழைத்துன் , செவ்வா யமுத மளைந்து செஞ் சாந்தஞ் 
சிதையப்புல்லி , யிவ்வாறு செய்ததெல் லாமவர் மேனியி லேறுவதே 
அம்பிகா . திங . 

றுந்தை வியன்மார்பிற் ....... கோதை பரிபாட " கலி .அ : - 
( பிரதிபேதம் ) * னப்பயால் . அறிகுவல் , புசலலர் பின் . 


சஎல 


கலித்தொகை எசு . 


மாணிழை மடநல்லார் முயக்கத்தை நின்மார்பிற் 
க )பூணினாற் குறிகொண்டாள் புலக்குவ ளல்லளோ 
எ - து : எம் புதல்வனை நீ தழுவாதேகொள் ; பரத்தையர் கொண்டாடு 
தலையுடைத்தாகிய நின்னுடைய அகன்ற மார்பிற் கிடக்கின்ற பல வடங்களை 
யுடைத்தாகிய முத்து அணிந்த ஆரத்தைப் பிடித்து அறுப்பானொருவனாய் 
இராகின்றான் ; அவன் அறுத்தால் மாட்சிமைப்பட்ட இழையினையும் மடப்பக் 
தினையுமுடைய மகளிர் முயங்கின முயக்கத்தை நின் மார்பிற் கிடக்கின்ற 
பூணாலே கருதுதலை மனத்தாற்கொண்டவள் புலப்பளல்லளோ ? எ - று . 
கரு கண்டேயெம் புதல்வனைக் கொள்ளாதி நின்சென்னி 

வண்டிமிர் வகையிணர் வாங்கினன் பரிவானா 
( 2 ) னண்ணியார்க் காட்டுவ திதுவெனக் கமழுரின் 
கண்ணியாற் குறிகொண்டாள் காய்குவ ளல்லளோ 

து : எம் புதல்வனைத் தேடி எடுத்துக்கொள்ளாமல் அவன் தானேவரக் 
கண் எடாதேகொள் ; நின்னுடையத்லையில்வண்டுகள்ஒலிக்கின்ற கூறுபாட்டை 
யுடைய பூங்கொத்திற் பூக்களை வாங்கி அம்மாலையை அறுப்பானொருவனாய் 
இராநின்றான் ; அவன் அறுத்தால் நின்னை முயங்கினவர்களை அறிவிப்பது 
இக்கண்ணியென்று கூறி மணக்கின்ற நின்கண்ணியாலே பிறர்முயக்கத்தைத் 
தான் கருதுதலை மனத்தாற் கொண்டவள் கோபிப்பளல்லளோ? எ - 

* எனவாங்கு , அசை . 
உ 0 ( ங ) பூங்கட் புதல்வனைப் பொய்பல பாராட்டி 

நீங்கா யிகவாய் நெடுங்கடை நில்லாதி 
யாங்கே யவர்வயிற் + சென்றீ யணிசிதைப்பா 
னீங்கெம் புதல்வனைத் தந்து 
எ - து : பூப்போலுங் கண்ணினையுடைய புதல்வனைப் பல பொய்களைச் 
சொல்லிப்பாராட்டிப்புதல்வனைவிட்டுப்போகாயாய்ப்பரத்தையர் குறிக்கொண்ட 
நிலைமையைக் கடவாயாய்ப் பெரிய வாயிலில் நில்லாதேகொள் ; நின்றால் 


- 


க . 


4. " ஒளிபூத்த நுதலாரோ டோரணிப் பொலிந்தமின் , களிதட்ப ” ( கலி . 

சுசு : கக - உ O.) என்பதும் அதனுரையும் அதன் குறிப்பும் பார்க்க 
கலி. எ அ : கங - கச. 
( அ ) வாயிலின் வரூஉம் வகைகளுட் புதல்வனைவாயிலாக்கொண்டு 
சென்றதற்கு , “ பூங்கட் ...... பாராட்டி ” என்பது மேற்கோள் ; தொல் . 
கற்பி . சூ . சு . நச் . ( ஆ ) " பூங்கட் புதல்வனை நோக்கி " அகம் . சுசு : கட . 

( C ) " பூங்கட் புதல்வன் " ஐத் - யெழ . சஎ . 
( பிரதிபேதம் ) * ஆங்கசை பூங்கட் + சென்றி . 


மூன்றாவது மருதம் கரு . 


சஎக 


று . 


அவன் அணியைச் சிதைப்பானொருவனாயிருப்பான் ; ஆதலால் எம்பு தவ்வனை 
( க ) இங்கேதந்து அப்பரத்தையர்சேரியிலே அக்கனங்குறிச்கொண்டபாத்தைய 
ரிடத்தே செல்வாயாக . எ 

ஈங்கெம் புதல்வனைத் தந்து என்றது ( 2 ) தலைவனிடத்தினின்றும் புதல் 
வனைச் சிறைத்தது . 
(இகனால் ) தலைவற்குக்கைம்மிகலும் தலைவிக்கு இளிவாலும் பிறந்த 

இது தரவும் தாழிசையும் அசைநிலைத் தனிச்சொல்லும் கட்டளையாகிய 
வெள்ளைச்சுரிதகமும் பெற்ற ஒத்தாழிகைக்கலி . 

(கச ) 
( அ O. ) ( ங )நயந்தலை மாறுவார் மாறுக மாறாக் 

கயந்தலை மின்னுங் கதிர்விடு முக்காழ்ப் 
பயந்தவெங் கண்ணார யாங்காண நல்கிக் 
திகழொளி முத்தங் கரும்பாகத் தைஇப் 
ந பவழம் புனைந்த பருதி சுமப்பக் 
கவழ மறியாநின் கைபுனை வேழம் 
புரிபுனை பூங்கயிற்றிற் பைபய வாங்கி 
யரிபுனை புட்டிலி னாங்கணீர்த் தீங்கே 

வருகவெம் பாக மகன் ; 
க 0 கிளர்மணி யார்ப்பார்ப்பச் சாஅய்ச்சா அய்ச் செல்லுக் 

தளர்நடை காண்ட லினிதுமற் றின்னாதே 
யுளமென்னா நுந்தைமாட் டெவ்வ முழப்பார் 

வளைநெகிழ் பியாங்காணுங் கால் ; 
கச ஐய , காமரு நோக்கினை யத்தத்தா 

வென்னுநின் 
றேமொழி கேட்ட லினி துமற் றின்னாதே 
இவ்வுரைகாரர் “ ஒழிக்காம மீக்கென ” சீவக . எஉ என்பதன் விசேட 
வுரையில் " சங்கு: தன்மையைஉணர்த்துதல் , செலவினும்வாவினு 
என்னும் ( தொல் . கிளவி . உஅ ) சூத்திரத்துக் கூறினம் " 
எழுதி யிருத்தலும் , அச்சூத்திரத்தின் உரையல் , சங்கு முதலியன 
ன்மைக்கண்ணும் அங்குமுதலியன படர்க்கைக்கண்னும் இடத்துப் 

” என்று எழுதியிருத்தலும் இக்கே அறிதற்பாலன . 
தலைவனிடத்தினின் தம் புதல்வனைச் சிறைத்ததற்கு “அணியொடு 
வந்தீங்கெம் ... புதல்வனைத் தந்து " என்பது மேற்கோள் ; 

தொல் . கற்பியல் . 
ங . பல்வேறு புதல்வர்க்கண்டு நனியுவர்து உறினதற்கு இச்செய்யுள் 

மேற்கோள் ; தொல் . கற்பி . சூ . க 0 . 
( பிரரிபேதம் ) * இது அசையைத் 


- 


பினும் 


. 


சஎஉ 


கலித்தொகை அ 0 . 


யுய்வின்றி நுந்தை நலனுணச் சா அய்ச்சா அய்மா 

ரெவ்வநோ யாங்காணு ங் கால் ; 
கஅ ஐய , திங்கட் குழவி வருகென யானின்னை 

யம்புலி காட்ட லினிதுமற் றின்னாதே 
நல்காது நுந்தை புறமாறப் பட்டவ 

ரல்குல் வரி யாங்காணுங் கால் ; 
உ உ ஐயஎங் ; காதிற் கனங்குழை வாங்கிப் பெயர்தொறும் 

போதில் வறுங்கூந்தற் கொள்வதை நின்னையா 
னேதிலார் கண்சாய நுந்தை வியன்மார்பிற் 
றாதுதேர் வண்டின் கிளைபாடத் தை இய 
கோதை பரிபாடக் காண்கும் . 

இது பரத்தையிற் பிரிந்து வந்த தலைவன் சிறைப்புறத்தானாகத் தலைவி 
மகனுக்கு உரைத்தது . 

( இதன் பொருள் . 
நயந்தலை மாறுவார் மாறுக மாறாக் 
க ) கயந்தலை மின்னுங் கதிவிடு - முக்காழ்ப் 
பயந்தவெங் கண்ணார யாங்காண நல்கி 

திகழொளி முத்தங்கரும்பாகத் தை இப் 
ரு ( உ ) பவழம் புனைந்த பருதி சுரப்பக் 
கவழ மறியாநின் ( கூ ) கைபுனை வேழம் 

புரிபுனை பூங்கயிற்றிற் பைபய வாங்கி 
க . ( அ ) “ கைபுனை முக்காழ் கயந்தலை தாழ " கலி . அசு : உ . ( ஆ ) " மயிர்ப் 

புறஞ் சுற்றிய கயிற்கடை முக்காழ் , பொலம்பிறைச் சென்னி நலம் 
பெறத் தாழ " மணி . ங : கஙரு 
( அ ) " கவழக் களியியன் மால் யானைசிற்றாளி, தவழத்தா னில்லாதது 
போற் - பவழக் , கடிகை யிடை முத்தம் காண்டொறு நில்லா " திணை 
மாலை . சுஉ . ( ஆ ) " பவழமே யனையன பன்மயிர்ப் பேரெலி , யகழுமிங் 
குலிகமஞ் சனவரைச் சொரிவன , வழயா னையினுதற் றவழுங்கச் 
சொத்தவே ” சீவக . க அகஅ . ( )" பவழவரை யன்னதிர டோட்பரவை 
மார்பன் , றவழுமணி யாரமொடு தார்மணி தயங்கக் , கவழமனை மேவு 
களி யாளையென வந்தாங்கு " சூனா . துறவுச் . ககக . என்பவற்றால் , 
பவழம் கவழமென்னும் வழக்குண்மை அறியலாகும் . 
" கை புனை வேழம்........ வர் நீக கலி . அசு: எ 

" . - 
(பிரதிபேதம் ) * முக்காழ்பயந்த, திகளொளி; புனைந்து பங்கையிற்புடையுடையவாங்கி 


கஙசு . 


ச O. 


மூன்றாவது மருதம் கடு . 


று . 


யரிபுனை புட்டிலி கனாங்கணீர்த் தீங்கே 
வருகவெம் பாக மகன் 

எ - து : நின்னிடத்து அன்பு ஒழிவார் ஒழிந்தேபோக ; நின்னைப் பெற்ற 
எம்முடைய கண்ணிறைய அன்பு மாறாத - யான் நின் வரவைக் காணும்படி 
அருளி மென்மையையுடைய தலையிடத்தே கிடந்து மின்னும் ஒளிவிடுகின்ற 
மூன்று வடத்தையுடைய பாகனாகிய மகன் ! விளிம்பிடத்தே விளங்குகின்ற 
ஒளியையுடைய முத்தை அரும்பாக அழுத்திப் பவழத்தாற்செய்த வட்ட 
பலகை சுமந்து நிற்ப நின்ற கவழத்தைக் கொள்ளுதலறியாத கையாற் புனைந்த 
வேழத்தை நின்னுடையகாலிற் கட்டினஉள்ளிடுமணியாற் புனைந்தகெச்சை 
யாலே (யாரவாரிப்ப ) வளைத்து முப்புரியாக முறுக்கின கயிற்றாலே || பையப் 
பைய ஈர்த்து இங்கே வருவாயாக . 

கயந்தலை , வல்லெழுத்து மிகுவழி மெலிப்பொடுதோன்றியது . ( க ) மக 
னென்றது , இயல்புவிளி. 
க 0 கிளர்மணி யார்ப்பார்ப்பச் சாஅய்ச்சா அய்ச் செல்லுந் 
( உ )தளர்நடை - காண்ட லினிதுமற் றின்னாதே 
யுளமென்னா நந்தைமாட் டெவ்வ முடிப்பார் 
வளை + நெகிழ் பியாங்காணுங் கால் . 

து : விளங்கின மணிகள் ஆரவாரிப்ப ஆரவாரிப்ப அசைந்தசைந் 
நடக்குந் தளர்ந்த நடையைக் கண்டு மகிழ்ந்திருத்தல் எமக்கு இனிது ; அஃ 
தொழிந்து நுர்தையிடத்து எங்கள் உள்ளமென்று கூறி வளை நெகிழாநின்று வருத் 
தத்திலே தங்கும் மகளிரை யாங் காணுமிடத்து அக்காட்சி இன்னாது 

மற்று , வினைமாற்று . இது (க ) நின் தந்தையாலுற்ற வருத்தம் நீங்குதற்கு 
இன்னைக்கொண்டு பொழுதுபோக்கு வேமென்பது போதா நின்றது . மேல் 
வருவனவும் அன்ன . 


- 


று . 


தொல் . தொகை . சூ . கரு . கயந்தலை , பண்புத்தொகையென்பது சிலர் 

கருத்து 
உ . ( அ ) " தேரோடு , தளர்நடைப் புதல்வனை யுள்ளி " (ஆ ) " சிறுதேருருட் 

டுந் தளர்நடை " ஐங் . காசு , ச OM . ( இ ) " குழவி தளர்கடையைக் 
காண்ட லினிதே இனியது . கரு . ( ஈ ) " தளர்நடை தாங்காக் கிளர் 

பூட் புதல்வரை " மணி . ங : கசக . 
கூ. இந்நூற்பக்கம் சஙச : ச - ஆம் குறிப்புப்பார்க்க 
( பிரதிபேதம் ) * ஆங்கனித்திங்கே, யானினி - நின்காவில் , | பெயாவிழுத்து இங்கே 

+ கண்டலினிது , + கொழ்ப்பியாம் . 
60 


சனச 


கலித்தொகை அ 0 . 


கால் 


கச ஐய , காமரு நோக்கினை ( க ) யத்தத்தா வென்னுநின் 

றேமொழி கேட்ட லினிதுமற் றின்னாதே 
* யுய்வின்றி நுந்தை நலனுணச் சாஅய்ச்சா அய்மா 
ரெவ்வநோ யாங்காணு 

து : ஐயனே ! விருப்பமருவுகின்ற அழகினையுடையையாய் அத்தா 
அத்தாவென்று கூறும் ( 2 ) கினது இனிய மொழியைக்கேட்டு மகிழ்ந்திருத்தல் 
இனிது ; அஃதொழிந்து நுந்தை மகளிர் நலஞ் சாய்தற்கு அவர் நலத்தை 
உண்கையினாலே உய்வின்றிச் சாய்ந் துற்ற எவ்வக்கைத் தரும் நோயை யாங் 
காணுமிடத்து அக்காட்சி இன்னாது . 
(s ) காமர் கடைக்குறைந்து நின்றது . மருவும், 

ஈற்றுமிசை உகாம் மெய் 
யொடுங்கெட்டு மவ்வீ சந்தியாற் கெட்டது . அத்தா கடைக்குறைந்து 
நின்றது . சாய்மார் , மாற்றுமுற்று எதிர்காலமுணர்த்திற்று . அது நல 
வென்னும் விளையோடு முடிந்தது . 


எ - று . 


low 


று 


- 


க . " ஓவா தடுத்தடுத்தத் தத்தாவென் பான் " கலி . அக : கக . 
உ . ( அ ) " யாழொடுக் கொள்ளா பொழுகொடும்புணா, பொருளறி வாயா 

வாயினுந் தந்தையர்க் கருள்வந் தனவாற் புதல்வர்தம் மழலை புறம் . 
கஉ : க - ங . ( ஆ ) " அவர் மழலை கேட்ட லமிழ்தினினித இனியது . 
கரு . ( இ ) " குழலினி தியாழினி தென்பதம் மக்கண் , மழலைச்சொற் 
கேளா தவர் குறள் . சுசு . ( ஈ ) " எழுத்தி னுறழாது வழுத்து பொரு 
ளின்றிக் , குறிப்பொடு படாது வெறித்த புன்சொல்லே, யாயினும் 
பயந்ததஞ் சேயவர் சொலுமொழி , குழலினும் யாழினு மழகிதாம் 
திருக்கழுமலம். உ அ : ரு . ( உ ) “ குழலும் யாழு மினியவெனக் 
கூறா வண்ண மென்கனிவாய் , மழலை மொழிந்து " பிரபு . மாயைபயின் 
ருஉ . ) குழலினும் யாழினுங் குழைந்த செவ் /வியாய் , மழலையஞ் 
சிறுவர் சொன் மருந்தி லின்பமாம் " தீர்த்தகிரி . கந்ததீர்த்த . உஎ . 
காம ரென்பதற்கு , விருப்பமென்ற பொருளே ( புறம் . கக அ : அ . 
மது . உஅஉ . ) உரைகளிற் காணப்படுகின்றது ; ( ஆ ) " காமர் கண்டிகை " 
சிலப் . சு : அக . என்புழி , காமம் , காமரென விகாரமாயிற்று என்று 
அடியார்க்கு நல்லாரும் எழுதியிருக்கிறார் . இவ்வுரையாசிரியரோ 
பல விடத்து ( முருத . எரு . சிறுபாண் . எஎ . மது . சா உ . ) அதற்கு 
விருப்பட மருவின என்றும்எழுதியிருக்கிறார். அடியார்க்கு நல்லார் 
( ஆ ) “ காமரு குவளை ” ( சிலப் . F: FO .)என்புழி , சாமம்வருமென்பது 
விகாரத்தாற் காமருவென நின்று கண்டார்க்கு விருப்பம் வருமென்ப 

தாயிற்று என்று எழுதியிருக்கிறார் . இவை ஆராய்தற்பாலன . 
( பிரதிபேதம் ) * எய்வின்றி , ஐயென்விருப்பம் , காம் கடைக்குறைந்து . மாரீற்று எதிர் 

காலமுற்றுணர்த்திற்று . 


- 


மூன்றவது மருதம் கரு . சஎரு 
இஃது ( க ) ஒப்புவழியுவத்தல் ; காமருபோக்கு இனிதென்றலின் . 
கஅ ஐய , திங்கட் குழவி வருகென யானின்னை 

( உ )யம்புலி காட்ட லினிதுமற் றின்னாதே 
( ங )நல்காது நுந்தை புறமாறப் பட்டவ 
பல்குல்வரி யாங்காணுங் கால் 

து : ஐயனே ! திங்களாகிய குழவீ ) நீ இவனுடனே விளையாடும்படி 
வருவாயாகவென்று கூறி அவ்வம்புலிக்கு யான் நின்னைக் காட்டி மகிழ்தல் 

து . அஃதொழிந்து நுந்தை அருளாதே தனக்குப் புறஞ்சொல் 
உண்டாக அருளைக்கை விடப்பட்ட மகளிருடைய அல்குலிற் பசப்பொழுங்கை 
யாங் காணுமிடத்து அக்காட்சி இன்னாது . எ - 

( ச ) உயர்திணை மருங்கின் வழித்துஞ்சிறபான்மைவருமென்றலின் - எவ்வு 
முழப்பார் நலனுணப்பட்டாரென இரண்டாவது விரியா துநின்றது . 
உஉ ஐயஎங் , காதிற் காங்குழை வாங்கிப் பெயர்தொறும் 

( ந )போதில் வறுக் கூந்தற் கொள்வதை நின்னையா 
மேதிலார் கண்சாய!( சு ) நத்தை வியன்மார்பிற் 


- 


க . ( அ ) " காமரு போக்கினை யத்தத்தா வென்னுநின் , றேமொழி கேட்ட 

லினிதுமற் றின்னாதே , என்பது ஒப்புவழி யுவந்தது ; என்னை ? காமரு 
நோக்கினை பென் றமையின் என்ற குறிப்பு தொல் . மெய்ப் . சூ . 
உஉ . பேராசிரிய ருரையிற் காணப்படுகின்றது . ( ஆ ) இ வி . 
நூலாரும்இதனையே பின்பற்றுவர் . இ - வி . சூ . ரு அ 0 . ( ) " தந்தைய 
டொப்பர் மக்கள் ( தொல் . கற் . சூ . கா . ) ( ஈ ) நின்னோரன்ன நின் 
புதல்வர் " புறம் . க க அ : கச . என்பவையும் , ( உ ) " புதல்வனை 

செத்தனள்பே ( அகம் . கசு : ரு- அ .) என்புழி , செத்து , ஒப்பு 
மாம் ; ஒப்பு - தலைவனை யொப்பு என்று எழுதியிருக்கும் உரையும் 
இங்கே அறிதற்பாலன . 
( அ )நாலாயிரதிவ்யப்ரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி . முதற்பத்தில் 
ரூ - ஆவது கன்முகத்து என்னும் தொடக்கத்த பாசுர முதலானவை 
இங்கே அறிதற்பாலன . ( ஆ ) அங்கண் விசும்பி னகனிலாக் காண் 
பினிதே இனியது . க o . ( இ ) பிள்ளை களைமருட்டுத் தாயர்போ வம் 

புலிமே , லொள்ளிய காட்டு " படி . டங் . 
ங . " நல்காள் கண் மாறி விடின் கலி . சாக : உச . 
ச . தொல் . தொகை . மரபு . சூ . கரு . இள . நச . உரைப்பார்க்க 
6 . இந்நூற்பக்கம் ச சு 0: ச - ஆம் குறிப்புப் பார்க்க . " பூவில் வறுந்தலை " 

குறுந் . கக . 
" புல்லலெம் புதல்வனைப் புகலக னின் மார்பிர் , பல்காழ்முத் தணி 

யாரம் பற்றினன் பரிவானால் " கலி . எக : கக - கஉ . 
( பிரதிபேதம் ) * அல்குவாயாங் , எவ்லமுழ்ப்பாரை நலனுணப்பட்டாரையென் , 


சஎசு 


கலித்தொகை அக . 


மாதுதேர் வண்டின் * கிளைபாடத் தைஇய 
கோதை பரிபாடக் காண்கும் 

எ - து : ஐயனே ! எம்முடைய காதிற் பொன்னாற் செய்த மகரக்குழையை 
வாங்கிக்கொண்டுபோய் எம்மிடத்தே மீண்டுவருந்தோறும் எம்முடைய பூ 
இல்லாத வறுவிய கூந்தலிலே நின்னை யாங்கள் வைத்துக்கொள்வது , நுந்தை 
அகற்சியையுடைய மார்பிற் கோதையை அறுத்து நீ விளையாடுதற்கு ; நீ அங் 
ஙனம் விளையாடினால் யாமும் எமக்குப் பகையாயவரிடத்து அவன் வைத்த 
அன்பு தேயக் || காண்போம் , எ - 

இனி , ஏதிலார் இடஞ்சாயக் - காண்போமென்றுமாம் . 
தாதைத் தேடும் வண்டின் சுற்றம் விழும்படி கட்டின + கோதை . 
( இதனால் ) தலைவிக்கு இழிவும் தலைவற்குக் கைம்மிகலும் பிறந்தது . 

இது தரவு வெண்பாவாய் எனை வெண்பாக்கள் ஐயவென்பதனோடுங் 
கூடி ஐஞ்சீரடுக்கிவருதலிற் கலிவெண்பாட்டு . தரவும் போக்கும் " எனப் 
போக்கினைத் தரவோடு கூறியவதனால் , தரவிறுதி போல இது காண்கும் 
எனத்( க ) தேமாவாலிற்றது . 
( அக.) மையற விளங்கிய மணிமரு ளவ்வாய்தன் 

மெய்பெறா மழலையின் விளங்குபூ ணனைத்தரப் 
பொலம்பிறை யுட்டாழ்ந்த புனைவினை யுருள்கல 
னலம்பெறு கமழ்சென்னி நகையொடு துயல்வர 
ரு வுருவெஞ்சா திடைகாட்டு முடைகழ லந்துகி 
லரிபொலி கிண்கிணி யார்ப்போவா வடிதட்பப் 
பாலோ டலர்ந்த முலைமறந்து முற்றத்துக் 
கால்வறேர் கையி னியக்கி நடைபயிற்றா 
வாலமர் செல்வ னணிசால் பெருவிரல் 
போல வருமென் னுயிர் ; 


அ B 


வெள்ளைச்சுரிதகம் ஒரோவழிச சீரானிறமென்றுகூறி அதற்கு ஐய , 

காண்கும் " என்பதை நச்சினார்க்கினியரும் " தாதுதேர் 
வண்டின் ..... காண்கும் " என்பதைப் பேராசிரியரும் மேற்கோள் 
காட்டிச் சிறிதுவேறுபட இக்குறிப்பையுமெழுதியுள்ளார் . தொல் . 

செய் . சூ . கருச . 
(பிரதிபேதம் ) * கிளைபட . - காண்கு , 1 யானும் , || காண்பேனெனக் கூறினாள் இனி, + 

காண்பே னென்றுமாம் . தாதைத்தோம் , + கோதை தலைவிக்கு இனியும் 
* காண்டுவொத்தேமாலால். 


மூன்றாவது மருதம் கசு 


சஎக 


கக பெரும் , விருந்தொடு கை தூவா வெம்மையு மு . 

பெருந்தெருவிற் கொண்டாடி ஞாயர் பயிற்றத் 
திருந்துபு நீகற்ற சொற்கள்யாங் கேட்ப 
மருந்தோவா நெஞ்சிற் கமிழ்த மயின்றற்றாப் 

பெருந்தகாய் கூறு சில ; 
கசு எல்லிழாய் , சேய்நின்று நாங்கொணர்ந்த பாணன்சிதைந்தாங்கே 

வாயோடி யேனாதிப் பாடிய மென்றற்றா 
நோய்நாந் தணிக்கு மருந்தெனப் பாராட்ட 
வோவா தடுத்தடுத்தத் தத்தாவென் பான்மாண 
வேய்மென்றோள் வேய்த்திறஞ் சேர்த்தலு மற்றிவன் 

வாயுள்ளிற் போகா னரோ ; 
உஉ உள்ளி யுழையே பொருங்கு படைவிடக் 

கள்ளர் படர் தந் தது போலத் தாமெம்மை 

யெள்ளுமார் வந்தாரேயீங்கு ; 
உரு ஏதப்பா டெண்ணிப் புரிசை வியலுள்ளோர் 

கள்வரைக் காணாது கண்டேமென் பார்போலச் 
சேய்நின்று செய்யாத சொல்லிச் சினவனின் 

னாணை கடக்கிற்பார் uri ; 
உக அதிர்வில் படிறெருக்கி வந்தென் மகன் மேன் 

முதிர்பூண் முலைபொருத வேதிலாண் முச்சி 
யுதிர்துக ளுக்கநின் னாடை யொலிப்ப 

வெதிர்வளி நின்றாய் நீ செல் ; 
கூகூ இனியெல்லாயாம் , தீதிலே மென்று தெளிப்பவுங் கைந்நீவி 

யாதொன்று மெங்கண் மறுத்தர வில்லாயின் 
மேதக்க வெந்தை பெயானை பாங்கொள்வேந் 
தாவா விருப்பொடு கன்றியாத் துழிச்செல்லு 
மாபோற் படர்தக நாம் . 

து தலைவன் பரத்தையிற்பிரிந்து வந்துழித் தலைவி தன் மகனைத் 
தழீடு விளையாடுகின்ற விளையாட்டின்கண் , தன்வாவு அறியாமைச் சென்று 
நீன்ற தலைவன் அவன் ஊடலுணர்வனவும் உறழ்த்து சொல்லி மகன்வாமி 
லாக ஊடர்ந்தது . 


சஎஅ 


கலித்தொகை அக . 


இதன் பொருள் . 
க ) மையற விளங்கிய ( உ ) மணிமரு ( ங ) ளவ்வாய் தன் 
( ச மெய்பொரு) மழலையின் விளங்குபூ ணனைத்தரப் 
பொலம்பிறை யுட்டாழ்ந்த புனைவினை யுருள்கல 

னலம்பெறு கமழ் ( சு )சென்னி நகையொடு துயல்வா 
ந வுருவெஞ்சா திடைகாட்டு முடைகழ லந்துகி 
லரிபொலி ( எ )கிண்கிணி யார்ப்போவா வடி தட்பப் 


மெய்ப்பாடென்னும் செய்யுளுறுப்பிற்கு , " மையற ...... .... என் 
னுயிர் " என்பது (தொல் . செய். சூ . உ 0 ச . நச . உரையிலும் ) " மையற 

பூண்னைத்தா " என்பது ( தொல் . செய் . சூ . உச . பே . 
இ - வி . சூ . ருஎ அ . உரையிலும் ) மேற்கோள் . 
உ . ( அ ) " மணிமருளவாய் ... புதல்வனை அகம் கசு : கூ - ரு .( ஆ ) " மணி 

மருளவ்வாய்க் கிண்கிணிப்புதல்வர் புறம் . ககஅ : ச கு . ( ஓ ) மணி 

புரை செவ்வாய் " கலி . எசு . அ ; அகம் . சுசு : கச . 
கூ . ( அ ) " மயிர்ப்புறஞ் சுற்றிய கயிற்கடைமுக்காழ் பொலம்பிறைச் சென்னி 

நலம்பெறத் தாழச் , செவ்வாய்க் குதலை மெய்பெரு மழலை , சிந்துபு 
சின்னீ ரைம்படை நனைப்ப , வற்றம் காவா ஈற்றுடைப் பூந்துகி , 
றொடுத்தமணிக் கோவை யுடுப்பொடு துயல்வரத் , தளர்நடை தாங்காக் 
கிளர்பூட் புதல்வரைப் , பொலந்தேர்மீமிசைப் புகர்முக வேழத் , திலங்கு 
தொடி நல்லார் சிலர் என் றேற்றி , யாலமர் செல்வன் மான்விழாக் 
கால்கோள் , காண்மி னோவெனக் கண்டுநிற் குதரும் " மணி . ங . 

கசரு . ( ஆ ) அழகிய வாயி லமுத் ஆர தெளிவுரு , மழலை முற் 
ராத விளஞ்சொல்லால் " நாலா, பெரியாழ்வார் . ( க ) ரு : ரு . 
ச . மெய்பெறா வெழுத்துயிர்க்கு மழலை " சீவக . க அக . 
மழலை - இளஞ்சொல் ; ( அ ) விளையா மழலையின் " சிலப் . அ : கஎ . 

விளை 

இளையா மழலை விளைந்து " மணி . சா : கக . 
சு . மத்தக நித்திலம் ) பரி . கசு : ரு . 
எ . ( அ ) “ செல்வச் சிறாஅர் சீறடிப் பொலிந்த , தவளை வாய பொலஞ்செய் 
கிண்கினி " குறுந் . கசஅ . ( ஆ ) " காலவை , சுடுபொன் 

ரமை சுற்றொடு , பொடியழற் புறந் தந்த செய்வுறு கிண்கிணி ( @ ) 
" கிண்கிணி யார்ப்ப . வியலுமென் , போர்யானை கலி : அரு : க - உ . 
அசு : க - க O; ( ஈ ) " கிண்கிணி களைந்தகா லொண்கழ றொட்டு " ( உ ) 
கிண்கிணிப் புதல்வர் " புறம் . எஎ . க . க க அ : ரு ) ( ஊ ) " தாளரிச் 

சதங்கை யார்ப்பத் தவழ்கின்ற பருவர் தன்னில் - கம்ப . ராவணன் 
(பிரதிபேதம் ) * உருள் கலகலம் , கண்ணிகையொடு . 


கஙரு 


ஆ ) 


வளை இய 


மூன்றாவது மருதம் கசு . 


சஎக 


5 ) பாலோ டலர்ந்த முலை மறந்து முற்றத்துக் 
( உ ) கால்வறேர் கையி னியக்கி நடை பயிற்றா 
( ங ) வாலமர் செல்வ னணிசால் ( ச )பெருவிறல் 
போல வருமென் னுயிர் 

து : மாசற விளங்கிய ( ரு ) மணியை ஒக்கின்ற அழகினையுடைய வாய் 
தன்னுடைய எழுத்துவடிவு பெறாத ( சா ) மழலைச் சொல்லைக் கூறுதலாற் பிறந்த 
நீராலே விளங்குகின்ற பூணை நனைத்தலை செய்யாநிற்க . நன்மை பெறுகின்ற 
கமழுந்தலையிற் கிடந்த பொன்னாற்செய்த பிறையுட் சேர்த்த முத்துவடத் 
தோடே நெற்றியிலே ஞான்ற * புனைந்த வினையினையுடைய உருண்ட சுட்டி 
விளக்கத்தோடே அசைய, நிறத்தை ஒழியாமல் நன் நதிவே தோற்றுவிக்கும் 


சோக . சக . ( எ ) " கிண்கிணிக்கான் மைந்தர் " கூர்ம . தக்கனைச்சபித்த . 
அ . ( ஏ ) கிண்கிணிக்காற் புதல்வன் காசி . அமுதேசன் . எ . 
"காலத்திற் றோன்றிய கொண்மூப்போ லெம்முலை , பாலொடு வீங்க " 

கலி . அஉ : உ - ங . 
உ . " வைக , லெண்டேர் செய்யும் தச்சன் , றிங்கள் வலித்த காலன் 

னோனே " ( புறம் . அள : உ - ச ) என்பதும் தேர்க்காலோடு உவமை 
விரைவந்திண்மையுமாகக்கொள்க என்னும் அதன்பகுதியின் விசேட 

வுரையும் இங்கே அறிதற்பாலன . 
கூ . ( அ ) சிறப்புச்சொல் , உயிர்போற் சிறந்தானை உயிரென்றல் என்பர் . 

சேனாவரையர் ; தொல் . கிளவி . சூ . டுக . ( ஆ ) நச்சினார்க்கினியர் இவ் 
வாறுகூறி , " ஆலமர் ..உயிர் என்பதை மேற்கோளும் காட்டுவர் . 
( இ ) உயர்திணை அஃறிணயாய்ச் சிறப்பின்கண் திணை மயங்கி வந்த 
தற்கு இதனை மேற்கோள் காட்டுவர் . இ - வி . நூலார் ; இ - வி . சூ . உங க . 

ஆலமர் செல்வன் மகன் கலி . அங : கச என்பதும் அதன் 
குறிப்பும் பார்க்க . 
1. பெருவிறல் விறற்சொல் லென்பர் சேவையைரும் , 

நச்சினார்க்கினிய 
ரும் . தொல் . கிளவி . சூ . ருகா. எ . 
மணி - பவளம் ; மாணிக்கமுமாம் . 
( அ ) " பொன்னொடு குயின்ற பன்மணித் தாலித் , தன் மார்பு நனைப் 
பதன் றலையு மிஃதோ, மணித்தகைச் செவ்வாய் மழலையங் கிளவி , 
புலர்த்தகைச் சாந்தம் புலர்தொறு நனைப்ப ” தொல் . கற் . சூ . க . நச் . 
மேற்கோள் ; ( ஆ ) செத்துகிர்வா , யூறு நீர்நனை மார்பினோ டிளமகா 
ருந்தி , யேறு மின்பமுள் ளதனையே யுடம்பென 

யுடம்பென விசைப்பார் ” 
கோளத்தி . கண்ணப்பர் . க O. 
( பிரதிபேதம் ) * புனைந்த விழையினை . 


க்கினிய 


கூறென 


சஅ 

கலித்தொகை அக . 
உடுத்துதல் கழன்ற அழகினையுடைய( க) துகில் ( உ ) உள்ளிமெணியாற்பொலிந்த 
சதங்கையொலிக்கும் ஒலிமாறாத அடியைத் தடுக்க , பாலாலே விம்மின் 
முலையைமறந்து முற்றத்தே உருளையோதெல்( க ) வல்ல (ச ) தேரைக் கையாலே 
செலுத்தி கடத்தலைக் குற்ற ஆலின் கீழ் அமர்ந்த இறைவனுடைய அழகமைத்த 
முருகனைப்போல வரும் என்னுயிரே ! எ - 

கால்வறேர்வினைத்தொகையாதலின் மருவின்பாத்திய வாய் நின்றது . 
* நனைத்தரத் துயல்வரத் தட்ப மறந்து இயக்கிப் பயிற்றாப் பெருவிறல்போல 
வரும் என்னுயிரே ! பெருமா ! பெருந்தகாய் ! யாங் கேட்பச் சில 
மேலுறுப்போடுமுடிக்க . 
கக ( ரு ) பெரும் , விருந்தொடு கைதூ வா வெம்மையு முள்ளாய் 

பெருந்தெருவிற் கொண்டாடி ( சு ) ஞாயர் பயிற்றக் 
திருந்துபு நீகற்ற சொற்கள் யாங் கேட்ப 
மருந்தோவா நெஞ்சிற் கமிழ்த மயின்றற்றாப் 
பெருந்தகாய் கூறு சில 

எ - து : பெருமா ! பெருந்தகாய் ! நினது ( எ ) மழலைச்சொல்லைக் கேட்டு 
அவ்வினிமை மாறாத மனத்திற்கு , அமுதக்கை உண்டாற்போல இன்னும் 
இனிதாக , விருந்தினர் வருதலாற் கையொழியாத எம்மையும் நினையாயாய்த் 
க . துகில் , சிறந்த உடைவகையுள் ஒன்று ; “ பட்டுந் துகிலுமுடுத்து ” நாலடி . 

அரையது துகிலே மார்பின தாரம் " ஆசிரிய . " வண்ணத்துகி 
லுடுப்பின் வாய் விட்டழுவதுபோல் வருந்துமல்குல் " சீவக . உசு உரு . 

து பலவகைப்படுமென்பர் அடியார்க்கு நல்லார் ; சிலப் கச : 50 அ . 
விசேடவுரை. கலி. கரு : ச . அரு : ரு . 
உ . அரியென்பதற்கு , தவளையென்று பொருள் கொள்ளலுமாம் ; தேரை 

வாய்க் கிண்கிணி " கலி . அசு : க . என்பதும் அதன் குறிப்பும் பார்க்க . 
கூ .. கால்வறேர் , வினைத்தொகை என்பதை நோக்க வல்லினவென்றாவது 

வல்லுமென்றாவது இருக்கவேண்டுமென்று தோற்றுகிறது . 
1. ஆண்பாற் பிள்ளைத்தமிழ்களில் சிறதேர்ப்பருவமெனப்படும் . 

தலைவியும் காமக்கிழத்தியைப் போலத் தன்மகனைக்கொண்டு விளை 
யாடியவழி , தலைவிமாட்டுக் கூற்று நிகழ்ந்ததற்கு , “ பெரும , விருக் 
தொடு கை தூவா எள்ளுமார் வந்தாரே யீங்கு " என்னும் 

பகுதிகள் மேற்கோள் . தொல் . கற்பி . சூ . சு . 
சு . ஞாயர் - நின்றாயர் ; என்றது , ஐவசைத்தாயருள் கொடி பயிற்றவாளை 

அவர் மழலை கேட்ட லமிழ்தி னினிதே " இனியது கரு . 
(பிரதிபேதம் ) * நனைக்கத் , - இயக்கும் இயற்றிப் பெருவிறல் , யான் கேட்பவருந்தோயா 

நெஞ்சிற் கமிழ்தயின்றுற்றம், || எ - து: நினதுமழலை. 


He 


கம் . 


மூன்றாவது மருதம் கசு . 

சஅக 
தாய்மார் பெரிய தெருவிலே நின்னைக் கொண்டாடிக் கற்பிக்கக் கற்பிக்க நீ 
அவர்பால் திருந்திக்கற்ற சொற்களை யாங் கேட்கும்படி அதிலே சிலவற்றைக் 
கூறு . எ - 

இது புதல்வனை நோக்கிக் கூறியது . மேல் தோழியை நோக்கிச் செய்தி 
கூறுகின்றாள் . 
கசு எல்லிழாய் 
எ - து : ஒளியுடைத்தாகிய பூணினையுடையாய் ! எ - று . 
சேய்நின்று நாங்கொணர்ந்த பாணன் சிதைந்தாங்கே 
வாயோடி யேனாதிப் + பாடிய மென்றற்றா 
நோய்நாந் தணிக்கு மருந்தெனப் பாராட்ட 
வோவா + தடுத்தடுக் ( க )தத் தத்தாவென் பான்மாண 
x வேய்மென்றோன் வேய்கிறஞ் சேர்த்தலு மற்றிவன் 
வாயுள்ளிற் போக னரோ. 

எ - து : நாம் பழக்கங்கொண்டு போந்த பாணன் , நீ இப்பொழுது எவ் 
விடத்தாயென்று வினாவ , பரத்தையர் கூற்றிலே மனந் தங்கி நமக்குச் 
சேயனாய் நின்று = வாயிற்கூறும் மொழிசிதைந்து எனாதிப்பாடியிடத்தேமென்ற 
தன்மைத்தாக , நாம் நம்முடைய நோயைத் தணித்தற்குக் காரணமாகிய மருந் 
தென்று கருதிப் , ஃபாராட்டாநிற்க , மாறாமல் அடுத்தடுத்து அத்தா அத்தா 
வென்று கூறுகின் றவனை அவன் தவறு பாராது நம்முடைய வேய்போலும் 
மெல்லிய தோள்களிலே மாட்சிமைப்பட ஏறட்டுக்கொள்ளுங் கூற்றிலே 
ஏறட்டுக்கொண்ட அளவிலும் , பின்னையும் இவனுடைய வாயிடத்தினின்றும் 
போகானாயிராநின்றான் ;இதற்குக் காரணமென்னென்றாள் . எ - று . 

வாய்சிதைந்தென்க. எனாதிப்பாடி-(2 ) எனதிப்பட்டங் கட்டினானொருவன் 
ஏற்றிய பரத்தையர்சேரி . தான் இல்லறமே பூண்டு புதல்வனைக்கொண்டு 

அத்தத்தாவென்னு நின் , றேமொழி " கலி . அ o : கசா - கரு . 
ராஜ பதத்திற்கு அடுத்தபதம் சேதுபதிபதமென்றும் அது மந்திரி 
பதத்தினும் சிறந்ததென்றும் தெரிகிறது . ஏனாதி யென்னுஞ் சொல் , 
பாண்டியன் எனாதி நெடுங்கண்ணனார் அகம் . ங எங . 
திருக்கிள்ளி , மலையமான் சோழியவேனாதி திருக்கண்ணன் , சோழிய 

உதி திருக்குட்டுவன் புறம் . கசுஎ , கஎச , ஙகச . என உரை நடை 
யிலும் , " சோழிக வேனாதி தன் முக நோக்கி மணி . உஉ : உரு . எனச் 

செய்யுணடையிலும் பயின்று வருகிறது . இதனை ஈறுகுறைந்த சொல் 
( பிரதிபேதம் ) * கொண்டாடிக் கற்பிக்க , - கூறெனப் புதல்வனை நோக்கிக்கூறினாள் எல் 

விழாய் . வளத்தோழியை நோக்கிப் பின்னைச் செய்திகூறினாள் சேய் தால் 
கொணர்ந்த , + பாடியோ மென்றாக . + எடுத்தெடுத்து . * வேயமென் 
நேளநிறஞ் = வாயாறகூறுங்கூற்று மொழிந்து பாராட்டியிற்க . 


A1 


சஅடி 


கலித்தொகை அக . 


மரபு . 


விளையாடுதலே * இனிதென்று இருந்தமை தோன்ற நோய் தணித்தற்குப் 
பிள்ளையை மருந்தென்றாள் . சிறந்த செய்கை யல்வழித் தோன்றி , யறம்புரி 
யுள்ளமொடு தன்வர வறியாமைப் , புறஞ்செய்து பெயர்த்தல் வேண்டிடத் 
தானும் " ( க ) என்பதனால் , தலைவன் இவள் புதல்வனோடு விளையாடுகின்ற மனை 

லென்றும் நன் . பத . சூ . க 2 . சிறப்புப் பெயரென்றும் நன் . பொது 
சூ . சஉ . கூறுவர் மயிலைநாதர் . இவனைத் தளவீரருக்கு மேலதிகாரி 
என்பர் நீலகேசி யுரையாசிரியர் . நீலகேசி . ங . குண்டல . 
இவனுக்கு அரசன் தன் பேரவையில் தன்கையினாலே நெற்றிக்கு 
எனாதிப்பட்டமும் , விலுக்கு எனாதிமோதிரமும் அணில் 

தனை , " போர்க்கட லாற்றும் புரவித்தேர்ப் பல்படைக்குக் , கார்க் 
கடல் பெற்ற கரையன்றே - போர்க்கெல்லாந் , தானாகி யாகிய கார் 
வேந்தன் மோதிரஞ்சே, பேனாதிப் பட்டத் திவன் " என்னும் ( தொல் . 
புறத் . சூ . அ . மேற்கோள் ). செய்யுளும் உவகையின் மகிழ்ந்தான் 
இறையுங் காலை , யுயர் பெருந் தொல்சீருருமண் ணுவாவிற், கெழுரா 
டோறு முழுநகர் புகழப் , படிவ முத்திக் கடிகைக் கணனு , மைம் 
பெருங் குழுவு மத்தி கோசமு , மன்பெருஞ் சிறப்பின் மனைப்பெருஞ் 
சனமும் , தேனேர் தீஞ்சொற் றேவி மார்களும் , தானையுஞ் சூழத் 
தானே யணிந்து தன் மை மோதி . நன்னாட்கொண்டு , சேனா பதி 
கெனச் செறித்துப் , பன்னூறாயி. ம் பழுதின்ற வருவன , மன்னூர் 
வேண்டுவ மற்றவற் கீத்துக் குதினையுர் தேரு 

கொலைமருப் 
பியானையு , மெதிரிய சிறப்போ டெனைப்பலால்கி " பெருங். ( ச ) க : 
க - கச . என்னுஞ் செய்யுட்பகுதியம் . " அழிதொட்டான் " என்பதற்கு 
ஏனாதி மோதிரஞ்செறித்த சேனாபதி என்று ஆழ்கடல் வையத்தில்லா 
வரு தி யரசு நல்ல , சூழ்மன யாழி செம்பொற் சூட்டோடு தண்ணி 
காதற் , றோழற்கட் கருரி என்பதற்கு , மன்னவன் . காதற்றேழர் 
கட்கு உலகில் வேறுசிலர்க்கில்லாத பழைய அசையும் எனதி 
மோதிரத்தையும் செம்பொனாற் செய்த பட்டத்தையும் கண்ணி 
யும் நிதியையும் அருளி என்றும் எழுதியிருக்கும் உடைகளும் . சீவக . 

உருசு கூ . “ மன்பட்ட வர்த்தனரு மணி மகுட வர்த்தனரு 
முறையால் வணங்க வொளிகா , னன் பட்ட முந் தனது கையா லணிந் 
படை நாலுக்கு நாயகமெனா, மின்பட்ட வோடைநுத லிபராக 
வன் பிடரின் மிசைவைத் துகந்தன னரோ , வென்பட்ட தப்பொழுது 
ருசேனை மெய்ப்புளக மெழவொண்கண் முத்த மெழவே " வில்லி . 
பதினெட்டாம் போர் . சு . என்னுஞ் செய்யுளும் வலி புறுத்தும் . கந்த . 
திருவிளையாட்டுப் . க 20 - கஉக - ஆம் செய்யுட்களும் இங்கே அறிதற் 


ஈ 


உகசுஎ . 


பாலன் . 


க . தொல் . கற்பி . சூ . சு . இப்பகுதியினுரையில் இச்செய்திக்கு இச் 

செய்புளை மேற்கோள் காட்டினர் நச்சினார்க்கினியர் . 


milem AAA mi ta mula sa 


மூன்றாவது மருதம் கசு . 


சஅ 


யறத்தினைக் காணவேண்டி மறைந்து இவள் பின்னே நிற்ப , எதிராக நின்ற 
தலைவனைக் கண்டு பிள்ளை அத்தா அத்தாவெனவும் , எதிர்நின்ற தோழி 
முதலியோர் தன்னைக் கண்டு ( க ) ஆசாரஞ்செய்தாற் றலைவி அறிவளென்று 
அவர்களை ஆசாரஞ்செய்யாமற் கைகவித்தலிற் 

றோழி ஆசாரஞ்செய்யா திருத்த 
லின் , தலைவன் அவள் பின்னின் றதை உணராமல் தோழியை வினாவினாள் . 
உஉ உள்ளி யுழையே பொருங்கு படைவிடக் 

கள்ளர் படர்தந் தது போலத் தாமெம்மை 
( உ )யெள்ளுமார் வந்தாரே யீங்கு . 

எ - து : அங்ஙனம் வினாவின தலைவி தோழி குறிப்பானும் புதல்வன் அத்தா 
அத்தாவென்றதனானும் தலைவன் வந்தவாறு ( ங ) கண்டு பகைவரைநினைத்து 
அவரிடத்தே படைக்கலங்களை + சே . விடுதற்குக் கள்வர் வருதலைச் செய்தல் 
போல இவ்விடத்தே தாம் எம்மை இகழ்கற்கே வந்தார் ; நம்மேல் அன்பாக 
வந்தாரல்லரெனத் தலைவன் கேட்பத் தோழியைநோக்கிக் கூறினாள் . எ - 

தலைவி துனி போக்குதற்கு , தலைவன் இங்கனம் வந்தான் . 
ஏதப்பா டெண்ணிப் புரிசை வியலுள்ளோர் 
கள்வரைக் காணாது கண்டேமென் பார்போலச் 
சேய்நின்று செய்யாத சொல்லிச் சினவ உ ) னின் 
னாணை கடக்கிற்பாயார் 

து : அதுகேட்ட தலைவன் மதிலை யுடைய ஊரிற் காவலாளர் கள் 
வரைக் கண்ணாற் காணாதிருக்கவும் அவரால் வருங் குற்றத்தைக் கருதி இங்கே 
கள்வரைக் கண்டேமென்று கூறுவாரைப் போலே முன் நில்லாது ஒருசிறைப் 


எ 


எழுந்து வணங்குதல் முதலிய ஒழுக்க முறை 
மாரீற்று வினைமுற்றுச்சொல் பல்லோர்படக்கையாய்ப் பெயர்கொள் 
ளாது வினைகொண்டு முடிதற்கு , " எள்ளுமார் வந்தார் என்ப 
மேற்கோள் ; தொல் . வினை . சூ . க . சேனா . நச்சினார்க்கினியரும் 
இ - வி . உரையாசிரியரும் இதற்கு இவ்வடியை மேற்கோள் காட்டி , 
மார் உகரத்தை அடுத்து நின்றது என்பர் . தொல் . வினை . சூ.க. 
இ -வி . சூ . உஙஉ . " சாய்மார் ( கலி . அ O : கசு . ) என்பதற்கு நச்சினார்க் 
கினியர் எழுதியிருக்கும் இலக்கணக்குறிப்பும் இங்கே அறிதற்பாலது . 
காணல் - விளங்க அறிதல் . 
தலைவன் தன் றவறு பெரிதாகிய இடத்துத் தலைவிழன் பணிந்து 
கூறுங் கூற்றிற்கு, " நின் , னாணை கடக்கிற்பார் யார் " என்பது மேற் 

கோள் ; தோல் . கற்பி . சூ . கக . நச் . 
( பிரதிபேதம் ) * கள்வர் படைதந்தது . 


சஅசி 


கலித்தொகை அக . 


போய் நின்று யான் செய்யாத குறைகளைக்கூறிச் சினவாதேகொள் ; நின் 
ஆணைவழி ஒழுகுதலன்றி ஈண்டு நின் ஆணையைத் தப்புவார் யாரென்றான் . 


- 


- 


சேய்நின்று செய்யாத சொல்லிச் சினவல் என்றது ( க ) புலவிபொருளாக 
அச்சம்பிறந்தது . அது " நின்னி பிரிவி னஞ்சிய பையுளும் " என்னும் ( 2 ) 
விதியான் உணர்க . 
உக அதிர்வில் படிறெருக்கி வந்தென் மகன்மேன் 

முதிர்பூண் முலைபொருத ( ங ) வேதிலாண் முச்சி 
யுதிர்துக ளுக்கநின் னாடை யொலிப்ப 
வெதிர் வளி நின்றாய் நீ செல் 

து : அதுகேட்ட தலைவி டுக்கமில்லாத வஞ்சனையாலே வருத்தி 
என் மகன் மேல் வேட்கை நிகழனையாயாய் வந்து , பூணினையுடைய முதிர்ந்த 
முலைகளால் நின் மார்பொடு பொருத படத்தை முடியினின்றும் உதிர்ந்த துகள் 
சிந்திக்கிடந்த நின்னாடையது துகளை விளக்கக் காற்றின் எதிரே நின்றாய் ; 
இங்ஙனம் நில்லாதே போவென்றாள் . எ 

படிறெருக்கி - வஞ்சனையைப் போக்கியென்றுமாம் . ஆடையெதிர்ப்பவும் 
பாடம் . 
கூட இனியெல்லாயாம் , (ச ) நீதிலே மென்று தெளிப்பவுங் கை நீவி 

யாதொன்று பெங்கண் மறுத்தர வில்லாயின் 


புலவிபொருளாக அசசம் பரந்ததற்கு , சேய் நின்று 

யார் என 
பதை மேற்கோள் காட்டினர் , பேராசிரியரும் ; தொல் . மெய்ப் . 
உ . தொல் . கற்ப . சூ . ந . இச்சூத்திரப் பகுதியின் உரையில் , " எதப்பா 

டெண்ணி .. கடக்கிற்பார்யார் ” என்பதனை மேற்கோள் காட்டி , 
சேய் நின்று என்றதனால் துனித்து 
நின்றவாறும் சினவலென்றதனாற் 
பிரிவு நீட்டித்தவாறும் நின்னணை கடக்கிற்பார்யா சென் 

( றதனால் ) 
அஞ்சியவாறு கூறியவாறுங் காண்க . என்றனர் , இவ்வுரைகாரர் . 
ங . ஒரூஉக் , கொடிய னல்லார் குரனாற்றத் துற்ற , முடியுதிர் பூந்தாது 

மொய்ம்பின வாகத் , தொடிய வெமக்கு யாரை " கலி . அஅ: க - ங . 
கற்பிடத்துத் தலைவி ஊடியவழித் தலைவன்தேற்றத் தேறுமெல்லை 
இகந்த பொழுது தலைவன் ஊடுதற்கு , தீதிலே மென்று 
மறுத்தர வில்லாயின் " என்பது மேற்கோள் ; தொல் . கற்பி . சூ . 


கது . நச் . 


( பிரதிபேதம் ) * வளியேரின் குய் , மனையாய்வந்து . 


ச அரு 


- 


+ எ 


பாலன் . 


மூன்றாவது மருதம் கசு . 
மேதக்க ( க )வெந்தை பெயானை யாங்கொள்வேந் 
தாவா ( 2 விருப்பொடு கன்றியாத் துழிச்செல்லு 
* மாபோற் படர் தக நாம் 

எ - து : அது கேட்ட தலைவன் , எடி ! யாம் தீங்குடையேமல்லேமென்று 
சூளுறவும் , அசசூளுறவைக் கைகடந்து எம்மிடத்துச் சிறிதும் துனித்தநிலைமை 
மீட்சியில்லையாயின் , தன்கன்றைக்கட்டின இடத்தே கெடாதவிருப்பத்தோடே 
செல்லும் பசுப்போலத் தாம் இனி நம்பாற் படர் தல் தகும்படி , மேம்பாடுதக்க 
எந்தை பெயரனை யாம் எடுத்துக்கொள்ளுவேம் 

( ந )நாமென்றது இடவழுவமைதி . தாமென்றும் பாடம் . " முறைப்பெயர் 
மருங்கிற் கெழுதகைப் பொதுசசொ, னிலைக்குரிம பி னிருவீற்று முரித்தே 
( ச) என்பதனால் எல்லா வென்றாள் . புதலவனை வாங்கவே துனி தீர்ந்தா 

அகன்பெருஞ் சிறப்பற் றந்தை பெயரன் " ஐங்குறு . சங . என் 
பதும் , கலி . எரு : உச-இன் குறிப்பலுள்ள பாகவதச் செய்யுளும் ஈண்டு 

அறிதற்பால 
உ . ( அ ) கன்றமர் ஈராவை டான , வருமே . " ( ஆ ) கற்றாவின் 

மனம்போலக் கசிந்துருக வேண்டுவனே ( ஓ ) " கன்றுகாண் கறவை 
யிற் சென்றவட் பொருந்தி " ( ஈ ) " தனிக்கன் துள்ளிய புனிற்றாப் 
போல , விரைவிற் செல்லும் விருப்பின் னாகி " (உ ) " கன்று பிரி 
கற்றாப்போற் கற்று வித்தி " ( ஊ .கன்றுகாண கரவை யன்னான் " 
( எ ) " கன்று பிரிந்துழிக் , கரவையொப்பக் கரைந்து கலங்கினாள் ” 
( ஏ ) தாயருக் கன்று சார்ந்த நன்ரெலுந் தகைய னானான் " ( ஐ ) 
கனைத்ததன் கன்றை போக்கிக் கடைந்து செல் புனிற்றாப் போல ..... 

எதி.ே போ தான் என்பவைகளும் ( ஒ ) கறவைதம் பதி 
வயிற் , கன்றமர் விருப்பொடு மன்று நிறை புகுதர " ( கலி . கக்க : 
க - க O.) ( ) " கொடுந்தொழுவி லுட்பட்ட கன்றிற்கு சூழுங் , 
கடுஞ்சூலா " கலி . கக : க ங - சு . ( ஔ ) " கன்று சேர்ந் தார்கட் கதவிற் 
றாய் சென்ருங்கு , வன்கண்ண ளாய் " ( கலி . ககசு ) என்பவைகளும் 

அவற்றின் குறிப்புக்களும் இங் ,ே அபத்ரபாலன . 
கூ . தலைவன் , நாமென் 

லைவியை ஆகலின் இடவழுவமைதியென்றார் . 
நங்கையின் செனநெருனடந்தவரோ நாமென்ன " 

( கம்ப . ரூர்ப்ப . 
ககஅ ) என்பது இங்ரே அறதற்பாலது. 
ச . தொல் . பொருளி . சூ . 2 சு . இக்னுபை யில் இவ்வுரைகார், அதிர் 
வில் ....... நீ செல் ; இனியெல்லா என்ற பகுதிகளை மேற்கோள் 

வா 
யமைந்ததென்பர் . 
(பிரதிபேதம் ) * போல் படா , காய் இனி , தான் இனி. - என்று புகல்களை வாங்கவே, 

| அமைதி முறைப்பெயர் . என்னை சென்றுகை, 


அசு 


கலித்தொகை அஉ . 


ளாயிற்று . மறுத்தர வில்லாயி னெனவே இறந்துபடுவனென்று * துனி 
தீர்ந்தாள் . " கரணத்தி னமைந்து என்னும் ( க ) சூத்திரத்தில் , “ சென்றுகை 
யிகந்து பெயர்த் துள்ளிய - வழியும் " என்பதனான் உணர்க . 

இதனால் , தலைவிக்கு எள்ளலும் தலைவற்கு அசைவும் பிறந்தது . 

இது “ வெளிப்பட ( 2 ) என்றதனால் , இயற்சீர்நிலையொன்றிப் பாவேறு 
பட்ட தரவும் போக்கும் ஐஞ்சீ - டுக்கிவந்த பாட்டும் வந்த கலிவெண்பா. ( கசு ) 
( 42. ) ஞாலம் வறந்திரப் பெய்யக் குணக்கேப்பு 

காலத்திற் றோன்றிய கொண்மூப்போ லெம்முலை 
பாலொடு வீங்கத் தவநெடி தாயினை 
புத்தேளிர் கோட்டம் வலஞ்செய் நிவனொடு 
புக்க வழியெல்லாங் கூ . ; 
கூறுவேன் , மேயாயே போல வினவி வழிமுறைக் 
காயாமை வேண்டுவல் யான் ; 

காயேர் ; 
கூ மடக்குறு மாக்களே டோரை யாரு 
மடக்கமில் போழ்தின்கட் டத்தைகா மற்ற 
தொடக்கத்துத் தாயுழைப் புக்காற் கவளு 
மருப்புப்பூண் கையுறை யாக வணி 
பெருமா னகைமுகங் காட்டென்பாள் கண்ணீர் 

சொரிமுத்தங்கா சோப் போன்றன மற்றும் 
கடு வழிமுறைத் தாயுழைப் புக்காற் கவளு 

மயங்குநோய் தாங்கி பகனெதிர் வந்து 
முயங்கினண் முத்தின ணோக்கி நினைந்தே 


து 


க . தொல் . கற்பியல் . சு . ரு . சசூத்திப் பகுதிக்கு , தலைவன் ஆற்றா 

னாய்த் துனியைத் தீர்த்தற்கு அவ அணுகச்சென்று . அவன் மெய்க் 
கட்கிடந்த தவறுகண்டு தலைவி ஆறாளாய் நீக்கிநிறுத்தலானே அவன் 
ஒருவாற்றான் அவளாரறாமையை சிறிது மீட்கையினாலே அவள் 
கூடக்கருதிய விடத்தும் தலைவன் கூற்று நிகழும் என்று பொருள் 
கூறி , அதிர்வில் .. 

நாம் ) என்ற பகுதிகளை மேற்கோள் 
காட்டினர் ; இவ்வுரைகாடர் . 
உ . தொல் . செய் . 
(பிரதிபேதம் ) * துனிதீர்ந்தாள் நாமென்றது . மகையாறுனாக . 


மூன்றாவது மருதம் கஎ . 


சஅஎ 


நினக்கியாம் யாரே மாகுது மென்று 

வனப்புறக் கொள்வன நாடி யணிந்தன 
உ O ளாங்கே , யரிமத ருண்கண் பசப்பநோய் செய்யும் 

பெருமான் பரத்தைமை பொவ்வாதி பென்றா 
ளவட்கினி தாகி விடுத்தனன் போதித் 
தலைக்கொண்டு நம்மொடு காயுமற் றீதோர் 

புலத்தகைப் புத்தேளில் புக்கா னலைக்கொரு 
உரு கோறா நினக்கவள் யாராகு 

மெல்லா 
வருந்தியா நோய்காநத்தைபை பென்றும் 
பருந்தெறிந் தற்றகக் கொள்ளுங்கொண் டாங்கே 
தொடியு முகிரும் படையாக நுந்தை 

கடியுடை மார்பிற் சிறுகண்ணு முட்காள் 
ங 0 வடுவுங் குறித்தாங்கே செய்யும் விடுவினி 

யன்ன பிறவும் பெருமா னவன் வயித் 
றுன்னுத லோம்பிக திறவதின் முன் . O F 
யையமில் லாதவரில்லொழிய வெர்போலக் 

கையா றுடையவ ரில்லல்லாற் செல்ல 
கூரு லமைந்த தினிநின் றொழில் 

இது புத்தேளிர் கோட்டம் வலஞ்செய்வித்துக்கொண்டு வருதற்குச் 
சேடியருடன் மகப் போக்கிய தலைமகள் அவன் நீட்டித்து வந்தவழித் 
தாயர் கண்ணிய நல்லணிய புதல்வனை , மாயப் பரத்தை யுள்ளிய வழி " 
( க ) யால் , தலைமகன் சிறைப்புறத்தானாகச் சொல்லியது . 

இதன் பொருள் . 
( 2 ) ஞாலம் வறந்திரப் பெய்யக் ( கூ ) தணக்கேர்பு 
காலத்திற் றோன்றிய கொண்மூப்போ( ) லெம்முலை 
க . தொல் . கற் , சூ . சு 

நாடுவறங் கூரினுமிவ் வோடுவறங் கூராது " மணி . கச : கூ . 
( அ )" குணகடல் கொண்டு...... வான்ஞெமிர்ந்து , சிதரற் பெரும்பெயல் 
சிறத்தலின் " மது . உஙஅ - உசச . ( ஆ ) " குணகடன் முகந்த கொள்ளை 
வானம் 

பெருமலை மீமிசை முற்றின வாயின " அகம் 
உ எ அ : க 
“ சென்றா, யுளை விலை , யூட்டலென் றீம்பால் பெருகு மளவெல்லா 
நீட்டித்த காரணமென் " கலி . அங : 


அஅ 

பலித்தொகை அஉ . 
( க )பாலொடு வீங்கத் தவநெடி , தாயினை 
( உ )புத்தேளிர் கோட்டம் வலஞ்செய் திவனொடு 
புக்க வழியெல்லாங் கூறு 
எ - து : உலகம் வற்கடம் நீங்கும்படி பெய்தற்குக் கிழக்கே எழுந்து 
திர்க் காலத்தே தோன்றிய மேகம் போல எம்முடைய முலை பாலாலே 
விம்மும்படி நீபோன காலம் மிகவும் நீட்டித்ததெனக் கூறும் நிலையிலே யாயினை ; 
ஆதலால் , தேவர்கோயில் வலம் வந்துபின்னர் இவனோடே நீ சென்ற 
களையெல்லாம் எமக்குச்சொல்லென்றாள் . எ - 
* கூறுவேன் , மேயாயே போல வினவி வழிமுறைக் 

காயாமை வேண்டுவல் யான் 

எ - து : அது கேட்ட கோழி , யான் கூறுவேன் ; கூறுகின்றதனை மேவி 
ேையபோலக் கேட்டு அதன்பின்னாகக் கோபியா திருத்தலை யான் ரின் 
னிடத்தே பெற வேண்டுவே னென்றாள் . எ 


- 


ற . 


காயேம் 


து : அதுகேட்ட தலைவி , யான் சின்னைக் கோபியேன் ரீ கூறுகின்ற 
வற்றையெல்லாங் கூறென்றாள் . எ - று . 
சு மடக்( ங ) கு.று மாக்களோ (சடோரை பயரு 

ரு )மடக்கமில் போர் தின்கட் டந்தைகா முற்ற 

பாலோ டலர்ந்த முலை மறந்து " கலி . அக : எ . 
உ . ( அ ) க ந்தியா னராகவுங் , கைரில்லா வீங்கி , ஈரந்தவென் மென் 

முலைப் பால்பழு தாக . நல்வாயிற் போந்த பொழுதினா னெல்லா , 
கடவுட் கடிநகர்தோறு மிவனை , வலங் கொளீ இ வாவெனச் சென்றாய் 
விலங்கினை . யீர மிலாத விவன்றந்தை பெண்டிருள் , யாரிர் றவிர்ந்தனை 
கூறு ” கலி . அச : ங - சு . ( ஆ ) “ குன்றே யனய கடவுட் குலம்வலங் 
கொண்டு வந்த, தெரு, கெ ) ன்ரே விடுதத்திருவினை யேயினி யெங் 
கையர் பாற் , சென்றே வருக மறக்கவின் ரேசெம்ம லூன்செல்வக் , 

கன்றே யுனக்குங் கசந்தன வோவிக் கனதனமே அம்பிகா . ருரு . 
கூ . ( அ ) ஒண்குறமாக்கள் " மது . சசுக .( ஆ ). சிறுகுறுமாக்கள் " நற் . உட O : 

ஊர்க்குறு மாக்கள் வெண்கோடு கழாலின் "( ஈ ) " ஊர்க்குறு 

( உ ) " பல்குறு மாக்கள் " புறம் . கச : க , கச : உ , 
கருக : எ . ( ஊ ) அடர்க்குற மாக்களொடு ” ( எ ) "ஊர்க்குறு 

மாக்களும் " 
மணி. கங : 50 ; கரு : நிக . 
" கற்றறிந்தார் கண்ட தடக்கம் " 
" பல்வேறு புதல்வர்க் கண்டு நனி யுவப்பினும் ” என்னுஞ் சூத்திரப் 
பகுதியுரையில் , " ஞாலம் வறந்திர வென்னும் மருதக் கலியுள் , 


மாக்க ளாட 


அக 


மூன்றாவது மருதம் கஎ . 
தொடக்கத்துத் தாயுழைப் புக்காற் கவளு 
மருப்புப்பூண் கையுறை யாக வணிந் 
பெருமா னகைமுகக் காட்டென்பாள் ( க ) கண்ணீர் 

சொரி (உ ) முத்தங் காழ்சோர்வ போன்றன மற்றும் 
கடு வழிமுறைத் தாயுழைப் புக்காற் கவளு 

மயங்குநோய் தாங்கி மகனெதிர் வந்து 


* 


அடக்கயில் ........... போன்றன என்பது முதிர்ந்தாள் உண்ணயர் 
கூறியது . மற்றும் , வழிமுறை அணிந்தனன் இதனுள் நோய் 
தாங்கின ளென இளமைப்பருவத்து மகிழ்ச்சியும் முதிர்ந்த பருவத்து 
மறவியுந் தோன்றக் கூ 

தான்றக் கூறாமை யினானும் வழிமுறைத்தாய் என்றமை 
யானும் இஃது இடை நிலைப்பருவத்தாள் கூற்று . அவட்சினிதா 

புக்கான் என்றவழி , புத்தேளென்றதுவும் தலைநின்றொழுகு 
மிளையோளைக் கூறியது என்று ( தொல் . கற்பி . ரு . கா . ) நச்சினார்க் 
கினியரும் , “ முதலொடு புணர்ச்த " என்பதனுரையில், ஞாலம்வதச்திர 
வென்னு மருதக்கலியுள் , அடக்கமில் ..புக்கான் எனவும் 
வழிமுறைத் தாயுழைப் புக்கான் எனவும் புத்தவளில் புக்கான் 
எனவும் வருவனவற்றுள் , தொடக்கத்துத்தாய் , வழிமுறைத்தாய் , 
புத்தவள் இவ்வாறு வகுத்துக் கூறக் கேட்கின்ற காமக்கிழத்தி 
யென மனைவியர் நால்வருளரன்றோ ! அவரெல்லாரையும் உருது 
மனைக்கிழத்தியர் இருவரென்றதனாற் பயனின்றேயெனின் , ஆடி 
ரெல்லாரும் இந்கிழத்தி காமக்கிழத்தியென்ற இரண் பெருப்பினன் 
அடங்கும் என்க " என்றும் . ( தொல் . களவி . ரு . கக .) " புல்லுதன் 
மயக்கும் " என்பதனுரையில் , பிறவும் என்றதனால் , தலைமகட்குரித் 
தாகச் சொல்லப்பட்டவற்றுள் ஒப்பன கொள்ளப்படும் என்று கூறி , 
" ஞாலம் வறச்தீரவென்னு மருதக்கலியுள் , அடக்கமில் ..... 
புக்கான் எனவும் வழிமுறைத் தாயுழைப்புக்கான் எனவுங் தம்கலக் 
கொண்டு ............ 

....புக்கான் எனவும் கூறுதலிற் புதல்வனை 
நான் மூன்றாங் காமக்கிழத்தி யாயினவாறும் இவன் மாட்டுத் தாயர் 
கண்ணிய நல்லணிப் புதல்வனை , மாயப்பரத்தை யுள்ளிக் கூற்று 
நிகழ்த்த வாறும் கண்டுகொள்க ” என்றும் ( தொல் . கற்பி . ரூ . O.) 

இளம்பூரணரும் எழுதியிருப்பவை இங்கே ஆராய்தற்பாலன . 
க . " கலங்காவுள்ளங் கலங்கக் கடைசிவந்து , விலக்கி நிமிர் பெருக்கள் 

புலம்புமுத் துறைப்ப " சிலப் . ச : எ O - எக . 
உ . " முத்து நேர்பு புணர்காழ் பரி . கக : 

82 


கலித்தொகை அட . 


உ 


முயல்கினண் * முத்தின ணோக்கி நினைந்தே 
நினக்கியாம் யாரே மாகுது மென்று 

வனப்புறக் கொள்வன நாடி யணிந்தன 
20 ளாங்தே யரிமத ருண் (க )கண் பசப்பநோய் செய்யும் 

பெருமான் பரத்தைமை யொவ்வாதி யென்றா 
( உஉ ) ளவட்கினி தாகி விடுத்தனன் போகித் 
தலைக்கொண்டு நம்மொடு காயுமற் நீதோர் 

பலத்தகைப் புத்தேளில் புக்கா ( ங ) எலைக்கொரு 
உரு கோறாநினக்கவள் யாராகு மெல்லா 

வருந்தியா நோய்கூர நுந்தையை யென்றும் 
ச )பருந்தெறிந் தற்றாகக் கொள்ளுங்கொண் டாங்கே 
ரு ) தொடியு முகிரும் படையாக நுந்தை 

+ கடியுடை மார்பிற் சிறுகண்ணு முட்காள் 
RO வடுவுங் குறித்காங்கே செய்யும் விடுவினி 

யன்ன பிறவும் பெருமா னவள்வயிற் 
றுன்னுத லோம்பித் திறவதின் முன்னி நீ 
யையமில் லாதவ ரில்லொழிய வெர்போலக் 

கையா றுடையவ ரில்லல்லாற் செல்ல 
க . ந ( சு ) லமைந்த தினிதின் செழில் , 


இந்நூற் பக்கம் உஎ சு : ச , ரு . ஆம் குறிப்புக்கள் பார்க்க , 
தலைவனிலும் தான் புதல்வற்குச் சிறந்தாளாகி அவன் காதலித்த 
பரத்தையர் மாட்டுச் செல்லாமல் புதல்வனைத் தன்பாற் சிறைசெய்த 
தக்கு " அவட்கினிதா ... 

நின்றொழில் என்பது மேற்கோள் ; 
தொல் . கற்பியல் . சூ . சு . நச் . 
மகனொடு , தானே புகுதர் தோனே யானது , படுத்தனெ னாருத 
னாணி யிடித்திவர் , கலக்கினன் போலுமிக் கொடியோ னெனச்சென் , 

றலைக்குங் கோலொடு குறுகத் தலைக்கொண்டு " அகம் . சுசு : கஎ - உக . 
ச . பாராங்கெனப் புகப்பாய்ந்தவ னெவில்லினைப் பறித்தான் ” 

கம்ப . அதிகாயன் . கசு அ . 
கு . இந்நூற்பக்கம் சங O : உ - ஆம் குறிப்பும் சஙரு : க - ஆம் குறிப்பும் பார்க்க 
சு . “ அமைதல் ” என்பது தவிர்தெலென்னும் பொருளில் வருதற்கு இவ் 

வடி மேற்கோள் . சீவக . க உ . 
(பிரதிபேதம் ) * முகத்தினினோக்கி . சேக்கியாரேம் , பரத்தமை , | புத்தவரிற் புக்காள் . 

+ கடியுண்ட : அறிவதன் முன்னினி . 


எ 


மூன்றாவது மருதம் கல . 
சக்கி 
து : அதுகேட்ட சேடி , மடப்பத்தையுடைய சிறிய (க ) அறிவில்லாத 
மகளிரோடே ( 2 ) ஓரைப்பாவையைக் கொண்டு விளையாடும் , வேண்டியவாறு 
ஒழுகும் பொழுதிலே இவன் தந்தை விரும்பின . பரத்தைமை 

தொடங்கு 
கின்ற காலத்துளளாகிய தாயிடத்தேசென்றவனுக்கு அவளும்( க.)இடப இலைச் 
சினையைக் ( ச ) கைக்காணியாக இட்டு , பெரியோனே ! நினதுசிரிப்பினையுடைய 
முகத்தை யான் முத்தங்கோடற்குக் காட்டென்று கூறுகின்றவளுடைய 
சொரிகின்ற கண்ணீர்கள் முத்துவடங்கள் முந்தங் கழன்று விழுவன போலே 
இருந்தன ; பின்னை அவட்குப் பின்னர்வந்த தாயிடத்தே சென்றவனுக்கு 
அவளும் மனம் மயங்குதற்குக் காரணமான காமகோயைப் பொறுத்துத் தன் 
மகனெதிர்வந்து தழுவிக்கொண்டு பின்னர் முத்தங்கொண்டு இவனைப்பார்த்து , 
தலைவன் தன்னைக் கைவிட்ட தன்மையை நினைந்து நினக்கு யாங்கள் 
தாயாகின்ற முறைமை எம்மிடத்தின் நீங்கினமையின் இனி எம்முறையே 
மாவேமென்று கூறி இவனுக்கு அழகு மிகும்படி இவன் வடிவு தாங்கும்படி 
யான ( ரு ) பிள்ளைப்பணிகளை ஆராய்ந்து அனந்தபொழுதே, மகளிருடைய செவ் 

( அ ) " மாவு மாக்களு மையறி வினவே . ) மக்க டாமே யாற்றி வுயிரே " 
தொல் . மாபு . சூ . ஙஉ , ங ங . ( ஆ ) அவமதிப்பு மான்ற மதிப்பு 
மிரண்டு , மிகைமக்களான் மதிக்கற்பால- நயமுணராக் , கையறியா மாக்க 
ளிழிப்பு மெடுத்தேத்தும் , வையார் வடித்த நூ லார் ” நாலடி . கசுகூ. என் 
பவையும் ( @ ) "தவஞ்செய் மாக்க டம்முடம் பிடா அ , ததன் பயமெய்திய 
வளவை மான ” பொருத . கக - கஉ என்புழி , மக்களென்னாது மாக்க 
சென்ர்; வீடுபேற குறியாது செல்வத்தைக் குறித்த வின் என்றும் 
( ஈ ) மூவறு பாடைமாக்களால் " சீவக ககூ , என்புழி , மிலேச்ச 
லின் , ஐயறிவிற்குரிய மாக்களென்னும் பெயராற கூறினர் என்றும் , 
( உ ) " கோபின் மாக்கள் மடைதிறந்திட்ட தொத்தார் " சீவக . கஉ எ அ . 
என்புழி , மக்கட்குரிய மனனின்றி அறிவு கெட்டமையின் , ஐயறிவுடை 
யாரென்று மாக்களென்றார் என்றும் இவ்வுரையாளர் எழுதியிருக்கும் 
விசேடவுரைகளும் ( ஊ ) கையறியா மாக்கட்கன்றி ஏலியற்றும் அறி 
வினையுடைய மக்கட்கு என்னும் நன் . வி . சூ . கஉஎ . விசேடவுரையும் 

இங்கே அறிதற்பாலன . 
உ . ஓரை - மகளிர் விளையாட்டு . 
கூ . " பூண்டவை , எறியா வாளு மெற்றா மழுவுஞ், செறியக் கட்டி 

யீரிடைத் தாழ்ந்த , பெய்புல மூதாய்ப் புகர்நிறத் துகிரின் , மையுற 

விளங்கிய வானேற் ரவிர்பூண . " கலி . அடு : அ - கக . 
ச . தெய்வத்துக்கு நேர்ந்த பொருளென்ற பொருளிற் காணிக்கை யென 

இக்காலத்து வழங்குமொழி , சைக்காணயின் நிலை மாறுதல் போலும் 
" என்பெறு மென்று பிள்ளைப் பணிகளுங் கவர்ந்தார் " திருவிளை . 


மாமனாச.உது . 


(பிரதிபேதம் பாத்தயை நடங்கு 


கட 


கலித்தொகை அட . 


வரியினையும் செருக்கினையுமுடைய மையுண்கண்கள் பசக்கும்படி அவர்க்கு 
நோவைக் கொடுக்கும் நின் தந்தையுடைய பரத்தைமைக்குணமொன்றையும் 
ஒவ்வாதே கொள்ளென்றாள் : அங்கனங் கூறினவளுக்கு இனிதாயிருக்கும்படி 
சில மறுமொழிகளைக் கூறிப் போய்ப் பின்னை நம்மோடு ஒப்பாளாகத் 
தலைமைப்பாடு கொண்டு நம்மைக் காய்ந்திருக்கும் இந்தப் புலக்கும் தகைமை 
யினையுடைய புதியவன் இல்லிலேசென்றானென்றாள் ; அதுகேட்ட தலைவி , 
டா யான் வருந்தி நோய்மிக உன் தந்தையை எந்நாளும் தான் குறித்த 
தொன்றை நினைவறப் பருந்தெடுத்துக் கொண்ட தன்மைத்தாக நினைவறக் 
கைக்கொண்டுபோம் ; கைக்கொண்ட அப்பொழுதே தொடியும் உகிரும் 
அவைபோல்வனபிறவும் தனக்குப் படைக்கலமாகக் கொண்டு உகிராலே நுந் 
தையுடைய புதுமையை யுடைய மார்பின் கண்ணும் அளையவற்றாலே ஒழிந்த 
சிறிய இடங்களிலும் தான் குறித்தபடியிலே வடுக்களையும் அஞ்சாளாய் நிகழ்த் 
தும் ; ஆதலால் நினக்கு அவள் என்ன உறவுடையாள் ? இவளை அடித்தற்கு 
ஒரு கோல் தருவாயாக வென்றாள் ; அதற்கு அஞ்சி அவன் அழுதமைகண் 
இனி அழுகையை விடுவாயாகவென்று கூறி , நின் தந்தையுடைய காதற்பாத் 
உதவிடத்து நீ சேர்தலைப் பாதுகாத்து நீ செல்லுதற்குத் ||திறவதாகிய இல்லி 
லும் மனத்தாற் கருதி அவன் நீங்குவனோ நீங்கானோவென்று ஐயப்படாமல் 
ஒருதலையாக நீங்கானென்று துணிந்த பரத்தையர் இல்லிலும் நின் செல 
வொழிந்தது கிடக்க , எம்மைப்போலே கையாற்றையுடையவர் இல்லிற் 
சேறலன்றி வேறோர் இல்லில் நீ செல்லாதேகொள் ; இனி நின்னுடைய புறத் 
துப் போர் தொழில் தான் முடிந்ததெனக் கூறினாள் . எ - 
( க ) - தொடக்கத்துத்தாயென் றமையான் அவள் முதிர்ந்தமையும் 

வழிமுறைத் 
தாயென்றமையான் அவள் இடைநிலைப்பருவத்தாளானமையும் புத்தேளென் 
றமையான் அவள் இளமைப்பருவத்தாளானமையுங் கூறினாள் . நகைமுகம் 
காட்டென்பாள் கண்ணீர் வீழ்ந்தது இப்புதல்வலைள்ள பயூனை கர் 
இனிமையுருது பயனில்லாப் புறத்தொழுக்கம் நிகழ்த்துகின் றமைகருதி . 

இது பரத்தையரில்லிற் புதல்வன் செல்லாமற் சிறைத்தது . 
இதனால் , தலைவிக்கு இளிவும் தலைவற்கு அசைவும் பிறந்தது . 

இல்து ஐஞ்சீரக்ேகித் தனிச்சொற்பெற்று வந்த சலிவெண்பா. 
( அகூ . )பெருந்திரு நிலைஇய விங்குசோற் றகன் மனைப் 

பொருந்துகோன் கதவொற்றிப் புலம்பியா முலமர 
விளையவர் தழூஉவாடு மெக்கர்வாய் வியன்றெருவின் 
விளையாட்டிக் கொண்டு வரற்கெனச் சென்றா 


( 
கா 
) 


க . இந்நூற்பக்கம் சஅசு : 6- ஆம் குறிப்புப்பார்க்க . 
(பரதிபேதம் ) * பாத்தமை யொன்றையும் - மார்பின்கண்னே யாய , கொண்வோ 

வேண்டும். | சதவாரிய + நடக்கத்துத் 


மூன்றாவது மருதம் கஅ . 
யுளைவிலை , யூட்டலென் றீம்பால் பெருகு மளவெல்லா 
நீட்டித்த காரண மென் ; 

கேட்டீ ; 
அ பெருமடற் பெண்ணைப் பிணர்த்தோட்டுப் பைங்குரும்பைக் 
குடவாய்க் கொடிப்பின்னல் வாங்கித் தளரும் 
பெருமணித் திண்டேர்க் குறுமக்க னாப்ப 
ணகனகர் மீடருவா னாகப் புரிஞெகிழ்பு 
நீல நிரைப்போ துறுகாற் குலைவன போற் 
சாலகத் தொல்கிய கண்ண ருயர்தீர்த்தி 

யாலமர் செல்வ னணிசான் மகனவிழாக் 
கடு கால்கோளென் றாக்கிக் கதுமென நோக்கித் 
திருந்தடி நூ புரமார்ப்ப வியலி விருப்பினாற் 
கண்ணு நுதலுங் கவுளுங் கவவியார்க் 
கொண்மை பெதிரிய வங்கையுந் தண்ணெனச் 
செய்வன சிறப்பிற் சிறப்புச்செய் திவ்விரா 
20 வெம்மொடு சேர்ந்து சென் றீவாயாற் செம்மா 
னலம்புதி துண்டுள்ளா நாணிலி செய்த 
புலம்பெலாந் தீர்க்குவே மன்னென் றிரங்குபு 
வேற்றானாத் தாய ரெதிர்கொள்ள மாற்றுத் 
கள்வனாற் றங்கிய தல்லாற் கதியாதி 

பொள்ளிழா யான்றீ திலேன் ; 
உ * எள்ளலான் , அம்மென் பணைத்தோ னுமர்வேய்ந்தகண்ணியோ 

டெம்மில் வருதியோ வெல்லா நீ தன்மெய்க்க 
ணந்தீஞ்சொ னல்லா ரணிந்த கலங்காட்டி 
முந்தை யிருந்து மகன் செய்த நோய்த்தலை 
வெந்தபுண் வேலெறிந் தற்றால் வடுவொடு 
தந்தையும் வந்து நிலை . 
இது விளையாட்டிக்கொண்டு வரற்குச் சேடியரோடு மகற்போக்கிய 
தலைவி அவன் நீட்டித்துவந்தவழி , " தாயர் கண்ணிய * நல்லணிப் புதல் 
வனை , மாயப் பாத்தை யுள்ளிய வகை ” (க )சிறைப்புறமாகக் கேட்டு வந்த 
தலைவனைக் கண்டு அவன் தன்னுள்னே புலந்தது . 

க . தொல் . கற்பியல் . 
( பிரதியோல் மல்லிசை. உள்ளியவழி கன்னியாக. 


கலித்தொகை அக . 


இதன் பொருள் . 
பெருந்திரு நிலைஇய வீங்குசோற் றகன்மனைப் 
பொருந்து நோன் கதவொற்றிப் புலம்பியா மூலமா 
விளையவர் தமூஉவாடு மெக்கர்வாய் வியன்றெருவின் 
விளையாட்டிக் கொண்டு வரற்கெனச் ( க ) சென்றா 
யுளை விலை , யூட்டலென் றீம்பால் பெருகு களவெல்லா 
நீட்டித்த காரண மென் 

து : பெரிய செல்வம் நிலைபெற்ற , மிகுகின்ற சோற்றையுடைய 
அகன்ற மனையிடத்து இரட்டையாய் வந்து சேரும் பலகைகள் தம்மிற் பொரு 
ந்தின கதவைத் தீண்டிநின்று பிள்ளையைக் கைவிட்டுத் தனித்து யாம்வருந்தப் 
பிள்ளைகள் தம்மிற்கூடி விளையாடும் * இமெணலை இடத்தேயுடைய அகற் 
சியையுடைய தெருவிலே பிள்ளையை விளையாடுவித்துக் கொண்டு வருகற் 
கென்று போன நீ , இனிய பாலை யான் பிள்ளைக்கு ஊட்டாமல் அப்பால் 
பெருகச்சுரக்கும் அளவெல்லாம் பிள்ளை பாலுண்ணாதிருத்தற்கு நின்மனத் 
தில் வருத்தமிலையாய்த் தாழ்த்த காரணம் யாது ? அதனைக்கூறு . எ - று . 

கேட்டீ , 
அ பெருமடற் பெண்ணைப் பிணர்த் தோட்டுப் பைங்குரும்பைக் 
குடவாய்க் கொடிப்பின் னல் வாங்கித் தளரும் 
பெருமணித் திண்டேர்க்கு 
நமக்த ஹப்ப 
ணகனகர் மீடருவா னாகப் புரிஞெகிழ்பு 
நீல ( நிரைப்போ துறகாற் தலைவா போற் 
சாலகத் தொல்கிய கண்ண ருபசீர்த்தி 
( 2 ) பாலமர் செல்வ னணிசான் மகன் விழாக் 


எம்முலை , பாலொடு வீங்கத் தவநெடி தாயினை , புத்தேளிர் கோட்டம் 

வலஞ்செய் திவனொடு , புக்கவழியெல்லாங் கூறு " கலி . அட : உ - கு. 
உ . ( அ ) " ஆலமர் செல்வ னணிசால் பெருவிறல் , போல வருமென் னுயிர் " 

கலி . அக : க - க . ( ஆ ) “ புதல்வரைப் , பொலர்தேர் மீமிசைப் புகர்முக 
வேழத் , திலங்குதொடி நல்லார் சிலர்நின் றேற்றி , யாலமர் செல்வன் 
மகன் விழாக் கால்கோள் , காண்மி னோவெனக் கண்டுநிற் குரரும் " 
மணி . ங : கசக - கசடு . எனவும் ( ) " ஆல்கெழு கடவுட் புதல்வ " 
முருது . உருக . ( ஈ ) " ஆலமர் செல்வன் புதல்வன் " சிலப் . உக 
வேலனார் " எனவும் ( உ ) " ஆலமர் செல்வற்கு " சிறுபாண் . கஎ . ( - ) 

" அலமர்கடவுள் " புறம் . கக அ : க . எனவும் வருதல் காண்க . 
( பிரதிபேதம் * நன்மேனக . வியோட்டு வித்து . என்றும் , | நிலைப்போன 


- 


* 


மூன்றாவது மருதம் கஅ . 
கடு கால்கோளென் றூக்கிக் கதுமென நோக்கித் 

( க ) திருந்தடி நூ புரமார்ப்ப வியலி விருப்பினாற் 
கண்ணு நுதலுங் கவுளுங் கவவியார்க் 
கொண்மை யெதிரிய வங்கையுந் தண்ணெனச் 
( உ ) செய்வன சிறப்பிற் சிறப்புச்செய் திவ்விரா 
20 வெம்மொடு சேர்ந்து சென் றீவாயாற் செம்மா 
( ங ) னலம்புதி துண்டுள்ளா நாணிலி செய்த 
புலம்பெலாந் தீர்க்குவே மன்னென் றிரங்குபு 
வேற்றானாத் தாயரெதிர்கொள்ள மாற்றாத 
கள்வனாற் றங்கிய தல்லாற் கதியாதி 
கொள்ளிழா யான்றீ திலேன் 

து : அதனைக் கேட்பாய் ; பெரிய மடலையுடைத்தாகிய பனையினுடைய 
குடம் போலத் திரண்ட இடத்தையுடைத்தாகிய சர்ச்சரையையுடைய 
முகிழையுடைய பசிய குரும்பையைக் கொடியாற் கட்டிப் பின்னின பின்னலை 
இழுத்து அதனால் இளைக்குஞ் சிறிய பிள்ளைகளுக்குாடுவே பெரிய மணி 
யழுத்தின திண்ணிய தேரிலேயிருந்து அகன்ற மனையை நோக்கி மீளுதலைச் 
செய்வானாகாநிற்க , லேத்திஓடைப முறுக்குசெகிழ்ந்து நிலைத்த பூக்கள் மிக்க 
காற்றுக்கு அசைவன போலே சாளங்களிலே ஒதுக்கிப் பார்த்த கண்ணினை 
யுடையார் பரந்த மிக்க புகழையுடைய ஆலின் கீழ் இருந்த இறைவனுடைய 
மகனாகிய( ச )பிள்ளையார் திருநாளுக்கு அடிக்கொள்ளுகின்ற நாளென்று கருதி , 
வரவிலே முயன்று கடுகிவந்து பார்த்து , இவனாதலாற் றிருந்தின அடியிற் 
சிலம்பொலிப்ப அணுகி , நின் கண்ணாலும் நுதலாலும் கதுப்பாலும் நின்னைத் 
தழுவிய தாயர்க்கு விளக்கத்தை கொடுத்தலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற 
அழகிய கையினாலும் நின் தந்தைக்குத் ||தண்ணென செய்புஞ் சிறப்புக்கள் 
போலே எமக்குஞ் சிறப்புக்கள் செய்து இவ்விராக்காலத்து எம்மோடே 
கிப்போதலைச் செய்யவேண்டும் ; (சிறப்பாலே ) தலைவா ! எங்கள் நலத்தின் 


எ 


கும் 


க . இதனை ஐஞ்சீரடியாக்கலுமாம் உரையின் பிரதிபேதத்தால் கவுளும் 

என்பதை நீக்கி விருப்பினாவென்பதை அடுத்த அடி ஆக்கலுமாம் . 
தலைவன்ற மரைக் கண்டவழி உவத்தலாகிற அவன்றம் ருவத்தல் ” 
என்னும் மெய்ப்பாட்டிற்கு செய்வன சிறப்பிற் ........ ....... நீர்க்கு 
வேமன் என்பது மேற்கோள் ; தொல் ; மெய்ப்பாடு . சூ . உஉ . 

| உஉ . இளம் . 
மாண மறந்துள்ளா நாணிலிக்கு " கலி . அக : கஉ . 
ச.- பிள்ளையாரென்றது , முருகவேளை ; பிள்ளையார் அயனைச்சபித்தலின் 

சித்தனென்பது பிள்ளையாருக்குத் , திருசாமம் ‘பிள்ளையார் வேலைத் 
( பிறதிபேதம் ) * செல்லன . வாயிலே . . அதலாறு கின்ளை , || கண்ணொர் . 


கலித்தொகை அட . 
புதுமையை நுகர்ந்து பின்னர் எம்மை நினையாத நாணில்லாதவன் தந்த 
தனிமையெல்லாம் மிகவும் போக்குவேமென்று கூறி , இவனிடத்து விருப்பத் 
தாலே அமையாத வேற்றுத்தாயர் எதிர்கொள்ள , அதனை மாற்றாத இக்கள் வ 
னாலே ஆண்டுத் தாழ்க்க நின்றதன்றி , யான் வேறோர் நீதுடையேனல்லேன் ; 
ஒள்ளிழாய் ! என்னைக் கோபியாதேகொள்ளென்றாள் சேடி . எ 
உகா எள்ளலான் , அம்மென் பணைத்தோ ணுமர்வேய்ந்த கண்ணியோ 

டெம்மில் வருதியோ வெல்லா நீ தன் மெய்க்க 
ணந்தீஞ்சொ ( க ) னல்லா ரணிந்த கலங்காட்டி 
முந்தை யிருந்து மகன் செய்த நோய்க்கலை 
( 2 ) வெந்தபுண் வேலெறிந் தற்றால் வடுவொடு 
தந்தையும் வந்து நி as 

து : அதுகேட்டுப் புதல்வனை நோக்கி , ஏடா ! அழகையுடைய மெத் 
தென்ற மூங்கில்போலுந் தோளினையுடைய நும்முடைய தாய்மார் சூடின 
கண்ணியோடே எம்முடைய இல்லிலே நீ வருவையோவாராயோ வென வெறுத் 
துக்கூறி , தலைவன்வந்தமைகண்டு , முன்னேயிருந்து மகன் எமக்குச் செய்த 
நோய்க்குமேலே எம்மைமனத்தால் இகழ்ந்திருத்தலாலே தம் மெய்யிடத்துக் 
கிடந்த அழகிய இனிய சொல்லையுடைய நல்ல மகளிர் அணிந்த கலங்களில் 
வடுவைக்காட்டி எனை வடுக்களோடே தந்தையும் வந்து நிற்றல் , வெந்ததொரு 
புண்ணிலே வேலால் எறிந்த தன்மைத்தாயிருந்ததென அவனோடு புலந்து 
கூறினாள் . எ - 
தனக்கு அடையாளமாகக் 

டையாளமாகக் கொண்டு திரிதலின் வேலனென்றார் 
நகர் - பிள்ளையார் கோயிலென்றுமாம் முருது . ககஉ , கஎசு , உஉட 
உஙஅ ; பிள்ளையாரால் வந்ததென முற்கூறி மது . சுகக . 

வற்றாலும் இவ்வழக்கு அறியலாகும் . 
க. ஒளிபூத்த நுதலாரோ போரணிப் பொலிந்த " கலி . க க : க - உ o 
உ . ( அ ) “ வெந்தபுண் வேலெறிந்தற்றால் ” ( து ) வெர்ததோர் புண்ணின் 

கண் வேல்கொண்டு நுழைப்பான் போல் " கலி . அச : உக . கஉ O : கஎ . 
( C ) " வெந்துயர்க் கண்ணின் வேலிட்டது போல் " தழலுறு 
புண்மேற் கருவி பாய்ந்தென பெருங். ( க ) ங ங : கரு ; ( ச ) கங : கங O. 
( உ ) புண்செய் கோவில் வேலெறிந்தாற் போலும் " பெரிய . 
சிறுத்தொண்ட ரு 0 . ( ஊ ) " தீநுழை புண்ணில் வேல் செறித்த 
தென்ன " கந்த . குமார் . சசு . ( எ ) வெந்த புண்ணிடை வேல்பட்ட 
வெம்மையான் " கம்ப . இராவணன் சோக . க . ( ஏ ) வெவ்வே 
லெறிந்த விழுப்புண்ணின் மீட்டும் வெதுப்பியதோர் , செவ்வேனுழைப் 
பவர் சீலமன்றோ " தஞ்சை . கககூ . ( ஐ ) புண்ணி அடெரி , யயி 

னுழைந் தாலென வலமர் தேங்கினாள் நைடதம் . நகர்நீங்கு. அ . 
( பிரதிபேதம் ) * மாருத , ! அப்புதல்வளை , அணைபோதும் தோனிரையுடைய தாயாமா . 


மூன்றாவது மருதம் கக . 


இதனால் , தலைவிக்கு இளிவும் தலைவற்குக் கைமிகலும் பிறந்தது . 

து தளை விரவி ஐஞ்சீரடியும் வந்த வெள்ளைத்தரவும் தனிச்சொல்லும் 
தளை விரவின வெண்பாவும் ஐஞ்சீரடுக்கிய வெள்ளைச்சுரிதகமும் பெற்ற கலி 
வெண்பா . 

(கஅ ) 
( வுச . ) உறுவளி தூக்கு முயர் சினை மாவி 

னறுவடி யாரிற் றவைபோ லழியக் 
கரந்தியா னாக்கவுங் கைநில்லா வீங்கிச் 
சுரந்தவென் மென்முலைப் பால்பழு தாகநீ 
நி நல்வாயிற் போத்தந்த பொழுதினா னெல்லா 
கடவுட் கடிநகர் தோறு மிவனை 
வலங்கொளீஇ வாவெனச் சென்றாய் விலங்கினை 
யீர மிலாத விவன்றந்தை பெண்டிருள் 
யாரிற் றவிர்ந்தனை கூறு ; 
க 0 நீருள் , அடைமறை யாயிதழ்ப் போதுபோற் கொண்ட 

குடைநிழற் றோன்றுநின் செம்மலைக் காணூஉ 
விவன் மன்ற யானோவ வுள்ளங்கொண் டுள்ளா 
மகனல்லான் பெற்ற மகனென் றகனகர் 

வாயில் வரையிறந்து போத்தந்து தாயர் 
கரு தெருவிற் றவிர்ப்பத் தவிர்ந்தனன் மற்றவர் 

தத்தங் கலங்களுட் கையுறை பென்றிவற் 
கொத்தவை யாராய்ந் தணிந்தார் பிறன் பெண்டி 
ரீத்தவை கொள்வானா மிஃதொத்தன் சக்கை 
செறு தக்கான் மன்ற பெரிது ; 
உ ) சிறுபட்டி , ஏதிலார் கையெம்மை யெள்ளும் நீதொட்ட 

மோதிரம் யாவோயாங் காண்கு ; 
உ . அவற்றுள் , நறாவிதழ் கண்டன்ன செவ்விரற் கேற்பச் 

சுறாவே றெழுதிய மோதிரந் தொட்டாள் 
குறியறிந்தேன் காமன் கொடியெழுதி யென்றுஞ் 
செறியாப் பரத்தை யிவன்றத்தை மார்பிற் 
பொறியொற்றிக் கொண்டாள்வ லென்பது தன்னை 
யறீஇய செய்த வினை ; 
63 


சசுஅ 


கலித்தொகை அச . 


ன தவறுடை யேன் . 


* அன்னையோ இஃதொன்று , 
உக முந்தைய கண்டு மெழுகல்லா தென்முன்னர் 

வெந்தபுண் வேலெறிந் தற்றா விஃதொன்று 
தந்தை யிறைத்தொடி மற்றிவன் றன்கைக்கட் 

டந்தாரியா ரெல்லாஅ விது ; 
கூகூ இஃதொன்று , என்னொத்துக் காண்க பிறரு மிவற்கென்னுந் 

தன்னலம் பாடுவி தந்தாளா நின்னை 

யிதுதொடு கென்றவர் யார் ; 
கூசு அஞ்சாதி , நீயுந் தவறிலை நின்கை யிது தந்த 

பூவெழி லுண்க ணவளுந் தவறிலள் 
வேனிற் புனலன்ன நந்தையை நோவார்யார் 
மேனின்று மெள்ளி யிது விவன் கைத்தந்தா 
டான்யாரோ வென்று வினவிய நோய்ப்பாலேன் 
யானே 

இது கடவுட் கடிநகர் தோறும் வலங்கொளீஇ வாக்குச் சேடியரோடு 
மகற்போக்கிய தலைவி அவன் நீட்டித்து வந்துழி . " தாயர் கண்ணிய 
நல்லணிப் புதல்வனை - மாயப் பரத்தை யுள்ளிய வழி ”( க)யின்கண் ,தந்தை 
தொடி மகன் கைக்கண்டு புலந்தாள் தன்னுள்ளே அழித்து கூறியது . 

இதன் பொருள். 
க . தொல் . கற் . சூ . சு . இச்சூத்திரப் பகுதிக்கு . தாயரைக்கிட்டிய நல்ல 

அணியையுடைய புதல்வனை மாயப்படத்தை குறித்த வழியும் கூற்று 
நிகழும் ; புதல்வனைப ப த்தைமை குறித்தலாவது தலைவன் புறப் 
பெண்டிர் மாட்டுப்போகிய வழி வெகுளுடாறு போலப் புதல்வனையும் 
அவரிடைச் சென்றவழி வெகுளல் ; கண்ணய நல்ல னி யெனவே 
அவர்கொடுத்த நல்லணியென்பது பெறுதும் ; ப த்தைமை உள்ளாத 
வழி இவண் மாட்டுக் குறிப்புரி + ழா தாம் ; மாய மென்பது பாத்தை 
மைக்குப் பண்பாகி இனஞ் சுட்டாது வந்தது என்று கூறி , அதற்கு 
இ செய்யுளை மேற்கோள் காட்டினர் இளம்பூரனர் ; நச்சினார்க்கினிய 
தம் இச்சூத்திரப்பகுதியில் , “அவருள் (தாயருள் ) துனியாலே வருந்திய 
பரத்தையர் தம் வருத்தத்தினை உணர்த்தியும் , தலைகின்றொழுகும் 
பரத்தையர் தம் சிறப்புணர்த்தியும் அணிவ ரென்றற்கு , கண்ணிய 
என்றார் ” என விசேடவுரை எழுதி , சசெய்யுளை இதற்கே மேற் 

கோள் காட்டியுள்ளார் . 
* அன்னையோ முந்தையன என , தொல் . கற் . சூ.க. இள .உரையிலுள்ளது . 
( பிரதிபேதம் - நல்லிசைப் , வகையின் கண் . 


மூன்றாவது மருதம் கக . 
( க )உறுவளி தூக்கு முயர்சினை ( உ )மாவி 
னறுவடி யாரிற் 

றவைபோ லழியக் 
கரந்தி யா ( ங ) னரக்கவுங் கைநில்லா வீங்கிச் 
சுரந்த ( ச ) வென் மென் | முலைப் பால்பழு தாகரீ 
நல்வாயிற் போத்தந்த பொழுதினா னெல்லா 
கடவுட் கடிநகர் கோறு மிவனை 
வலங்கொளீஇ வாவெனச் சென்றாய் விலங்கினை 
யீர மிலாத விவன் றந்தை பெண்டிருள் 
யாரிற் றவிந்தனை கூறு 

எ - து : எ ! E ! | நல் ||வாயிலினின்றும் போதலைச் செய்த காலத்தின் 
கண்ணே தெய்வங்களையுடையதாகிய மிகுதிகளை யடைய கோயில்கடோறும் 
இவனை வலஞ்செய்வித்து வாவென்று யான் கூறச் சென்ற யோன் கூறிய 
கூற்றினைத் தப்பினாய் ; இளி மாவினுடைய உயர்ந்த கொம்புகளினின் றமிக்க 
காற்றால் ஆசைக்கும் பய ( ந) வடுக்கள் காம்பு முறிந்தன போலே பால் மிகக் 
குதிக்கையினாலே அதனை மறைந்து - யான் அங்கையால் அமுக்கித் தேய்க்கவும் 
அந்தக் கையினெல்லையில் சில்லாவாப் விம்மி ஈரந்த என்னுடைய மெல்லிய 
முலையிற் பால் பிள்ளை உண்ணாமற் பாட்டி போம்படி அருளில்லாத இவன் 
தந்தையுடைய பரத்தையர்களுள் யாருடைய இல்லிலே தங்கினாய் ; சொல் 
லென்றாள். எ - று . 


21 என்னு முரி சொல் மிகுதியென்னும் பண்புணர்த்தி வருதற்கு 
இவ்வடி மேற்கோள் . நன் . உா . சூ . கரு , மயிலை ; விருத்தி . 


கு 


ரா . 


2 . 


" ஈறுவடிம ாவின் " ( கலி . சாகச ) என்பதும் அதன் குறிப்பும் பார்க்க . 

" அரக்க நில்லா கண்ண நீர்கள் " நாலாயிர . நாச்சியார் . ங : ச . 
ச . (அ )" எம்முலை , பாலொகிலீங்கத்தவசெடிதானை,புத்தேளிர்கோட்டம் 

வலஞ்செய் திவனொடு . புஃக வழியெல்லாங் கூறு " ( ஆ ) " சென்சு , 
யுளை விலை , யூட்டலென் றீம்பால் பெருகு மளவெல்லா, நீட்டித்த 

காரணமென் " கலி . அஉ : க - கு . அங : ச - சு . 
ரு . " முனித்தலைக் கண்ணி நெற்றிச் சிறார் முலை முமாலிற் பில்கிப் , 

புனிற்றுப்பால் பிலிற்றித் தேமா வடுவிறுத் தாங்குப் பாய , நுனித்துக் 
கண் ணரக்கி நோக்கா தொசிந்துநின் றார்க ளன்றே , கனிப் பொறை 

மலிந்து நின்ற கற்பகப் பூங்கொம் பொத்தார் " சீவக . உருசக . 
(பிரதிபேதம் .) " யான் காக்கவும் . முலைபால் பழுதாக . போழ்தினாள் , வாசவிலே நின்றும் . 

+ யாக்கையால் . 


ఉం 

கலித்தொகை அச . 
க 0 நீருள் , (க) அடைமறை யாயிதழ்ப்( உ )போது போற் கொண்டு 
குடைநிழற் றோன்றுநின் செம்மலைக் காணூஉ 
விவன்மன்ற யானோவ வுள்ளங்கொண் டுள்ளா 
மகனல்லான் பெற்ற மகனென் றகனகர் 

வாயில் வரையிறந்து போத்தந்து தாயர் 
கடு தெருவிற் றவிர்ப்பக் தவிர்ந்தனன் மற்றவர் 

தத்தக் கலங்களுட் கையுறை யென்றிவற் 
கொத்தவை + யாராய்க் கணிந்தார் பிறன் பெண்டி 
ரீத்தவை கொள்வான கூ ) மிஃதொத்தன் (ச )சித்தை 
|| செறு தக்கான் பன்ற பெரிது 

து : நீரிடத்தே ( ந ) இலையின் சீழே மறைந்துயின்ற அழகிய இதழை 
யுடைய தாமரைப்பூப்போலே எடுத்த பாசைக்குடையின் ழலிலே தோன்று 
கின்ற ரின் பிள்ளையைக்கண்டு தாய்மார் யான் நோம்படி மனத்தைக்கைக் 
கொண்டு பின்னர் என்னை நினை பாத நன்கு மதிக்கும் மகனல்லாதவன் பெற்ற 
மகன் அறுதியாக இவனென்று கருதி அகன்ற மனையினுடைய + வாயிலி 
னெல்லையைக் சைவிட்டுப்புறப்பட்டுத் தெருவிலேவந்து தடுப்ப அவரிடத்தே 


- 


இந்நூற்பக்கம் உசு : க -ஆம் குறிப்புப் பார்க்க . 
உ . ( அ )" திண்கதிர் மதான் போன குறு டாகளை , போம்பனர்க் தழீஇத் 

தாம்புணர்ந்து முயங்கித் தாதன தமடைப் போது பிடிக் தாங்குத் , 
தாமு மவரு மோ நாய்கு விளக் " மதுரை . சசுக - சசுச . ( ஆ ) 
போதவிழ் தாம.ை யன்னநின் , காதலம்புதல்வன் " ஐங் . சஉச . ( இ ) 
" வழுவில் பொய்கையண்டலரென வளர்ந்துமை யாடி ” சீவக .உ எருசு 
( ஈ ) “ இவர்பெரி தாவி லார்றலைப் , பொருந்தின ரானும் பூவின் 
மெல்லியர் " கம்ப . தாடகை . . எனவும் (உ ) “ பொய்கைப் பூவினும் 
நறுந்தண்ணியளே ஐங் . கஎ . ( ஊ ) பதுமப் போதனாள் கம்ப . 
மீட்சி . எக . எனவும் ( 1) புள்ளிதழ்த் தாடைப் போதுறழு மூரனை " 

ஐந் - எழு . ரு 0 . எனவும் வருதல் காண்க . 
கூ . “ இஃதொத்தன் " இந்நூர் பக்கம் ஈ அசு : ங -ஆம் குறிப்புப் பார்க்க . 
ச . சீத்தை . கலி . கச : உ உ குறிப்புப்பார்க்க . 

( அ ) " தாமரை, தேமரு. குடையிலை கவிப்பத் தேவியர் , பூமரு மடக் 
தையர் போன்று தோன்றினார் " சூளா . சுயம்வர . கூக . . ( ஆ ) 
பாசடை கவிகை யாக .. பொய்கை சேய்க்கு வளம்பட 

வொழுகிற் றன்றே " கத்த திருவவதா . க . 
(பிரதிபேதம் ) * அயிதட்போது . . சபாய்கது , கொள்வானிஃ நொத்தன் , || செறுத்தக் 

காள் , + வாசனின் , 


மூன்றாவது மருதம் கக . 


நாக 


தங்கினான் ; அதனாலே பின்னை அவர்கள் தம்முடைய தம்முடைய அணிகளில் 
இவன் வடிவிற்கு ஒத்தவையிற்றை ஆராய்ந்து ( க ) கைக்காணியென்று 
அணிந்தாரென்றாள் சேடி ; அதுகேட்டதலைவி தனக்கு அயலாயிருக்கின்ற தந்தை 
யுடைய பரத்தையர் கொடுத்தவையிற்றை இவனொருவன் வாங்குவா ( 2 ) னாம் , 
இனி இவன் கைவிடப்படுமவன் அறுதியாக மிகவும் நம்மாற்கோபித்தல் 
தக்கானென செஞ்சொடுகூறினாள் . எ - று . 

அடைமறை ... செம்மல் என்றது : இலையும்பூவும் , குடைக்கும் 
புதல்வர்கும் உவமையாய் ( கூ , விரவி நின்றது . சினைக்கு முதல் வந்தது . 
உ 6 (ச சிறுபட்டி 

எ - து : காவலின்றி வேண்டியவா றொழுகுவாய் . எ - று . 
எதிலார் கையெப்மை பெள்ளுபு நீதொட்ட 
மோதிரம் யாவோயாங் காண் கு 

து : நீ எம்மை இகழ்ந்து இட்ட பரத்தையர் கையின் மோதிரங்கள் 
யாவை ? யாம் அவற்றைக்சாண்பேன் . எ - று . 

யாங் காண்கு , பன்மையொருடை மயக்கம் . யானும் பாடம் . 
உ . அவற்றுள் , ( ரு 5 விதர் கண்டன்ன செவ்விரற் கேற்பச் 

க )|| சுயாவே றெழுதிய எமோதிரந் தொட்டாள் 
இந்நூற்பக்கம் சகக : சன் குறிப்புப்பார்க்க . 
ஒருவன மானுட தேகை மாநகர் , வருவனாம் விறன்மணி மானோ 
இஞ்சமர் , பொருவனா ! 

வர் பொன்ற வென்றிடர் , தருவனாம் " 
வில்லி . மனமான் . அ : என்பது முதலியவற்றில் ஆமென்பது இவ் 
வாறே செறற்குறிப்பில் வந்திரு தல் காண்க . 
அடைமறை .. காஜு " என்பது உலமை பலபொருள் விரவி 
வந்தமர்கும் தொல் . உலம . சூ . உ . இளம் . முதக்கு சினை யுவமமாய் 
வந்ததற்கும் மேற்கோள் ; தொய். உவ.சு. இளம்: பேர் ; 

ளம் : பேர் ; இ - வி 

வி .) 
சூ . கசக . 
சிறுபட்டி " கலி . டூக : சான்பதும் அதன் குறிப்பும் பார்க்க . 
நம அவவிழ்த் தன்னவென் மெல்விரற் போது கலி . குச : க . 

அவ்வாய் மகரத் தன் திரர் மோதிரம் " 
( அ ) " மண நாடி மோதிரந் தொட்டு ” சீவக . க OC . ( ஆ ) மாதிரத்தம் 
ரேனையோரையும் வல்லை வென்றுதன் முத்திரை , மோதிரச்சுவ 

டேற்றிறைஞ்ச முடித்து " விநாயக . சிந்தாமணி விநாயகர் . எக . 
( பிரதிபேதம் ) அய்ந்தாயாது , வாங்குவானாயினியன் , கைவிடப்படும் நியன் அறுதியாக 

பாடம் நறவிதழ , | சுறவேறெழுதிய 


மாட்டார்-- 


க . 


ங . 


ருஉ 


கலித்தொகை அச . 


ச 


குறியறிந்தேன் காமன் ( க ) கொடியெழுதி யென் றுஞ் 
செறியாப் பரத்தை யிவன்றந்தை மார்பிற் 
பொறியொற்றிக் கொண்டாள்வ லென்பது தன்னை 
* யறீஇய செய்த வினை 

து : அம்மோதிரங்களுள் நறாம்பூவைக் கண்டாற்போன்ற சிவந்த 
விரலுக்குப் பொருந்தச் சுறவிலேற்றைக் குழிக்க மோதிரத்தை இட்டவ 
ளுடையகருத்தை அறிந்தேன் ; காமன் கொடியாகியமகரத்தை மோதிரத்தே 
குழித்தாற்போல வேறொன்றிலே அழுத்தி அதனை எந்நாளும் அடங்காத 
பரத்தைமைக்குணத்தையுடைய இவன் றந்தைமார்பிலே பொறியாக ஒற்றி 
அடிமைக்கொண்டு ஆண்டுபோதுவேனென்று சொல்கின்ற வார்த்தை தன்னை 
எனக்கு அறிவித்தற்குச் செய்ததொரு தொழிவெனப் புலந்து அவனொடு 
கூறினாள் . எ - று . 
" கடல்வாழ் சுறவு மேறெனப்படுமே ” என்றதனாற் ( 

உசுறவேறென்றார் . 
பரத்தைமை பரத்தை யென - நின்றது . " தன்வய ஓரிமையு மவன்வயிற் 
பரத்தையும் (ங )என்றார் ஆசிரியராகலின் . 


அன்னையோ 


எ - து : நீயும் அத்தன்மையையோ ! எ 

புதல்வனாகிய நீயும் எம்மை இகழுந்தன்மையையோ x என்றதாம் . இது 
புதல்வனை நோக்கிக்கூறியது . 
இஃதொன்று , 

து : இவ்விகழ்சசியும் நாமே செய்து கொண்டதொன்றென நெஞ் 
சொடு கூறினாள் . எ - று . 
2+ + முந்தைய கண்டு மெழுகல்லா தென்முன்னர் 

( அ )வெந்தபுண் வேலெறிந் தற்று விஃதொன் 


- 


க . ( அ ) வில்லா னிடுகொடி யகலம் " ( ஆ ) “ ஆடுகொடி யணிந்தவுய 

ரலங்கல்வரை மார்பன் சீவக . உச எஎ , உச அங . 
உ . தொல் . மரபி . சூ . ச O. பேர் . க.அ . நச் . இதனுரையில் சுறாவின் ஆண் 

ஏறெனப்படுதல் மரபென்பதற்கு , " சுறாவே றெழுதிய மோதிரந்தொட் 

டாள் " என்பது மேற்கோள் . 
ங . தொல் . கள . சூ . உ O. 

வெந்தபுன் வேலெறிந் தற்றால் ” ( கலி . அக : ஈ .0 ) என்பதும் அதன் 

குறிப்பும் பார்க்க . 
(பிரதிபேதம் ) * அறியிய , நாய்பூவை . 1 குறித்தாற்போல .||சுயேறென்றார் , + கற்கும் , 

* என்றதாம் புதல்வனை நோக்கி இஃதொன்று . + முந்தை யாகன் டொ . 


மூன்றாவது மருதம் ககூ . ரு . 
( க ) தந்தை யிறைத் தொடி மற்றிவன் றன்கைக்கட் 
டந்தாரியா ரெல்லா அ விது 
எ - து : பின்னை என் முற்பட்டனவற்றைக் கண்டும் தலையெடுக்கமாட்டாத 
என் முன்னே வெந்ததோர் புண்ணிலே வேலாலே எறிந்த தன்மைத்தாக 
இஃதொன்று இவன்றந்தையுடைய முன்கையிற் றொடியை இவன் கை 
யிடத்தே || இட்டவர் யார் தான் ? கூறென்றாள் . எ - 
கூ ... இஃதொன்று , என்னொத்துக் காண்க பிறரு மிவற்கென்னுர் 

தன்னலம் பாடுவி X தந்தாளா நின்னை 
யிதுதொடு + கென்றவர் யார் 


எ - து : அவன் = கூறாமையின் , ஏடா ! இத்தொடி என்னை ஒழிந்தவர்களும் 
இத்தலைவற்கு என்னையொழித்த வனப்பை வழிபடும்படியைக் காண்பார்க 
ளாக (?)வென்று கூறுந் தன் நலத்தை மிகுத்துப் புகழ்கின்றவளாயிருக்குக் 
தந்தவள். இவ்விகழ்ச்சியும் நாமே செய்துகொண்ட தொன்றென நெஞ்சொடு 
கூறினாள் ; கூறி , புதல்வினை நோக்கி நின்னை இத்தொடியை இடுகவென்று 
சொன்னவர் யார்தானென்று கூறினாள் . எ 
ந.கூ அஞ்சாதி , (2 )நீயுந் தவறிலை நின்கை யிது தந்த 

பூவெழி லுண்க ணவளுக் கவறிலள் 
( ங )வேனிற் புனலன்ன துந்தையை நோவார்யார் 
மேனின்று மெள்ளி யிது விவள் கைத்தந்தா 


க . " தந்தை யிறைக்கொடி 

எல்லா விது என்பது , பல்வேறு 
புதல்வர்க் கண்டு நனியுவப்பினும் என்புழி , தாயர்கொடுப்பப்புதல்வன் 

கொண்டமைக்கு மேற்கோள் ; தொல் . கற்பி . சூ . க 0 . நச . 
உ . " நீயுந் தவறிலை நின்ளைப் புறக்கடைப் , போதர விட்ட நுமருந் 

தவறிலர் , நிறையழி கொல்யானை நீர்க்குவிட் டாங்குப் , பறையறைந் 
தல்லது செல்லற்க வென்னா, விறையே தவறுடையான் " ( கலி . ருக : 
ங O- ங.ச.) என்பதும் அதன் குறிப்பில் இவ்விடத்துக்குப் பொருந்து 

வனவும் நோக்குக . 
ந . வாளாதே யுவமஞ்செய்து உற்றது உணர்த்தாத வழியும் தெளியு ) 

மாறு உண்டென்பதற்கு , " வேனிற் புனலன்ன நுந்தையை நோவார் 

யார் " என்பது மேற்கோள் ; தொல் . உவம் . சூ . 20. 
( பிரதிபேதம் ) * தொடீஇமற்றிஃதியன் , | கண்டுதலை, - தன்மைத்தாக வியன் , இட்டவள் 

யார் தானெனக் கூறென்கள், * தந்தாளோகின்னை , + என்றவள்யார் . * 
கூருமையின் இந்தொடி . 


ருச 


கலித்தொகை அரு . 


டான்யாரோ வென்று வினவிய நோய்ப்பாலேன் 
யானே தவறுடை யேன் . 

எ - து : அவன் அதற்கு அஞ்சினமை கண்டு அஞ்சாதேகொள் ; இதனைத் 
தொட்டுவந்த நீயுந் தவ றுடையையல்லை ; நின் கையிலே இத்தொடியையிட்ட 
பூவினது அழகையுடைய மையுண்கண்ணையுடைய பரத்தையுந் தவறுடைய 
ளல்லள் ;( க )வேனிற்காலத்துப் புதுப்புனல்போல எல்லார்க்கும்பயன்படுகின்ற 
நுந்தையை ஈண்டு நோவாரில்லை; நமக்கு மேலாய்நின்றுந் தன்னலம்பாடிப் 
பின்னரும் நம்மை இகழ்ந்து இத்தொடியை இவன் கையிலிட்டவள் யாரோ 
வென்றுகேட்ட இந்நோயின் கூற்றேனாகிய யானேயன்றோ தவறுடையே 
னெனத் தன்னுள்ளே அழிந்து கூறினாள் . எ 

பரத்தை தன் ( 2 ) சிறப்பு உணர்த்தி அணிந்தமைகூறிற்று . 
மேனின்று மெள்ளி என்றதற்கு , முற்காலந் தொடங்கி இ கழ்ந்தென்றுமாம் . 

இதனால் , தலைவிக்கு எள்ளல் தோன்றிற்று . 
இது தளைவிரவி ஐஞ்சீரடுக்கிவந்த கலிவெண்பா . 

(கக ) 
( அரு . ) காலவை , சுடுபொன் வளை இய வீரமை சுற்றொடு 

பொடியழற் புறந்தந்த செய்வுறு கிண்கிணி ; 
கூ . உடுத்தவை கைவினைப் பொலிந்த காசமை பொலங்காழ்மேன் 
மையில் செந்துகிர்க் கோவை யவற்றின் மேற் 
றைஇய பூந்துகி லைதுகழ லொருதிரை ; 
சு கையதை , அலவன் கண்பெற வடங்கச் சுற்றிய 

பலவுறு கண்ணுட் சிலகோ லவிர்தொடி ; 
அ பூண்டவை , எறியா வாளு மெற்ற மழுவுஞ் 
செறியக் கட்டி யீரிடைத் தாழ்ந்த 
பெய்புல மூதாய்ப் புகர்நிறத் துகிரின் 

மையற விளங்கிய வானேற் றவிர் பூண் ; 
கஉ சூடின , இருங்கடன் முத்தமும் பன்மணி பிறவு மாங் 

கொருங்குடன் கோத்த உருளமை முக்காழ்மேற் 
சுரும்பார் கண்ணிக்குச் சூழ்நூ லாக 
ஆன வேனிலின் மாந்தர்போ லலர்த்தடம் பொழிலுந் , தானு மாடுதல் 
கருதியோ.... ..புனல்பரந் தொழுகியதால் திருவானைக் . ஆரஞ் 

சாத்து . உ 0 . 
உ . இந்நூற்பக்கம் ச க அ : க - ஆம் குறிப்புப்பார்க்க . 
( பிரதிபேதம் ) * துடங்கி . 


மூன்றாவது மருதம் உ 0 . 


(நாரு 


வரும்பவிழ் நீலத் தாயிதழ் நாணச் 

சுரும்பாற்றுப் படுத்த மணிமருண் மாலை ; 
கஎ ஆங்க , அவ்வும் பிறவு மணிக்கணி யாகநின் 

செல்வுறு திண்டேர்க் கொடுஞ்சினை கைப்பற்றிப் 
பைபயத் தூங்குநின் மெல்விரற் சீறடி 
நோதலு முண்டீங் கென்கை வந்தீ 

செம்மானின் பாலுண் ணிய ; 
உஉ பொய்போர்த்துப் , பாண்டலை யிட்ட பலவல் புலையனைத் 

தூண்டிலா விட்டுத் துடக்கித்தான் வேண்டியார் 
நெஞ்சம் பிணித்த றொழிலாக் திரிதரு 

நுந்தைபா லுண்டி சில ; 
உசு நுந்தைவாய் , மாயச்சூ டேறி மயங்குநோய் கைமிகப் 

பூவெழி லுண்கண் பனிபரப்பக் கண்படா 

ஞாயர்பா லுண்டி சில ; 
உக அன்னையோ, யாமெம் மகனைப்பா ராட்டக் கதுமெனத் 

தாம்வந்தார் தம்பா லவரொடு தம்மை 

வருகென்றார் யார்கொலோ வீங்கு ; 
... என்பாலல் , பாராட் டுவந்தோய் குடியுண் டீத்தையென் 

பாராட்டைப் பாலோ சில ; 
கூச செருக்குறித் தாரை யுவகைக்கூத் தாட்டும் 

வரிசைப் பெரும்பாட்டொ டெல்லாம் பருகத்தை 
தண்டுவென் ஞாயர்மாட்டைப் பால் . 

இது தலைவி தன் மகனைப் பாராட்டிப் பால் கூறிட்டு + ஊட்டுகின்ற 
வழிச் சிறைப்புறமாகக் கேட்டுப் புக்க தலைவனைக்கண்டு தன்னுள்ளே 
புலந்து புலவி யோடு பின்னும் பாராட்டியது . 

இதன் பொருள் . 
( க ) காலவை , சுடுபொன் வளைஇய வீரமை சுற்றொடு 
பெயழற் புறந்தந்த (உ ) செய்வுறு கிண்கிணி 
க . இச்செய்யுளின் க , ங , சு , அ , கஉ . இவ்வடிகளின் முதலிலும் . பரி . உக : 

க , ங , அ , க , கஉ . இவ்வடிகளின் முதலிலும் கூன்வந் திருத்தல் ஒப்பு 

நோக்கற் பாலது . 
உ . " செய்வு " இந்நூற்பக்கம் : க - ஆம் குறிப்புப்பார்க்க. 
( பிரதிபேதம் ) * ஊட்டுகழி , 1 செய்யுறு , 

64 


ரு 0 ங 


கலித்தொகை அரு . 


எ 


- 


று . 


து : செம்மால் ! நின் ( க ) காலிற் கிடக்கின்றவை , சுடும் பொன்னாலே 
வளைத்த இரண்டாய் அமைந்த காற்சரியோடே பண்ணுதலைத் தான் உறு 
கின்ற , ( 2 ) பொடி மூடுதழலாலே நிறம் உண்டாகப்பட்ட - சதங்கை . எ - 

( ந ) சுடுபொன் , எக்காலமும் பொன்னென ( ச ) முக்காலத்திற்கும் உரிய 
பொன்னின் இயல்பு கூறிற்று ; சுடுபொன்னென வினைத்தொகையாகாமை 
உணர்க . 
கூ உடுத்தவை ,( ரு ) கைவினைப் பொலிந்த காசமை பொலங்காழ்மேன் 

மையில் ( சு ) செந்து கிர்க் கோவை யவற்றின் மேற் 
றைஇய பூந்துகி லைதுகழ || லொருதிரை 

து : ( எ ) அல்குலிற்கு உடுத்தவை , கைத்தொழிலாலே பொலிவு பெற்ற 
மணிகள் இடையிடை அமைந்த பொன்மணிகளையுடைய வடம் ; அதின் 
- மேலே அழுக்கில்லாத சிவந்த பவளவடம் ; அவற்றின் மேலே உடுத்தின 
ஐதாய்க் கழல்கின்ற ஒன்றாகிய திரைத்த பூந்துகில் . எ - 
வடங்கள் தோன்றத் + திரைத்தாரென்றார் . 

இந்நூற்பக்கம் ச எ அ : எ - ஆம் குறிப்புப் பார்க்க . 
உ . ( அ ) " நிறம் பெறப் , பொடியழற்புறந் தந்த பூவாப்பூம் பொலன் கோதை " 

கலி . நச : க - உ . ( ஆ ) " ஒள்ளழற்புரிந்த தாமரை ( இ ) " அழல்புரிந்த 

வடர்தாமரை புறம் . கக : கசு , உக : க . 
கூ . " சுடுபொன் ” ஐங் . சஙஉ ; பரி . உக : க அ . 
ச . தொல் .. 
ரு . பவழக் காசொடு பன்மணி விரைஇத் , திகழக் கோத்த செம்பொற் 

பாண்டில் , கைவினைக் கொளுவிற் செய்து நலங் குயின்ற , வெண்ணாற் 

காழ்நிரை பெருங் . ( உ ) கக : கசஉ - கசடு . 
க . ( அ ) " நுண்டுகி னுழைந்த வல்குற் பவளமொத்து சீவக . கக அசு . ( ஆ ) 

" செந்துகிர்க் கோவை சென்றேந் தல்கு , லந்துகின் மேகலை யசைந் 
தன வருந்த " ( இ ) " அந்துகிர்க் கோவை யணியொடு பூண்டு " சிலப் . 
ச : உக - ங O , கச : கூகூ . ( ஈ ) அனபவள மேகலையோ டப்பாலைக் 
கப்பாலா னென்கின் றாளால் " தேவாரம் ........(உ )" பவழஞ் சேர்ந்த 

பல்காழல் குலர் " பெருங் . ( க ) ச ங : கசசு . 
எ . " 

( அ ) " கொள்வீ ரல்குலோர் கோவணம் தே ....... .. ( ஆ ) " துளிக்கு 
நெய்க் கருங்குழற் றோகை மாருயிர் , விளிக்குமென் றல்குலை மறைத்த 
மேதகு , பளிக்குவெள் ளுடையின்மேற் பசும்பொனம்பாங் , களிக்கும் 

வேன் மன்னவன் கவினச் சுற்றினான் காஞ்சி . நகரேற்று . உ 00 . 
( பிரதிபேதம் ) * சுடுபொன் எக்காலமும்............உணர்க சுடுபொன்னாலே . - காற்கற்றை 

யோடே , சதங்கை உடுத்தவை || ஒருசிறை, + மேலேயழுக்கில்லாத, * உடுத் 
தினயை தோய் , + திரைத்தார் கையதை . 


மூன்றாவது மருதம் உ 0 . 


ருமஎ 


எ - று . 


சு கையதை , அலவன் கண்பெற வடங்கச் சுற்றிய 
பலவுறு கண்ணுட் சிலகோ லவிர்தொடி 

து : கையிடத்தது , ஞெண்டின் கண் தன்மை பெற நெருங்கப் பல 
அருப்புத்தொழில் சூழப்பட்ட சில கோற்றொழில் அவிர்கின்ற இரண்டாய்ச் 
சேருந் தொடி . 

( க ) கண்ணுள் - தொழில். 
அ பூண்டவை , எறியா வாளு மெற்ற மழுவுஞ் 

செறியக் கட்டி யீரிடைத் தாழ்ந்த 
பெப்புல ( உ ) மூதாய்ப் புகர்நிறத் துகிரின் 
மையற விளங்கிய ( கூ ) வானேற் றவிர்பூண் 

எ - து : பூணப்பட்டவை , வெட்டாத் வாளும் வெட்டாத மழுவும் 
நெருங்கக் கட்டி இரண்டு புறத்தினுந் தங்கின மழைபெய்த புலத்து ஈயன் 
க . ( அ ) " கண்ணுள் வினைஞர் கைவினை முற்றிய , நுண்வினைக் கொல்லர் 

சிலப் . கசு : க o ரு - க o சு . ( ஆ ) கண்ணு ளாளர் கைபுனை கிடுகும் " 
பெருங். ( ரு ) க : ங 0 . என வருதல்காண்க . கண்ணுளென்பது சித்திர 
மெழுதுதலும் கூத்தாடுதலுமாகிய கண்ணுள் நிறுத்தும் தொழிற்றிறத் 

திற்கும் பெயராம் . 
உ . ( அ ) " தண்பெய லெழிலி, யணிமிகு கானத் தான்புறம் பரந்த , கடுஞ் 

செய் மூதாய் நற் . ஙசு உ : கூ - ரூ . ( ஆ ) " தண்பெயல் பொழிந்த 
பைதுறு காலைக் , குருதியுருவி னொண்செம் மூதாய் , பெருவழி மருங் 
கிற் சிறபல வரிப்ப " அகம் . எசு : ங . ரு . எனவும் ( இ ) " அரக்கு நிற 
வருவி னீயன் மூதாய் " அகம் . கஙக : கங.. (ஈ )" ஈயலின் மூதாய் பரப்ப 
வினமரீஇச் , கோவல ரூதுங் குழலிரங்கக் கோவந் , தவழக்கார் செய் 
தன்று நாற்கவி . சூ . க எ . மேற்கோள் . எனவும் ( உ ) " அரக்கத் 
தன்ன செந்நிலப் பெருவழிக், காயாஞ் செம்ம றாஅய்ப் பலவுட , 
னீயன் மூதாய் வரிப்பப் பவளமொடு , மணிமிடைந் தன்ன குன்றம் 
( ஊ ) மணிமிடை பவளம் போல வணிமிகக் , காயாஞ் செம்ம 
றா அய்ப் பலவுட , னீயன் மூதா யீர்ம்புறம் வரிப்பப் , புலனணி 
கொண்ட காரெதிர் காலை " ( எ ) " பெயல்பெய்து கழிந்த பூநாறு 
வைகறைச் , செறிமண னிவந்த களர்தோன் றியவிற் , குறுமோட்டு 
மூதாய் குறுகு றோடி , மணிமண்டு பவழம் போலக் காயா , வணிமிகு 
செம்ம லொளிப்பன மறையக் , கார்கவின் கொண்ட காமர் காலை " 
அகம் . கச : க - சு , 

கசு , ங எச : க 0 - கரு . எனவும் 
வருவன காண்க . 
கூ . ( அ ) மருப்புப் பூண் ( ஆ ) " பொலஞ்செய் மழுவொடு வாளணி 

கொண்ட , நலங்கிள ரொண் பூண் " கலி . அஉ : கஉ ; அசு : கூ - 
(பிரதிபேதம் ) * புலத்தின் மூதாயினது . 


கூச: கங 


ரும அ 


கலித்தொகை அரு . 


மூதாயினது புகரையுடைத்தாகிய நிறத்தையுடைய பவளத்தாற் செய்த அழுக் 
துறவிளங்கிய இடபத்தையுடைய விளங்குகின்ற பூண் . எ 
கஉ சூடின , இருங்கடன் * முத்தமும் பன்மணி ( பிறவு மாங் 

கொருங்குடன் கோத்த வருளமை ( க) முக்காழ்மேற் 
சுரும்பார் கண்ணிக்குச் சூழ்நூ லாக 
வரும்பவிழ் நீலத் தாயிதழ் நாணச் 
( உ )சுரும்பாற்றுப் படுத்த மணிமருண் மாலை 

எ - து : சூடப்பட்டன , கரிய கடலின் முத்தும் அதனுடனே பல 
மணிகள் பிறவுஞ் சேரக்கோத்த உருட்சி அமைந்த மூன்றுவடம் ; அதின்மேலே 
கிடக்கும் நூலாற் சூழ்ந்த சுரும்புகள் ஆருங் கண்ணிக்குப் பொருந்தும்படியாக 
நடுவே கிடக்க அரும்புகள் அலர்ந்த சில நீலத்தினது ஆய்ந்த இதழ் நாணும் 
படியாக நீலமணியாற் பண்ணின சுரும்புகளைப் போக்கின கணடார் மருளும் 
மாலை . எ 
கஎ ஆங்க , உரையசை 

அவ்வும் பிறவு மணிக்கணி யாகநின் 
//செல்வறு திண் ( ங ) டேர்க் கொடுஞ்சினை கைப்பற்றிப் 
பைபயத் தூங்குகின் மெல்விரற் சீறடி 
நோதலு + முண்டீங் கென்கை வந்தி 
செம்மானின் பாலுண் ணிய 

து : யான் கூறியவையும் பிறவும் நின்னழகிற்குமேலே ஓர் அழகாகச் 
செறியும் நின்னுடைய மெல்லிய விரல்களையுடைய சிறிய அடிகள் இங்ஙனந் 
திரிந்ததற்கு நோதலுமுண்டு ; அதனைத் தவிர்ந்து நின்னுடைய உருட்டுதலுறு 
கின்ற திண்ணிய தேரில் வளைந்த ( ஈ ) தாமரைமுகையினைக் கையாலே பிடித்து 
மெத்தென மெத்தென அசையாநின்று இவ்விடத்து என் கையிடகதே வரு 
வாய் ; நினக்கென்று வைத்த பாலையுண்டற்கு . எ 

( அ ) முக்காழ் கயந்தலைத்தாழ " கலி . அகா : உ . ( ஆ ) " மயிர்ப்புறம் 

சுற்றிய கயிற்கடை முக்காழ் " மணி . ங : கஙரு . 
உ . ( அ ) " கன்றாற்றுப் படுத்த புன்றலைச் சிறாஅர் " குறுந் . உசுக . ( ஆ ) 

" கதிராற்றுப் படுத்த முதிராத் துன்பமொடு மணி . ரு : கஙக . 
கூ . ( அ ) " நெடுந்தேர்க் கொடிஞ்சி பற்றி , நின்றோன் " அகம் . கக : உ --ரு 

( ஆ ) " மணித்தேர்க் கொடுஞ்சி கையாற் பற்றி " மணி . ச : சஅ. 
ச . ( அ ) " பண்டரித னுந்தியயன் வந்தபழ முந்தைப் , புண்டரிக மொட் 

டனைய மொட்டினது " கம்ப . தேரேறு . சஎ . ( ஆ ) " கோகனக முகை 

யனைய கொழுங்கனகக் கொடுஞ்சியன " இராமா . சந்திர . அ . 
( பிரதிபேதம் ) * முத்தும் , பிறவு , மொருங்கு , பொருத்தும்படி . || செய்வுறு , + உண்டிங்கு . 


மூன்றாவது மருதம் உ 0 . 


ருசு 


எ - து : 


அணியாகத் தூங்கும் நின்னென்க . தேர்க்குத் தாமரை ( க )சினையாதலின் 
அதனைச் சினையென்றார் . 
உஉ பொய் போர்த்துப் , பாண்டலை யிட்டபலவல் புலையனைத் 

தூண்டிலா விட்டுத் துடக்கித்தான் வேண்டியார் 
நெஞ்சம் பிணித்த றொழிலாத் திரிதரு 
( 2 ) நுந்தைபா * லுண்டி சில 
து : தலைமேல் ஏறட்டுக்கொண்ட பாண்மையாவே 

பாண்மையாலே வஞ்சனையை 
மறைத்து வசீகரித்தற்றொழில் பலவும் வல்ல பாணனைத் தூண்டிலாகப் 
போகட்டுப் பரத்தையரை அகப்படுத்தித் தான் விரும்பின பரத்தையருடைய 
நெஞ்சம் தன்வசமாக்குதல் தனக்குத்தொழிலாகக்கொண்டு திரியும் நுந்தைக்குப் 
பட்ட சில கூற்றை உண்பாய் . 
உ கா நுந்தைவாய் , மாயச்சூ டேறி மயங்குதோய் கைமிகப் 

பூவெழி லுண்கண் பனிபரப்பக் கண்படா 
ஞாயர்பா லுண்டி சில 

து : நுந்தை வாயிற் பொய்ச்சூளை மெய்யாகத் தெளிந்து பூவினது 
அழகையுடைய உண்கண் நீர் பாக்கும்படியாக மயங்குகின்ற நோய் கைகட 

படத்த 
அக்கண்கள் துயிலாத நின் தாய்மார்க்குப்பட்ட சில கூற்றை உண் 
பாய் . 
உக அன்னையோ, 
அன்னையோவென்றது , அம்மையோவென ஒரு வியப்பு . 


லாலே 


கொடுஞ்சினைக் கைப்பற்றி என்று ககரவொற்று மிக்கப டம் காணப் 
படின் , “ கொடுஞ்சினத்தேரும் " பெருங் . (க) சக . ருஎ . என்புழிப்போல , 
கொடுஞ்சு என்பதையே தாமரை மொட்டின் பெயாக்கலுமாம் 
இப்பொருளில் கொடிஞ்சி , என்ற சொல்லே பெருவழக்கிற் றாயினும் , 

ச்சொல் கொடுஞ்சி என்று (புறம் . எஎ : ந , ங க அ : ச , சிலப் . கசு : 
கசு அ ; உசு : கஙஉ , உகங ; உ எ : ஙஎ ; மணி . ச : சஅ ) இவற்றிற் காணப் 
படுதலால் இடையிகரம் உகரமாய்த்திரிந்து வழங்குதலும் , கொடிஞ்சு 
என்று ( தலா . அரசியல் . • 0 . உஎங ; கம்ப . குக . நிக , கான்வதை 
கசக , தேரேறு . சங ) இவற்றில் வந்திருத்தலால் ஈற்றிகரம் குற்றிய 
லுகரமாய்த் திரிந்து வழங்குதலும் உண்டென்பது விளங்கும் . இத்திரிபுக 
ளோடு பரிதிமுதலியவற்றில் இடையிகரம் உகரமாயும் பஞ்சிமுதலிய 
வற்றில் ஈற்றிகரம் குற்றியலுக மாயும் திரிந்து வழங்குதலை ஒப்பு 
நோக்குக . இச்சொல் தேர்த்தட்டுக்கும் பெயராய் வரும் . 

இந்நூற் பக்கம் . ங சக ; உ - ஆம் குறிப்புப்பார்க்க 
( பிரதிபேதம் ) * உண்டுலெ . தாம் விரும்பின . உண்டுசில . 





ருகப் 

கலித்தொகை அரு . 
( க )யாமெம் மகனைப்பா ராட்டக் கதுமெனத் 
தாம்வந்தார் தம்பா லவரொடு தம்மை 
வருகென்றார் யார்கொலோ வீங்கு 

எ - து : வாராத தலைவன் வந்தமை கருதி , யாம் எம்முடைய மகனைப் 
பாராட்டாநிற்கத் தம் பகுதியிலுள்ள பாணன் முதலியோருடனே தாம் கடுக 
வந்தார் ; தம்மை இவ்விடத்து வருகவென்று கூறினார் யார்தானெனத் தன் 
னெஞ்சொடு கூறினாள் . 

மேல் , பிள்ளையை நோக்கிக் கூறுகின்றாள் . 
K2 என்பாலல் , பாராட்டுவந்தோய் தடியுண் டீத்தை( 2 )யென் 
பாராட்டைப் பாலோ சில 

என்னுடைய குடியின் பகுதியிடத்தன அல்லவாகிய பாராட்டுக் 
கேட்டு மகிழ்ந்தவனே ! எனக்குப்பட்ட கூற்றை யண்பாய் ; அப்பால் தான் 
சிறிது காணென்றாள் . எ - 

( ங செருக்குறித் தாரை யுவகைக்கூக் காட்டும் 
வரிசைப் பெரும்பாட்டொ டெல்லாம் பருரீத்தை 
தண்டுவென் ( ச ) ஞாய மாட்டைப் பால் 

எ - து : அவன் அதனை உண்ணாமற்போகலிற் கோபிக்கக்கருதின அன்னை , 
தன் பிள்ளையாட்டால் மனமகிழ்ச்சி செய்தவனை நோக்கிக் கோபிக்கக் 
கருதினவர்களை உவகையாகிய கூத்தாட்டுவிக்கும் உன்னுடைய தாகத்தாலே 
க . ஆறாம் வேற்றுமைக்கு உரித்தென்றோதிய முறைப் பொருட்கண் , 

உயர்திணைப் பொருள் இரண்டு சேர்ந்த விடத்து நிலைமொழி யீற்றில் 
உருபு விரிப்புழி , குகம் வரும் ; அதுவன்றி ஆறாம் வேற்றுமையை 
விரிப்புழி , அதுவென் னுருபுகெட அதன் உடைமைப் பொருள் 
விரியும் என்று கூறி , யாமெம்மகனைப் பாராட்ட " என்பதை மேற் 
கோள் காட்டி , து உருபு நிலைக்களத்துப் பொருண் மயங்கிற் 
றென்றும் , இதற்கு நான்க னுருபு விரிப்பின் எமக்கு மகனாகியவனை 
யென 

ஆக்கங்கொடுத்துக் கூறல் வேண்டுமென்றும் கூறுவர் , நச் 
சினார்க்கினியர் ; தொல் . வேற்றுமைமயங்கு . சூ . கக . 
" அழுதகண் ணீர்கண் மைந்த னாவிபோழ்ந் திட்ட வன்றே " என் 
பதன் விசேடவுரையில் நீர்களென்றதனை , என் பாராட்டைப்பாலோ 

சில " என்றாற்போலக் கொள்க வென்பர் , நச் ; சிவக . உ.அஎ. 
கூ . முன்பதிப்பில் அடிப்பிரிப்பு வேறாகவுள்ளது . 
ச . " ஞாயர் கலி . அக : கஉ ; " ஞாயையு மஞ்சுதி " கலி . கஎ என்பதும் 

அதன் குறிப்பும் பார்க்க . 
( பிரதிபேதம் ) * ஞாயர்பாட்டைப் ஏ - து : அஃது அவனை உண்ணாமற், 


மூன்றாவது மருதம் உக . 


நகக 


டை 


இனி யான் பாராட்டும் பெரிய பாட்டுக்களோடு நின் தாய்மாருக்குப்பட்ட 
கூற்றையுடைய பாலைப்பருகு ; இத்தையெல்லாம் நின்னை ஊட்டல் அமைவே 
னென்று ( க ) கூறிட்டு ஊட்டினாள் . எ - று . 

தண்டுதல் அமைதலென்னும் பொருடருதல் , (2 ) தண்டாமையென்னும் 
அதன் மறையால் உணர்க ; " தண்டாக்காற் றளரியல் " ( ங ) " தண்டாவிருப்பி 
னன் (ச ) எனவரும் . ஞாயரென்றது தன்னைப் பிறர்போற் கூறிற்று. 

(இதனால் ) தலைவிக்குத்தலைவனைக்கண்டுபு துமைபற்றி வியப்புத்தோன்றிற்று . 
தலைவற்கு - நினைத்தல் பிறந்தது . புதல்வனால் தலைவிக்குச் செல்வமாகிய 
உவகை பிறந்தது ; ( ரு ) புதல்வனுஞ் செல்வமாதலின் . 

இது " தரவும் போக்கும் பாட்டிடைமிடைந்தும் என ( சு ) || 
நிலைப்பாட்டினை ஈற்றின் வைத்தமையால் , ( எ ) தரவும் போக்குமின்றி இடை 
நிலைப்பாட்டுக்களே மஞ்சீாடுக்கிவந்து கலிவெண்பாவிற் கூறிய உறுப்பொ 
யாப்பு வேறுபட்டு வந்த கொச்சகம் . 

( உ O ) 
( அக . )மைபடு சென்னி மழகளிற் றோடைபோற் 

கைபுனை முக்காழ் கயந்தலைத் தாழப் 
பொலஞ்செய் மழுவொடு வாளணி கொண்ட 
நலங்கிள ரொண்பூ ணனைத்தரு மவ்வாய் 
ந கலந்துகண் ணோக்கரக் காண்பின் றுகிர்மேற் 
பொலம்புனை செம்பாகம் போர்கொண் டிமைப்பக் 
கடியரணம் பாயாநின் கைபுனை வேழந் 
தொடியோர் மணலி னுழக்கி படியார்ந்த 
பால்பெய் வள்ளஞ் சால்கை பற்றி , யென்பா டுண்டனை யாயி 
னொருகா , னுந்தை பாடு முண்ணென் றூட்ட " அகம் . உகக : ரு - எ . 
இவர் இவ்வாறாகப் பொருள் , கொள்ளு முறைமையை , " எய்யாமையே) 
யறியாமையே ( தொல் . உரி.சூ. சச ) என்பதற்கு இவர் கூறியிருக்கும் 
விசேடவுரையாலும் அறிக . 


V 


ஈ . 


ரு . ( அ ) " தம்பொரு ளென்பதம் மக்கள் குறள் . சுங . எனவும் ( ஆ ) 

பொன்போற் புதல்வனொடு ” ஐங் . உசுரு . ( இ ) பொன்போற் புதல் 

வர்ப் பெறாஅ தீரும் புறம் . கா: சு . எனவும் வருதல் காண்க . 
க . தொல் . செய் . சூ . கருசு . 

தரவும் போக்கு மின்றிக் கொச்சகம் பலதொடர்ந்து இற்றதற்கு , இச் 
செய்யுளை மேற்கோள் காட்டி உறழ் பொருட்டு அன்மையிற் கொச்சகக் 
கலியாயிற் றென்பர் . பேராசிரியர் நச்சினார்க்கினியர் , இருவரும் ; 

தொல் . செய் . சூ . ககிரு. 
( பிரதிபேதம் ) * ஊட்டாமல்விடுவேனென்று , - தாயென்றது தன்னைப்பிறள் போற்கூறினாள் ; 

இது தலைவிக்கு நினைதல் பிறந்தது , || இடைநிலைப்பாடனவை யீற்றீன் . 


ருகஉ 


கலித்தொகை அசு . 


தேரைவாய்க் கிண்கிணி யார்ப்ப வியலுமென் 
போர்யானை வந்தீக வீங்கு ; 
கக செம்மால் , வனப்பெலா நுந்தையை யொப்பினு நுந்தை 
நிலைப்பாலு ளொத்த குறியென்வாய்க் கேட்டொத்தி 
கன்றிய தெவ்வர்க் கடந்து களங்கொள்ளும் 
வென்றிமாட் டொத்தி பெருமமற் றொவ்வாதி 
யொன்றினேம் யாமென் றுணர்ந்தாரை நுந்தை போன் 

மென்றோ ணெகிழ விடல் ; 
கஎ பால்கொள லின்றிப் பகல்போன் முறைகோடாக் 

கோல்செம்மை யொத்தி பெருமமற் றொவ்வாதி 
கால்பொரு பூவிற் கவின்வாட நுந்தை போல் 
சால்பாய்ந்தார் சாய விடல் ; 
உக வீத லறியா விழுப்பொரு ணச்சியார்க் 
கீதன்மாட் டொத்தி பெருமமற் றொவ்வாதி 
மாதர்மென் னோக்கின் மகளிரை நுந்தைபோ 
னோய்கூர நோக்காய் விடல் ; 

ஆங்க ; 
உசு திறனல்ல யாங்கழற யாரை நகுமிம் 

மகனல்லான் பெற்ற மகன் 
உ. அ மறைநின்று , தாமன்ற வந்தீத் தனர் 

ஆயிழாய் , தாவாத வெற்குத் தவறுண்டோ காவா தீங் 
கீத்தை யிவனையாங் கோடற்குச் சீத்தையாங் 
கன்றி யதனைக் கடியவுங் கைநீவிக் 
குன்ற விறுவரைக் கோண்மா விவர்ந்தாங்குத் 
தந்தை வியன்மார்பிற் பாய்ந்தா னறனில்லா 
வன்பிலி பெற்ற மகன் . 


இது தந்தைய ரொப்பர் மக்களென் பதனா , லந்தமில் சிறப்பின் 
மகப்பழித்து நெருங்கலும் " ( க ) என்பதனான் மகனைத் தலைவனை ஒக்க 
க . தொல் . கற்பி . சூ . சு . இச்சூத்திர வுரையில் வனப்பெலா .... 

நெகிழவிடல் ” என மகனைக்கொண்டு விளையாடியவழி , அவன் தலைவன் 
மேல் வீழ்தலில் , " தந்தை வியன்மார்பிற்......... மகன் " எனத் 
தன்றிறத்து அன்பிலனெனநெருங்கிக்கூறியவாறுகாண்கவென்பர், எச் . 


.... ) 


மூன்றாவது மருதம் உக . 


டுக்க 


லாங் தணனும் ஒக்கலாகாக் தணனும் தலைவி கூறுகின்று மறைந்து புக்க 
தலைவன் அவள் ஊடலுணர்வன சொல்ல , மகன் வாயிலாக ஊடறீர்வான் 
தன்னுள்ளே கூறியது . 

இதன் பொருள். 
( க ) மைபடு சென்னி மழகளிற் றோடைபோற் 
கைபுனை ( உ ) முக்காழ் கயந்தலைத் தாழப் 
பொலஞ்செய் மழுவொடு வாளணி கொண்ட 
நலங்கிள ரொண் ( ங ) பூ ணனைத்தரு மவ்வாய் 
ரு கலந்துகண் ணோக்காரக் காண்பின் றுகிர்மேற் 

பொலம்புனை ( ச ) செம்பாகம் போர்கொண் டிமைப்பக் 
( ரு ) கடியாணம் பாயாநின் கைபுனை வேழந் 

தொடியோர் மணலி னுழக்கி யடியார்ந்த 
க . (அ ) " அஞ்சன மெழுதின . குஞ்சரம் ( ஆ ) " மையணி மத 

யானை " சீவக . உஉங O , உசஙச . ( ஓ ) " மையணி யிரும்பிடி " ( ஈ ) 
" மையணி யானை " ( உ ) " மையணி வேழமும் ( ஊ ) " மையணி யுயர் 
நுத , லிருங்களிற்றியானை பெருங் . ( க ) ச.அ : கஅச , ருரு : கஙச ; இசு : 
கஙங ; ( உ ) கஉ : ங எ ; ( ங ) உஉ : ககக - 200.( எ ) " இழையஞ் சனமால் 

களிறு ” கம்ப . அதிகாயன் . உக . 
உ . " முக்காழ் " ( கலி . அரு : கங ) என்பதும் அதன் குறிப்பும் பார்க்க 

" அவ்வாய் தன் , மெய்பெறா மழலையின் விளங்குபூ ணனைத்தர ” கலீ , 

அக : க - உ . என்பதும் இந்நூற்பக்கம் . சஎக : சு -ஆம் குறிப்பும் பார்க்க . 
ச . “ செம்பாகம் குறள் . காகஉ . 
ரு . ( அ ) “ நீண்மதி லரணம் பாய்ந்தெனத் தொடிபிளந்து , வைந்நுதி 

மாமுகிய தடங்கோட் டியானை ( ஐங் . சசசு ) ( ஆ ) " எழூஉப்புறக் 
தீரீஇப் பொன்பிணிப் பலகைக் , குழுஉநிலைப் புதவிற் கதவுமெய் 
காணிற் றேம்பாய் கடாத்தொடு காழ்கை நீவி , வேங்கை வென்ற 
பொறிகிளர் புகர்நுத , லேந்துகை சுருட்டித் தோட்டி நீவி , மேம்படு 
வெல்கொடி நுடங்கத் , தாங்க லாகா வாங்குநின் களிறே " பதிற் . குங : 
கரு - உக . என மெய்யாகிய யானையையும் ( இ ) " கவழ மறியாநின் 
கைபுனைவேழம் ( கலி . அ : சு ) எனப் பொய்ம்மையானையையும் . 
கூறியிருத்தலும் ( ஈ ) “ கொய்யுஞ் சுவற்பரி யுக்குலப் பாகுமுட் கோலு 
மில்லா , வையங் கடவு மதகளி றேவருந் தாமலெங்கை , செய்யும் 
பெருந்தவ மேகலந் தாருழைத் தீமையையும் , பொய்யுங் கலாதொழி 
வாய்புன லூரனைப் போலவின்றே " அம்பிகாபதி . ருச . என்பதும் 

ஈண்டு அறிதற் பாலன . 
பிரதிபேதம் ) * காண்மின் றுகின் மேற். 

65 


நகச 


யானை 


வந்தது 


காயது ஆகுபெயராம். ஆக 

கலித்தொகை அகா . 
தேரைவாய்க் கிண்கிணி யார்ப்ப வியலுமென் 
போர் ( க ) யானை ( உ ) வந்தீக வீங்கு 
க . ( அ ) " காதற் சொல் , யானையென ஒப்புமை கருதாது காதல் பற்றி 

வருவது ; காதல் பற்றிச்சிறுவனை யானையென்றலும் ஆகுபெயராமன் 
றோவெனின் ; - யாதானுமோ ரியைபுபற்றி ஒன்றன் பெய ரொன்றற் 
யானை யென் றவழி ஆகுபெயருளடங்கா வென்பது . ஒன்றன் பெயர் 
ஒன்றற்காத லொப்புமையான் ஆகுபெய ரென்பாரு முளர் " என்பர் 
சேனாவரையர் ; ( ஆ ) நச்சினார்க்கினியர் , காதற் சொல் 

என ஒப்பின்றிக் காதல் பற்றி நிற்கும் என்று கூறி , 
“ போர்யானை வந்தீக வீங்கு என்பதை மேற்கோளும் காட்டுவர் ; 
தொல் . கிளவி . ரு எ . இ ) உயர்திணை அஃறிணையாகி ஒப் 
புமை கருதாது உவப்பின்கண் திணை மயங்கி வந்ததற்கு , " என்போர் 
யானை வந்தீக வீங்கு என்பதை மேற்கோள் காட்டுவர் , வி . 
நூலார் ; இ - வி . சூ . உககூ . ( ஈ ) ஒருவனை என் யானை வந்தது என்ப 
உவப்பினால் , திணை மயங்கிற்றென்பர் , மயிலைநாதர் ; நன் . பொது . 
சூ . உ அ . இவைகளும் ( உ ) “ உயர்ந்ததன் மேற்றே யுள்ளுங் காலை ) 
தொல் . உவம் . சூ ... என்னுஞ் சூத்திர வுரையில் "உள்ளுங்காலை 
என்றதனான் முன்னத்தி னுணருங் கிளவியான் உவமங்கோடலும் , 
இழிந்தபொருள் உவமிப்பினும் உயர்ந்த குறிப்புப்படச் செயல்வேண்டு 
மெனவுங்கொள்க . அவை என்யானை என்பாவை என்றவழி அவை 
போலும் என்னுங் குறிப்புடையான் , பொருள் கூறிற்றிலனாயினும் , 
அவன்குறிப்பினான் அவை வினையுவமையெனவும் மெய்யுவமையென 
வும்படும் ; இவற்றுக்கு நிலைக்களம் , காதலும் ஈலனும் வலியு மென்பது 
சொல்லுதும் ; அவைபற்றது சொல்லுதல் குற்றமாகலின் என்று 
காணப்படுங் குறிப்பும் இங்கே அறிதற் பாலன . ( ஊ ) " மாதர் , வருக 
வென் களிறென்றேத்தி வாங்குபு தழுவிக் கொண்டாள் சீவக. கககக . 
( எ ) “ இன்றுணை மகளிரோ டொன்றியான் விடுதருஞ் , சொல்லொடு 
படுத்துச் செல்கவென் களிறென பெருங் . ( க ) ங சு : ஙசுசு - எ . ( ஏ ) 
" அன்னை , பொருகளிறு வருகவளர் போரேறு வருகவெழிற் பூவை 
வருகவெனத் துகிரில்விளை மணிமுத்தங் 

கொண்டன 
ளுண் மகிழ்வு பூத்தாள் " பாக . க : சகடமுதைத்த . உக . எனவருதலும் 


வண்ண , 


காண்க . 


( அ ) வந்தீக வென்பதனோடு " வினைகலந்து வென்றீக " குறள் . க உசு அ . 
( ஆ ) " யார்மேற்றாக் கொள்ளினுங் கொண்டீக ( ) " என் செய்தே 
யாயினு முய்ந் தீக பழ . உஙக ; ங அச . என்பவை ஒப்புநோக்கற் 


பாலன . 


மூன்றாவது மருதம் உக் . 


ருகரு 


- 


து : பட்டத்தையுடைய இளையகளிற்றினது கருமை யுண்டாகின்ற 
தலையில் நாலுகின்ற மூன்று வடம்போலே கையாற் புனைந்த மூன்று வடம் 
மென்மையையுடைய தலையிடத்தே தாழ , ( க ) பொன்னாற் செய்த மழுவோடே 
வாளம் அணிதலைக்கொண்ட நன்றே விளங்குகின்ற ஒள்ளிய பூணை நனைத் 
தலைச் செய்யும் அழகிய வாயைக் கண் கலந்த நினை வேட்கை நுகரக் காட்சி 
யினிய பவளப் பலகைமேலே ( 2 ) செம்பாதி வடிவு வேறோர் யானையை இறக் 
குத்துகின்ற போர்த்தொழிலைத் தன்னிடத்தே கொண்டு விளங்கும்படியாகப் 
பொன்னாற் செய்த , காவலையுடைய அரணங்களைக் குத்தாத கையாற் புனைந்த 
நின் வேழத்தோடே , நின்னடியில் நிறைந்த ( ங ) தேரையின் வாய்போலும் 
வாயையுடைய சதங்கை ஆரவாரிப்ப , (ச ) தொடியினையுடைய மகளிர் இழைத்த 
வண்டலின் கண்ணே உழக்கி நடக்கும் என்னுடைய போர்த்தொழிலையுடைய 
யானை ! இவ்விடத்தே வருக . எ - 

பொலம்புனைவேழமென்க . உழக்கியியலுமென்க . 
கக செம்மால் , வனப்பெலா நுந்தையை யொப்பினு நுந்தை 
நிலைப்பாலு ளொத்த குறியென்வாய்க் கேட்டொத்தி ; 


இங்கே கூறிய பிள்ளைப்பணி , திருமாலின் ஐம்படைகளின் வடிவ 
மான தாலியேயன்றி இறைவன் படை வடிவமான தாலிபோலும் . 
" பூண்டவை , எறியாவாளு மெற்றா மழுவுஞ் , செறியக் கட்டி யீரிடைத் 
தாழ்ந்த , பெய்புல மூதாய்ப் புகர் நிறத் துகிரின் , மையற விளங்கிய 
வானேற் றவிர் பூண் " கலி . அடு : அ - கக . என முன் வந்திருத்தலும் 


காண்க . 


" சம்பாதி யருச்சிப்பத் தம்பிசடா யுவும்பாவச் , செம்பாதி யவள் 
வணங்கத் திருப்பாத மளித்தனையே " புள்ளிருக்குவேளூர்க்கலம் . க . 

து மெய்யுவமம் ; வாயென்றது வாயினொலியைக் குறிப்பதாகக் 
கொள்ளின் வினையுவமமாம் . ( அ ) " தவளைக் கிண்கிணித் தாமரைச் 
சீறடி ) ( ஆ ) " தவளைக் கிண்கிணித் தாமம் " சீவக . உசங , ங க உசு . 
( இ) " அரிக்குரற் கிண்கிணி யாற்றுஞ் சீறடி " ........( ஈ ) " அரிப்பொற் 
கிண்கிணி யார்ப்ப " ( உ ) " தவளைக் கிண்கிணி ததும்புசீ றடியர் " 
ஊ ) " தவளையங் கிண்கிணிச் சேவடி ” பெருங் . ( க ) ச O : கஅ ,சசு : உசசு . 
( ங ) க : கசு - அ . ( எ ) " தவளையங் கிண்கிணித் தாளும் " கூர்ம . கல் 
யாண . உஅ . ( ஏ ) " தவளை வாய்ச் சதங்கை " காசி பஞ்சந்தத் . ங . ( ஐ ) 
தவளைவாய்ச் செம்பொற் கிண்கிணி சீகாளத்தி . நான்முக . உசு . 
என்பவைகளும் இந்நூற்பக்கம் சஎ அ : எ - ஆம் குறிப்பும் இங்கே 
அறிதற் பாலன . 

இந்நூற்பக்கம் கரு அ : உ - ஆம் குறிப்புப்பார்க்க . 
( பிரதிபேதம் ) * உண்டாகின்ற ஒள்ளிய பூனை , கானம் இனியபளைப் புலம்புகள் , 


. 


நகசு 


கலித்தொகை அகா . 


கன்றிய தெவ்வர்க் கடந்து ( க ) களங்கொள்ளும் 
வென்றிமாட் டொத்தி ; பெருமமற் றொவ்வாதி 
யொன்றினேம் யாமென் றுணர்ந்தாரை நுந்தை போன் 
மென்றோ ணெகிழ விடல் 

து : தலைவா! பெருமா ! * நுந்தையை அழகெல்லாம் ஒத்திருப்பினும் 
நுந்தை நிற்கின்ற நிலைகளின் கூற்றில் உனக்கொத்த குறிக்கப்படுங் குணங் 
களை யான் கூறக்கேட்டு ஒப்பாய் ; அவற்றுள் மாறுபாட்டிற்பட்ட பகைவரை 
வென்று களத்தைக்கொள்ளும் வெற்றிக்குணத்திடத்து அவனை ஒப்பாய் ; 
மற்றுள்ள குணங்களிலே யாம் இவனோடு ஒருமனமாயினேமென்று உணர்ந் 
திருந்த மகளிரை நுந்தை மென்றோள் மெலிய விடுமாறுபோல நீயும் அவர் 
மெல்லிய தோள் மெலியும்படி விடுதலாகிய பரத்தைமையை ஒவ்வாதேகொள் . 


று . 


கஎ ( உ ) பால்கொள லின்றிப் பகல்போன் 1 முறைக்தொல்காக் 
கோல்செம்மை யொத்தி பெருமமற் றொவ்வாதி 


க . ( அ ) களங்கொள் யானைக் கடுமான் பொறைய ( ஆ ) அறத்தின் 

மண்டிய மறப்போர் வேந்தர் , தாமாய்ந் தனரே குடைதுளங் கினவே , 
யுரைசால் சிறப்பின் முரைசொழிந் தனவே , பன்னூ றடுக்கிய வேறு 
படு பைஞ்ஞல , மிடங்கெட வீண்டிய வியன்கட் பாசறைக் , களங் 
கொளற் குரியோ ரின்றித் தெறுவா , வுடன் வீழ்ந் தன்றா லமரே ” 
புறம் . ருங : ரு ; சுஉ எ - கங . ( இ ) அமர்க்கள மரசன தாகத் துறந்து . 
தவப் பெருங் கோலங் கொண்டோர் சிலப் . உஅ : கச - ரு . ( ஈ ) 
வென்று களங் கொள்ளுமேல் வேந்து " பெரும்பொருள் . ( தொல் . 
புறத் . சூ . ரு . நச் . மேற் . ( உ ) " இருங்களி யானை யினமிரிந் தோடக் , 
கருங்கழலான் கொண்டான் களம் " ( ஊ ) “ வென்று களங் கொண்ட 
வேல்வேந்தே " பு - வெ . வாகை . உசு . பாடாண் . ஙஎ . (எ ) " களங் 
கோடற் குரிய செருக்கண்ணி யக்கால் கம்ப . சூர்ப்பணகை. கஙக . 
( ஏ ) " வென்று வெங்களங்கொண்டு ( ஐ ) " இக னெடுங்களம் வென்று 
கொள்குவம் " ( த ) " பொரு களங் கொண்டு வாகை புனைந்து " வில்லி . 
காண்டவதகன . ருங . பதின்மூன்றாம் . உக . பதினைந்தாம் . கஉ .. 
என்பவைகளும் ( ஓ ) " தேன்மிடைந்த தாரினான் செங்களஞ் சிறந்ததே ” 
( சீவக.உ. எக ) என்புழி , இத்துணையும் இவன் வெற்றியாதலின் , இவன் 
களமென்றார் என்னும் விசேடவுரையும் ஈண்டு அறிதற்பாலன . 
" பால்கொள் ... ஒவ்வாதி " என்னும் இரண்டடிகளை ஒப்பு வழி 
பூவத்தற்கு உதாரணமாகச் சொல்லும் என்பர் பேராசிரியர் ; கொல் . 

மெய்ப் . சூ . 1 
பாதிபேதம் ) * முந்தை அழகெல்லாம் , + பாத்தமை . முறைகோடாக் , 


மூன்றாவது மருதம் உக . 


ருகள் 


கால்பொரு பூவிற் கவின்வாட நுந்தைபோல் 
சால்பாய்ந்தார் சாய விடல் 

எ - து : பெருமா! ( க) நுகத்துப் பகலாணிபோல் ஒருபக்கத்தைக் கொள்ளுத 
லின்றி ( உ ) முறைமை செய்தற்குச் சாயாத கோல் செவ்விதாக நிகழ்த்துதலில் 
அவனை ஒப்பாய் ; மற்றுள்ள குணங்களில் , தன்னுடைய அமைதிக்குணத்தாலே 
இவன் நம்மைத் தப்பானென்று ஆராய்ந்த மகளிரைக் காற்றுப் பொருகின்ற 
பூப்போலே அழகு கெடும்படி நுந்தை சாயவிமொறுபோலச் சாயவிதெலாகிய 
*பரத்தைமையை ஒவ்வாதேகொள் . எ 
உக ( ங )வீத லறியா விழுப்பொரு ( ச ) ணச்சியார்க் 

( ரு ) கீதன்மாட் டொத்தி பெருமமற் றொவ்வாதி 
( சு ) மாதர்மென் னோக்கின் மகளிரை நுந்தைபோ 
னோய்கூர நோக்காய் விடல் 

எ - து : பெருமா ! தன்னையுடையார் கெடுதலன்றித் ( எ ) தானே தெடுத்த 
வறியாத சீரிய பொருளை நச்சினவர்களுக்குக் கொடுத்தலிடத்து அவனை 


- 


. 


( அ ) நெடுநுகத்துப் பகல்போல , நடுவுநின் நன்னெஞ்சினோர் " 
பட் . உ O • - உ O எ ; ( ஆ ) 

உ O எ ; ( ஆ ) " நுகத்துப் பகலாணி போன்று " பழ . கரு . 
( இ ) நுகத்திற் பகலனையாய் " தஞ்சை. ச.அ. 
உ . " ஓர்வுற் றொருதிற மொல்காத நேர்கோ , லறம்பரி நெஞ்சத் தவன் ” 

கலி . சஉ : கசு - ரு . 
" வீதலறியா....... விடல் என்பது தந்தையரோப்பர் மக்களென்பு 
தனால் மகப்பழித்து நெருங்கும் தலைவி கூற்றுக்கு மேற்கோள் ; தொல் . 
கற்பி . சூ . சு . இளம் . 

நச்சியார்க் கீதலும் " கார் . எ . 
ரு . ஈதன்மாட் டொத்தி பெரும் என்பது இகரவீறு தகரத்தை யூர்ந்து 

எதிர்காலம் பற்றி வருமென்பதற்கும் ( தொல் . வினையியல் . 
நச் ; இ - வி . சூ . உஙஅ ) தகரம் சிறுபான்மை எதிர்காலும் காட்டி 
வருமென்பதற்கும் . ( இ - வி . சூ . சக) மேற்கோள் . ககர தகரங்களை 

ஊர்ந்து வரும் இகரம் எவல்கண்ணியே நிற்குமென்பர் நச . 
சு . ( அ ) " மாதர்கொண் மானோக்கின் மட நல்லாய் " ( ஆ ) " மாதர்கொண் 

மானோக்கின் மடந்தை " கலி . ருக : கள ; சுக : ச . 
எ . ( அ ) " வெள்ள மறவி விறல்வேந்தர் தீத்தாயங் , கள்ளரென் றிவ்வாறிற் 

வாரப்பத் தீர்க் தகலும் ” செல்வப்பொருளை , வீதலறியா விழுப்பொரு 
ளென் றதற்கு நச்சிரைக்கினியர் எழுதியிருக்கும் உரை பாராட்டக் 
தக்கது . ( இ ) 

" கேடில் விழுப்பொரு டருமார் தறும் . உகசு . 
(பிரதிபேதம் ) * பரத்தமை. 


நுகஅ 

கலித்தொகை அசு . 
ஒப்பாய் ; மற்றைக் குணங்களில் , காதலையுடைய மெல்லிய நோக்கினையுடைய 
மகளிரை நுந்தை நோய் கூரா நிற்க நோக்காது விடுமாறுபோல நீயும் அவர் 
களை நோய்மிகாநிற்கப் பாராது விடுதலாகிய பரத்தைமையை ஒவ்வாதே 
கொள் . எ - 

( க ) ஆங்க , அசை . 


என்பது ஒப்புநோக்கற்பாலது . ( இ ) இலக்கணக் கொத்து நூலாரால் 
அந்நூலின் அ - ஆம் சூத்திரத்து அரும்பொருள் என்பதன் விசேட 
வுரையில் , பொருளென்னும் பெயர் பொதுவாயினும் , கல்விப் 
பொருளினை மாத்திரம் அங்கனங் கூறாது , நற்பொருள் , பெரும் 
பொருள் , அரும்பொருள், குறையாப்பொருள் , துணைப்பொருள் , நீங் 
காப்பொருள் , கேடில்பொருள் , விளக்கும் பொருள் , விழுமிய பொருண் 
முதலாக யாதானு மோரடை கொடுத்தே கூறுவர் ; கேடில் விழுச் 
செல்வங் கல்வி எனச் சிறுபான்மை பலவடையும் கொடுத்துக்கூறு 
வர் . அக்கருத்துப் பண்டை நூல்களெல்லா வற்றினுள்ளுங்காண்க . 
அந்நியமம் மறந்துந் தப் பார்களென்பது தோன்ற அரும்பொருள் 
பெறுகவென்றாம் . கலித்தொகையின் ஓர் காரண நோக்கி நிதிப் 
பொருளைக் கேடில் விழுச் செல்வமென்றார் . இவ்வடை கல்விக் 
குரித்தன்றிப் பிறவற்றிற்கு முரித்தோ வென்பாரை நோக்கி , 

வழு 
வமைத்தார் நச்சினார்க்கினியர் என்று எழுதப்பெற்றிருப்பது இங்கே 

ஆராய்தற்பாலது . 
க . " ஆங்கத் திறனல்ல ... பெற்ற மகன் என்பதை ஆங்கென்பது 

அசைநிலையாய் வருதற்கு ( நன் . இடை . சூ.க அ ) மேற்கோள் காட்டினர் , 
மயிலைநாதர் ; ஆங்கு என்னு மசைநிலை ஆங்க என இறுதி விகார 
மாய் நின்றதென்று பொருத்தினர் விருத்தியுரைகாரர். 
லா அங் கசைநிலைக் கிளவியென் , றாயிரண் டாகு மியற்கைத் தென்ப 
என அந்தில் என்பது ஆங்கு என்னும் இடப்பொருளும் அசை 
நிலையுமா மென்றதை இவர் அந்திலும் ஆங்கும் இடப்பொருளும் அசை 
நிலையுமாமெனச் சூத்திரஞ்செய்தார் . அது ஆசிரியர் கருத்தன்றென் 
பதை அவர் சூத்திரத்தாலும் ஆங்கு என்பது இடச்சுட்டுப் பெயர்ச் 
சொல்லாதலாலும் ( அறிக ) ஆங்கு அசைநிலை யெனக் கூறி ஆங்க என 
உதாரணங் காட்டிய( தினாலு ) ( தும் ) பொருந்தா தென்க . இனி ஆங்க 
என்னும் அகரவீற்றிடைச்சொல் அசைநிலையெனக்கொளின் அமையும் . 
என்னெனின் ஆங்கவுரையசை எனக் கூறிய தினாலும் ஆங்கக்குயிலு 
மயிலுங்காட்டி எனவும் . ஆங்கத் திறனல்ல யாங் கழற எனவும் , 
பயின்று வருதலாலு மென்க " என்று மறுத்துரைப்பர் இராமாநுச 
கவிராயர் ; இலக்கண விளக்க நூலாரும் இக்கருத்துடையரென்பது 

வி . உஎ ங - ஆம் சூத்திரத்தால் விளங்கும் . 
(பிரதிபேரம் ) * ஆங்கசை. 


அந்தி 


உசு 


மூன்றாவது மருதம் உக . ருக்க 
( க ) திறனல்ல யாங்கழற யாரை நகுமிம் 
( உ ) மகனல்லான் பெற்ற மகன் 

து : பின்வந்துநின்ற தலைவனைக்கண்டு நக்க புதல்வனை நோக்கி , இந்த 
நன்குமதிக்கும் மகனல்லாதவன் பெற்ற மகன் நற்குணங்களல்லாதவற்றை 
* நீ ஒவ்வாதே கொள்ளென்று யாம் கோபிக்க யாரை நோக்கி நகும் . எ 

என்று கருதிப் பார்த்துப் பின்னின்ற தலைவனைக் கண்டாள் . 
உஅ மறைநின்று , தாமன்ற வந்தீத் தனர் 

து : கண்டு , வாராத தாம் பின்னே மறைய நின்று பின்னர் நாம் 
தெளியும்படி முன்னே வந்தா ரென்றாள் . எ - 
உகூ || ஆயிழாய் , தாவாத வெற்குத் தவறுண்டோ காவாதீங் 

கீத்தை யிவனையாங் கோடற்குச் ( ங )சீத்தையாங் 
கன்றி யதனைக் கடியவுங் கைநீவிக் 
குன்ற ( ச )விறுவரைக் கோண்மா விவர்ந் தாங்குத் 
தந்தை வியன்மார்பிற் பாய்ந்தா - னறனில்லா 
வன்பிலி பெற்ற மகன் . 

து : அதுகேட்ட தலைவன் , ங்ஙனங் கொடுமைகூறுகின்றாயாயின் 
அழகிய இழையினையுடையாய்! நின்னிடத்துச் செய்வதோர் வருத்தம் இல் 
லாத எனக்கும் ஒரு தப்புண்டோ ? இவனை யாம் எடுத்துக் கொள்ளுதற்கு 
நின்னிடத்தே காத்துக்கொள்ளாதே என்னிடத்தே தருவாயென்றான் ; 
அதுகேட்ட புதல்வன் அவன் மேலே வீழ்ந்தவனைத் தலைவி நோக்கிக் கை 
விடப்பட்டவனாகிய அன்பிலி பெற்ற பிள்ளை யாம் அவன் மேலே வீழ்தலை 
மனங்கன்றி விலக்கவும் , நம்மைக் கைகடந்து மலையிடத்து உறுகின்ற அடி 


க . " திறனல்ல ....... மகனல்லான் பெற்ற மகன் என்பது தன் 

ளமை பொருளாகப்பிறந்த நகைக்கும் , ( தொல் . மெய்ப் . சூ . ச . பேர் .) 
பிரிவின்பாற் படுவதாகிய ஊடலிற் பிறந்த துனிக்கும் ( தொல் . செய் . 

3. கஅஎ.பேர் ; நச் ) மேற்கோள் . 

மகனல்லான் பெற்ற மகன் " கலி . அச : கூ . 
கூ . சீத்தை " கலி . கச : உஉ . 

" இறுவரை யிவர்வதோ ரிலங்கெயிற் றரியென " சீவக . க அந ங . 
வரை - பெரியமலை . சீவக . கசசுங , க அஙங , உருஉஉ ; பக்கமலை . 

கலி . ச ங : கங . 
பிரதிபேதம் * நீ கொள்ளாதேகொள்ளென்று , எனக்கருதிப் பின்னின்றதனை , என் 

முள் ஆயிழாய் . || ஆயினாயிழாய் , + அறனிலா , நம்மைக் கடந்து . 


ருஉ O 


கலித்தொகை அஎ . 


வெண்பா . 


வரையிலே சிங்கம் பாய்ந்தாற்போல அறனில்லாத தந்தையுடைய அகன்ற 
மார்பிலே * பாய்ந்தானென்றாள் . எ - 

இது மகப்பழித்து நெருங்கியது . அன்பிலி பெற்ற மகனென ( க ) அவன் 
வயிற் - பிரித்தவாறுங் காண்க . அறனில்லாவென்றது , ஆங்கு நெஞ்சழிதல் . 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 
இஃது ஆங்கவெனத் தனிச்சொற்பெற்று ஐஞ்சீரடுக்கி வந்த கலி 

( உச ) 
( அஎ .) ஒரூஉ நீ யெங்கூந்தல் கொள்ளல்யா நின்னை 

வெரூஉதுங் காணுங் கடை ; 
ங தெரியிழாய் , செய்தவ றில்வழி யாங்குச் சினவுவாய் 

மெய்பிரிந் தன்னவர் மாட்டு ; 
ரு ஏடா , நின தகுத் தவறுண்டோ நீவீடு பெற்றா 

யிமைப்பி னிதழ்மறை பாங்கே கெடுதி 
கிலைப்பா லறியினு நின்னெந்து நின்னைப் 
புலப்பா ருடையர் தவறு ; 
கூ அணைத்தோளாய் , தீயாரைப் போலத் திறனின் றுடற்றுதி 

காயுந் தவறிலேன் யான் ; 
கக மானோக்கி நீயழ நீத்தவ னானது 

பாணில னாயி னலிதந் தவன்வயி 
னூடுத லென்னோ வினி ; 
கச இனியாது மீக்கூற்றம் யாமில் மென்னுந் 

தகையது காண்டைப்பாய் நெஞ்சே பனியானாப் 
பாடில்கண் பாயல் கொள . 

இது பாத்தையர் சேரிச் சென்றமை அறிந்திலளெனத் தலைவிமாட்டுச் 
சென்றவனோடு அவள் ஊடி உறழ்ந்து கூறித் தோழி வாயிலாக ஊடறீர்வாள் 
தன் னெஞ்சொடு கூறியது . 

இதன் பொருள் . 
தலைவி தன்னொடு மைந் தனிட்ை உறவுநீக்கி , அவனைத் தலைவனாக 
சார்த்திக் கூறுதலாகிற அவன்வயிற் பிரிப்பு என்பதற்கு “ மறைநின்று 

மகன் என்னும் பகுதியை மேற்கோள்காட்டி , " அறனில்லா 
வன்பிலி பெற்ற மகனெனப் பிரித்தவாறு காண்க " என்பர் நச்சி 

னார்க்கினியர்; தொல் . கற்பி. சூ. சு . 
(பிரதிபேதம் ) * பாய்ந்தானெனமகப்பழித்து நெருங்கியவாறும் அன்பிலி , பிரிந்தவாறும் . 


எ 


மூன்றாவது மருதம் உஉ . நஉக 
( க ) ஒரூஉ நீ யெங்கூந்தல் கொள்ளல் யா நின்னை 
வெரூஉதுங் காணுங் கடை 

து ; யாம் நின்னைக் காணுமிடத்து வெருவவேம் ; ஆதலால் எங் 
கூந்தலைத் தீண்டாதேகொள் ; நீ நீங்கென்றாள் தலைவி . எ - 

வெருவவேண்டாப் பொருட்கட் கடிதிற் பிறந்ததோர் வெறியாத 
லின் , ( 2 ) வெருவுதலென்னும் மெய்ப்பாடு . 
கூ தெரியிழாய் , செய்தவ றில்வழி யாங்குச் சினவுவாய் 
மெய்பிரிந் தன்னவர் மாட்டு 

து : அதுகேட்ட தலைவன் , தெரிந்த இழையினையுடையாய் ! அத் 
தன்மையாகிய பரத்தையர் மாட்டு உண்மையாகப் பிரிந்து யான் செய்த 
தவறில்லாத இடத்து நீ எங்ஙனஞ் சினப்பாயென்றான் . 

அன்னவரென்றது , நீ புலக்குந் தன்மையுடையவரென்றது . 


வெறியாக) 


- 


( அ ) தலைவன் முன் தலைவி தன்னைப் புகழ்தல் , தலைவன் பரத்தையிற் 
பிரிந்து வந்தவழி இரத்தலும் தெளித்தலுமாகிய ஈரிடத்து மட்டுமுண் 
டென்று கூறி , ஒரூஉ நீ .... காணுங் கடை என்பதை முத 
லாவதற்கு மேற்கோள் காட்டி , இதில் தன்னை உயர்த்துக் கூறுதலா 
புகழ்ந்தாளாம் ; நின்னை வெருவாதார் பிறருளரென்னு முள்ளக்கருத்தி 
னால் என்றும் , தொல் . கற்பியல் . சூ . ஙரு . தற்புகழ் கிளவி ( ஆ ) 
பரத்தைவாயி னால்வர்க்கு முரித்தே ( தொல் . பொருளி. சூ . 
என்பதன் விசேடவுரையில் , நால்வர்க்கு மென்றமையால் , நான் 
வருணத்துப் பெண் பாலாரும் அவரோடு ஊடப்பெறும் என்று கூறி , 

பகுதியை ( பார்ப்பனியும் அரசியுமொழிந்த ) ஏனைய வருணத்தார் 
உற்று என்றும் கூறுவர் இளம்பூரணர் . ( இ ) யாரிவ னெங்கூந்தல் 
கொள்வா னிதுவுமோ , ரூராண்மைக் கொத்த படிறுடைத்து " கலி . 

( ஈ ) தோடேந்து பூங்கோதை வேண்டேங் 
றொடேல் " சீவக . கஉ உக .) என்பவையும் ( உ ) " கலிமயிற் கலாவ 
தன்னவிவ , ளொலிமென் கூந்த லுரியவா நினக்கே குறுந் . உஉரு . 
என்பதும் ( ஊ ) " நாறிருங் கூந்தற் கிழவரைப் படர்ந்தே " (புறம் . 
ககங : க ) என்னு மூலமும் மணங்கமழும் கரிய கூந்தலைத் தீண்டுதற் 

குரியவரை நினைந்து என்னும் அதனுரையும் ஒப்புநோக்கற்பாலன . 
உ . வெரூஉதலென்பது அச்சம் போல நீடுநில்லாது கதுமெனத் தோன்றி 

மாய்வதொரு குறிப்பு ; அதனைத் துணுக்கென்றலுமாம் என்று கூறி , 
அதற்கு , " ஒரூஉ நீ .. 

என்னும் பகுதியை மேற்கோள் 
காட்டி , இதில் அஞ்சத்தகுவது கண்டஞ்சுதலின்மையும் அஞ்சினார்க்கு 

உள்ள வேறுபாடு அதன் பின்னிகழாமையுங் காண்க என்றும்கூறுவர் . 
( பிரதிபேதம்) * யானின்னை , யானின்னை . 

66 


அக : க - உ . 


.. 


கடை 


ரு உஉ 


கலித்தொகை அஎ . 


ரு 


இஃது ( க )ஊடல் பற்றிய வெகுளியென்னும் மெய்ப்பாடு . 
இனி ( 2 ) ஒருயிராயிருக்க உடம்பிரண்டாயிருப்பாயென்றால் , தன்னைப் 
றன்போற் கூறிற்றாகாது ; பன்மையாய் நிற்றலின் . 
ஏடா , நினக்குத் தவறுண்டோ நீவீடு பெற்ற 
யிமைப்பி னிதழ்மறை பாங்கே கெடுதி 
நிலைப்பா லறியினு நின்னெந்து நின்னைப் 
புலப்பா ருடையர் தவறு 

ஏடா ! நின் கண்ணை மறைத்த இமைக்குள்ளே மறைந்த 
பொழுதே தோன்றாமற் போதி ; ஆதலால் , நீ கைவிடுதலைப் பெற்றாய் ; அச் 
நிலைமைப் பகுதியை அறிந்திருப்பினும் அறியாதாரைப் போலே நின்னை 
நொந்து நின்னைப் புலக்கின்றவர் தவறுடையர் ; நினக்கு ஒரு தவறு உண்டோ 


எ 


வென்றாள் . எ - 


• அணைத்தோளாய் , தீயாரைப் போல * திறனின் றுடற்றுதி 
காயுந் தவறிலேன் யான் 

து : அதுகேட்ட தலைவன் , ( ங ) அணைபோலுந் தோளினையுடை 
உடயாய் ! 
தீய மக்களை உடற்றுமாறுபோல ஒரு தீய திறனின்றாகவும் உடற்றா நின்றாய் ; 
யான் நீ காய்கைக்குக் காரணமாவதோர் தவறுடையேனல்லே னென்றான் . 


எ - று . 


இளம்பூரணரும் ; தொல் . மெய்ப் . சூ . கஉ . ஆங்கவை , ஒரு பால் ( ஆ ) 
இதனை அச்சத்திற்கு மேற்கோள் காட்டி , தலைவனைக் கள்வன்பாற் 
சார்த்தி உரைத்தமையின் 

கள்வர் பொருளாக அச்சம் பிறந்த தென்பர் 
பேராசிரியரும் , இ - வி . நூலாரும் ; 

தொல் . மெய்ப்.சூ.க.ஓ - வி . சூ.இஎஅ . 
க . ஊடற்கண் தலைமகள் வெகுட்சி கூறியதற்கு , " செய்தவ றில்வழி யாங் 

குச் சினவுவாய் என்பது மேற்கோள் ; தொல் . மெய்ப் . சூ . க 0 . பேர் . 
( அ ) " காகத் திருகண்ணிற் கொன்றே மணிகலந் தாங்கிருவ , ராகத்து 
ளோருயிர் கண்டனம்யாம் " ( ஆ ) " ஆனந்த வெள்ளத் தழுந்துமொரா 
நயி ரீருருக்கொண் , டானந்த வெள்ளத் திடைத்திளைத்தாலொக்கும் " 
கோவையார் . எக , ங 0எ . ( ) " பாவை நீ புலவியி னீடல் பாவியேற் , 
காவியொன் றிரண்டுடம் பல்லது " சீவக . ககஎ . ( ஈ ) " காவிபோற் 
கண்ணிக்குங் கண்ணியந்தோட் 
கண்ணியந்தோட் காளைக்கு , மாவிபோ 

லாடையு 
மொன் றானதே நள . கலிதொடர் . அச . ( உ ) " மருங்கிலா நங்கையும் 
வசையிலையனு, மொருங்கிய விரண்டுடற் குயிரொன் றாயினார் " கம்ப . 
மிதிலைக் . ங. அ . என்பவை ஈண்டு அறிதற்பாலன . 
ங . இந்நூற்பக்கம் கூஉஉ : ச ஙசங . சு ; ச 00 : ச - ஆம் குறிப்புப் பார்க்க 
( பிரதிபேதம் ) * திறனன்றுடற்று . 


ருஉட் 


எ 


று . 


ஆ--- 


மூன்றாவது மருதம் உம் . 
கக மானோக்கி நீயழ நீத்தவ னானது 
நாணில னாயி னலிதந் தவன்வயி 
* னூடுத லென்னோ வினி 

து : அதுகேட்ட தோழி , மான் போலும் நோக்கினையுடையாய் ! 
நீ அழும்படி நின்னைக் கைவிட்டவன் பாத்தைமையில் அமையாமல் நாணம 
றிருப்பனாயின் , மேல் அவனிடத்தே நவிதலைக்கொடுத்து ஊடுகின்றதன்மை 
என்ன பயன் தருமோவென்றாள் . எ 

இஃது “ உறுதகை யில்லாப் புலவியுண் மூழ்கிய , கிழவோள் பானின்று 
கெடுத்தற்கண் ( க ) தோழி கூறியது . 
கச இனியாது மீக்கடற்றம் யாமில மென்னுந் 

தகையது காண்டைப்பாய் நெஞ்சே பனியானப் 
பாடில்கண் பாயல் கொள 

எ - து : அதுகேட்ட தலைவி , நெஞ்சே! நீர்விழுதல் அமையாத , துயிலுத 
லில்லாத கண் துயில்கொள்ளும்படியாக நாம் இனிச் சிறிதும் மேலாகக் 
கூறுங் கூற்றையுடையேமல்லே மென்று இவள் கூறுந் தகைமையினையுடைய 
கூற்றினைக் காரியமென்று நினைத்துப் பார்ப்பாயென நெஞ்சொடு கூறி 
ஊடறீர்ந்தாள் . எ - ற . 

இதனால் , தலைவற்கும் தலைவிக்கும் உணர்வென்னும் உவகை பிறந்தது . 

இது (2) தாவும் போக்குமின்றி ஐஞ்சீரடுக்கி வந்த உரழ்கலி . ( உ.உ ) 
( அஅ . ) ஒருஉக் , கொடியிய னல்லார் குரனாற்றத் துற்ற 

முடியுதிர் பூந்தாது மொய்ம்பின வாகத் 
தொடிய வொக்கநீயாரை பெரி 


. 


.க 


கடியரோ வாற்றா தவர் ; 


தொல் . கற் . சூ . க . இச்சூத்திரப்பகுதிக்கு , இவர் , தலைவன் சென்று 
சேரும் தகைமை இல்லாமைக்குக் காரணமாகிய புலவியின் கண் 
அழுந்திய தலைவி பக்கத்தாளாய்நின்று அவள் புலவியைத் தீர்த்தற் 
கண் (தோழி கூற்றுநிகழும்) என்று பொருள்கூறி அங்கும் , “ மானோக்கி 
.........இனி” என்பதை மேற்கோள் காட்டியிருக்கிறார் . இஃது 
இளம்பூரணர் கருத்தைத் தழுவியதே . 
இச்செய்யுளை , தரவும் போக்குமின்றி ஐஞ்சிடுக்கி வந்த உறழ்கலிக்கு 
மேற்கோள் காட்டினர் போராசிரியரும் நச்சினார்க்கினியரும் ; தொல் . 

செய் . சூ . கருக . 
( பிரதிபேதம் ) * ஊடுவதென்னோ. 1 பரத்தமை நாமிலமன்றாகையது , || கூடியூட , 

+ தலைவனும் தலைவியும் உண மும் உலகையைப் பெற்றார் .. 


ருஉ . 

கலித்தொகை அஅ . 
ரு கடியர் தமக், கியார்சொல்லத் தக்கார் மாற்று ; 
சு வினைக்கெட்டு , வாயல்லா வெண்மை யுரையாது கூறுநின் 

மாய மருள்வா ரகத்து ; 
அ ஆயிழாய் , நின்கண் பெறினல்லா லின்னுயிர் வாழ்கல்லா 

வென்க ணெவனோ தவறு ; 
க 0 இஃதொத்தன் , புள்ளிக் களவன் புனல்சேர் பொதுக்கம் போல் 

வள்ளுகிர் போழ்ந்தனவும் வாளெயி றுற்றனவு 
மொள்ளிதழ் சோர்ந்தநின் கண்ணியு நல்லார் 
சிரறுபு சீறச் சிவந்தநின் மார்புக் 

தவறாதல் சாலாவோ கூறு ; 
கரு அதுதக்கது , வேற்றுமை யென்கண்ணோ வோராதி தீதின்மை 

தேற்றக்கண் டீயாய் தெளிக்கு ; 
கஎ இனித் தேற்றேம்யாம் ; 
கஅ தேர்மயங்கி வந்த தெரிகோதை யக்கல்லார் 

தார்மயங்கி வந்த தவறஞ்சிப் போர்மயங்கி 
நீயுறும் பொய்ச்சூ ளணங்காகின் மற்றினி 
யார்மேல் விளியுமோ கூறு . 

இஃது அவ்வாற்றற் புக்க தலைவனுடன் ஊடியும் உறழ்ந்துஞ் சொல்லி 
பொய்ச்சூளஞ்சி ஊடறீர்ந்தது . 

இதன் பொருள் . 
(க) ஒரூஉக, (உ ) கொடியிய னல்லார் குரனாற்றத் துற்ற 
முடியுதிர் பூந்தாது மொய்ம்பின வாகத் 
கற்புக் காலத்துத் தலைமகள் புலவிக்கண் அவளுயர்வும் தலைமகன் 
ஈழ்வு முரியவென்பதற்கு , ஒரூஉக் கொடியிய னல்லார் . தவறு 
என்றபகுதிகளை மேற்கோள் காட்டி , இதனுள் தலைமகன் பணிவும் 
தலைவியுயர்வுங் காண்க ; இஃதீண்டுக் கூறிய தென்னை ? காமக் கடப் 
பினுட்பணிந்த கிளவி யென மேற் கூறப்பட்ட தாலெனின் , ஆண்டுக் 
பறியது ஊடல் புலவி துனி என்னு மூன்றிற்கும் பொதுப்படநிற்றலின் 
இது புலவிக்கே யுரித்தென்னுஞ் சிறப்பு நோக்கிக் கூறியவாறு என் 
பர் . இளம்பூரணர் ; தொல் . பொருளி. 

சூ . ஙக . மனைவியுயர்வும் 
ஏதிலாண் முச்சி , யுதிர்துக ளுக்கநின் னாடை யொலிப்ப , வெதிர்வளி 
நின்றாய் நீ செல் " கலி . அக்கம் - ஙஉ 


.. 


மூன்றாவது மருதம் உங . ரு உரு 
* தொடிய வெமக்கு (க ) நீ யாரை (உ ) பெரியார்க் 
கடியரோ வாற்றா தவர் 

+ - து : கொடியின தியல்பையுடைய பரத்தையருடைய புழுகுமுதலிய 
வற்றிலே அளைந்த மயிர்முடியினின்றும் உதிர்ந்த பூந்தாதுகள் நின் தோட் 
கட்டிலே கிடவாநிற்க , எம்மை நீ தீண்டுதற்கு எமக்கு நீ யாராந் தன்மையை 
யுடையை ? எம்மைவிட்டு நீ நீங்குவாயாக ; பிரிவாற்றாதவர் பிரியவல்ல 
பெரியோர்க்கு அடியரோ ? அன்றே யென்றாள் . 
குரல் - மயிர் . நாற்றம் , ஆகுபெயர் . 

து “சினனே பேதைமை நிம்பிரி நல்குர , வனைநால் வகையுஞ் 
சிறப்பொடு வருமே ( ங ) என்பதனால் , தொடிய வெமக்குநீயாரை எனச்சினம் 
பற்றி வரினும் அது தன் காதலைச்சிறப்பித்தலின் அமைந்தது . 


( அ ) " நம்பி நீ யாரை யென்றான் ( ஆ ) ஐயநீ யாரை யென்றாற்கு 
சீவக . கருச , கனகஅ . ( இ) அய்ய நீ யாரை " கம்ப . நாகபாச . உ கா எ . 
என்பவையும் யாரை யெம்மில் புகுதர்வாய் கலி . க அ : க ; என்ப 
தும் அதன் குறிப்பும் இங்கே அறிதற்பாலன . 
" பாத்தை வாயி னால்வர்க்குமுரித்தே என்பதற்கு , பரத்தையர் மாட்டு 
வாயில் விடுதல் நான்கு வருணத்தார் ( ஆடவர் ) க்கும் உரித்தென்று 
முதலிற் பொருள் கூறிப் பின் நான்கு வருணத்துப் பெண்பாலாரும் 
அவரோடு ஊடப்பொபவென்றுமாம் என்றுகூறி , " பெரியார்க் கடி 
யரோ மாற்றாதவர் ” என பதைப் * பார்ப்பனி கூற்றுக்கு ( * அரசி கூற் 
றென்றும் பிரதிபேதம் ) பேடகோடம் 

கோ- மாட்வொர் , ரொல் 
பொருளி. சூ . உஅ . 
கூ . தொல் . பொருளியல் . சூ . ருக . ( அ ) இசசூத்திரத்தின் இவருரை 

யிலும் இப்பகுதி இக்குறிப்போடு இச்செய்திக்கு மேற்கோள் . ( ஆ ) 
இளம்பூரணர் இச்சூத்திரத்திற்கு, " மெய்ப்பாட்டியலுள் (சிலகுணங்கள் 
நடுவ ணைந்திணைக்குரிய தலைமக்கட் காகாவென எடுத்தோதுகின்றா 
ராகவின் அவற்றுள் ஒரு சாரன ஒரோவிடத்து வருமென்பதுணர்த் 
திற்று ; இச்சூத்திரம் எதிரதுநோக்கிற்று ; சினமுதலிய நான் கும்யாதானு 
மொருபொருளைச் சிறப்பித்தல் காரணமாக வரும் என்று உரை 
வகுத்து , கொடி யிய னல்லார்....... ஆற்றா தவர் " என்ற பகுதியை 
முதலாவதற்கு மேற்கோள்காட்டி ,இதனுள் தொடிய வெமக்கு நீயாரை 
யென்பது சினம்பற்றிவரினும் காமக்குறிப்பினாற் புணர்ந்த தலைமகள் 

றுதலின் அவள் காதலைச் சிறப்பிக்க வந்த தென்றனர் ; தொல் . 

பொருளி. சூ . சக . 
(பிரதிபேதம் ) * தொடீஇய - பெரியோர்க்கு , எ - து : ஞால் - மயிர் ......... பெயர் 

கொடியினியல்பை , ||என்முள் கடியதமக்கினியார் சொலத்தக்காரமற்று . 


ரு உசு 


கலித்தொகை அஅ . 


எ 


( ரு ( க) கடியர் தமக் , கியார் சொல்லத் தக்கார் மாற்று 

அதுகேட்டுக் கடியராயிருப்பார் தமக்கு மாற்றஞ்சொல்லத் 
தக்கவர் யாவரென்றான் . எ - று . 

-வினைக்கெட்டு , ( உ ) வாயல்லா வெண்மை யுரையாது கூறுநின் 
மாய மருள்வா ரகத்து 

து : அதுகேட்டு நீ போகின்ற தொழிலைத் தவிர்த்து நின்று உண்மை 
யல்லாத வெண்மைகளைச் சொல்லாதே நின் பொய்ம்மைகளை மெய்யென்று 
மயங்குவாரிடத்தே || சொல்லென்றாள் . எ - 

வினைக்கேட்டு ) பாடமாயின் வினைக்கேடாகிய வாயல்லாவென்க . 
உரையாதியும் பாடம் . வெண்மை , பண்புப்பெயர் . 
அ ஆயிழாய் , நின் ( ந . )கண் பெறினல்லா லின்னுயிர் வாழ்கல்லா 
வென்க ணெவனோ தவறு 

து : அதுகேட்ட தலைவன் , ஆராய்ந்த இழையினையுடையாய் ! நின் 
னுடைய + கண்ணினில் ( ச ) அருணோக்கினைப் பெறிலன்றி இனிய உயிர் 
வாழமாட்டாத என்னிடத்துத் தப்பு யாதுதானென்றான் . எ - 

காமக் கடப்பினுட் பணிந்த கிளவி , காணுங் காலைக் + கிழவோற் 
குரித்தே "( ரு) என்பதனால் , தலைவன் பணிந்து கூறினான் . 


- 


மாற்று என்பது உவை 

பகைநடை நான்க 
க . " கடியர் தமக்கு ... 

னுள் , பாட்டிடை வைத்த குறிப்பிற்கு மேற்கோள் ; தொல் . செய் . சூ 

ககாரு . பாட்டிடை இளம் . 
உ . பெருந்திணைக்குரிய மெய்ப்பாடுகளுள் தலைவன் கூற்றைத் தலைவி 

பொய்யாக் கோடற்கு , " வாயல்லா வெண்மை ... ...ரகத்து 

என்பது மேற்கோள் ; தொல் . மெய்ப் . சூ . உஉ . இன்பத்தை ) இளம் . 
ஈ . ( கண்ணென்பது அருளென்னும் பொருளில் வருதலை, “ கண்மாறி 

விடின் ” கலி . சுக : உச ; என்பதனாலும் அதன் குறிப்பாலும் அறிக . 
" நின் , னருணோக்க மழியினு மவலங்கொண் டழிபவள் கலி . க : 

கஅ - ககூ . 
ரூ . தொல் . கற்பி . சூ . கக . ( அ ) இச்சூத்திரத்தின் இவருரையிலும் த 

தலைவி மாட்டுக் காமங் கையிகந்துழித் தாழ்ந்து கூறியதற்கு , " கடியர் 
தமக் , கியார் சொல்லத் தக்கார்மாற்று என்பதும் " ஆயிழாய் , நின்கண் 

தவறு ” என்பதும் மேற்கோள் . ( ஆ ) இளம்பூரணரும் , 
“ பெரியார்க் , கடியரோ வாற்றாதவரெனத் தலைவி கூறியவழி , கடியர் 
( பிரதிபேதம் ) * வினைகெட்டு , சென்றீரின் , 1 தவிர்ந்துரின்று . || செல்லென்றாள் , + கண் 

னில் வருபோக்கினைப், + கிழவோர்க்கு . 


மூன்றாவது மருதம் உங . ருஉஎ 
க 0 ( க )இஃதொத்தன் , ( 2 ) புள்ளிக்( ங ) களவன் புனல்சேர்பொதுக்கம் 

ச வள்ளுகிர் போழ்ந்தன வும் வாளெயி றுற்றனவு [ போல் 
மொள்ளிதழ் சோர்ந்தநின் கண்ணியு ( ரு )நல்லார் 
சிரறுபு சீறச் சிவந்தநின் மார்புந் 
தவறாதல் சாலாவோ கூறு 

எ - து : அதுகேட்ட தலைவி இவனொருத்தனென நெஞ்சொடு வியந்து 
கூறி , பின்னர் , புள்ளியையுடைய ( கூ ) நண்டுகளின் நடையாலுண்டான வடு 
நீரருகைச் சேர்ந்து கிடந்தாற்போலப் பெரிய உகிராற் பிளந்த வடுக்களும் 
ஒளியையுடைய எயிறு அழுந்தின வடுக்களும் ஒள்ளிய இதழ்கள் வாடின 
நின் கண்ணியும் பரத்தையர் நின்னோடு வேறாகிக் கோபித்து அடிக்கச் சிவந்த 
நின்னுடைய மார்பும் தப்பாதலுக்கு அமையாவோ ? அமையாவாயிற் 


கூறு 


என்றாள் . எ 


சேர்பென்னும் எச்சத்திற்கு வினை வருவித்து முடிக்க. ஒதுக்கமென்னுந் 
தொழிற்பெயர் ஆகுபெயர் . " சிரறுசே லாடிய நீர் வாய்ப்பதத்த " ( எ) என்றாற் 


தமக் , கியார் சொல்லத் தக்கார் மாற்று எனத் தலைவன்பணிந்து 
கூறியது காண்க என்பர் ; தொல் . கற்பி . சூ . கஎ . காமக்கடப்பின் . 
இந்நூற்பக்கம் ங அசு : கூ - ஆம் குறிப்புப்பார்க்க . 
( அ ) பொறியலவன் ( சிலப்.எ : ஙக . முதற்பதிப்பு ) என்பதற்கு , புள்ளிக் 
கள்வன் என்பது மேற்கோள் ; ( ஆ ) புள்ளி ள்வன் ஐங் . உக , 

உ உ , உசா . 
கூ . ( அ ) " களவன் மண்ணளைச் செறிய வகல் ற் , கிளைவிரி கரும்பின் 

கணைக்கால் வான்பூ " அகம் . உஙரு : கக - கஉ . ( ஆ ) " அலவ னள்ளி 
குளிர்ஞெண் டார்மதி , களவ னென்றிவை கற்கடகப்பெயரே 
சேந்தன் றிவாகாம் . ( இ ) களவன் குளிர்ஞெண்டு கற்கடம் உரிச் 
சொனிகண்டு . க 0 . என்பவற்றால் நண்டிற்குக் களவனென்னும் 
பெயரும் பயின்று வருதலறிக . 
கலி . சு எ : கச கரு ; அடியும் , எஉ : கக 

கக - கஉ ; அடியும் , குறிப்பும் 


உம்டி 


. 


கொதித்து 
து மேற்றிசை யணங்கலத் தகப்பதம் கொடுமே , 
லுதைத்த தாமெனச் சிவந்தது வெய்யவ னுடலம் ” நைடத . மாலை . உக . 
செய்ச்சேத கத்திற் குளிர்நடந் தாங்குச் செறிந்த வடு , மெய்ச்சே 
யிழைக்கொடி யன்னார் கடைத்தலை மேயினதால் . " திருவெங்கைக் 
கோவை . கூ அக . 

சிரறுசில ஆறிய நீர்வாய்ப் பத்தல் என்பது பதிற் . உஉ : கங . 
( பிரதிபேதம் ) * சாலாதோ . 


ருஉஅ 


- 


து : 


று . 


கலித்தொகை அஅ . 
போல , சிரறுதல் சிதறுதன் மேல் நின்றது . " வேட்கை மறுத்துக் கிளந்தாங் 
* குரைத்தன் , மரீஇய மருங்கினுரித்தென மொழிப ” ( க ) என்பதனுள் , " ஒன் 
றென முடித்தலென்பதனான் மரீஇயவாறு ஏனையவற்றிற்குங் கொள்க " என்ற 
லின் , இழிந்தோர் கூற்றை உயர்ந்தோர் கூறுவனவும் அமைத்தாம் . அதனான் 
வள்ளுகிர் போழ்ந்தன முதலியன கொள்க. 
கரு அதுதக்கது , வேற்றுமை யென்கண்னோ வோராதி தீதின்மை 

: 
தேற்றக்கண் டீயாய் தெளிக்கு 

கூறுகின்ற மெய்வேறுபாட்டையோ என்னிடத்துண்டாக 
ஓராதேகொள் ; அங்ஙனம் ஓராதிருத்தல் நினக்குத்தக்கது ; அதற்குக் காரண 
மென்னெனில் அத்தீது என்கண் இல்லாமையை யான் நினக்குத் தெளிவிக்க 
நீ காணாய் ; யான் இனித்தெளிவிப்பேனென்றான் . எ - 
கஎ இனித் தேற்றேம்பாம் 

இக்கற்புக்காலத்து நீ சூளுறுகின்றதனைக்கொண்டு யாம் 
எந்நெஞ்சைத் தெளிவியேம் ; அதற்குக்காரணங்கேள் . எ 
கஅ தேர்மயங்கி வந்த தெரிகோதை ( 2 ) யக்கல்லார் 

தார்மயங்கி வந்த தவறஞ்சிப் போர்மயங்கி 
( ங ) f நீயுறும் ( ச ) [ பொய்ச்சூ வணங்காகின் மற்றினி 

யார்மேல் விளியுமோ கூறு 
க . தொல் . பொருளி. சூ . கஎ . இச்சூத்திரத்தின் இவருரையிலும் இச்செய் 

திக்கு இக்குறிப்புக்களோடு “ புள்ளிக் களவன் ........... கூறு என்பது 
மேற்கோளாகக் காணப்படுகின்றது . 

தார்கொண்டா டலைக்கோதை தடுமாறிப் பூண்டநின் , னீரணி " 
( கலி . சுசு : கரு - ககா. ) என்பதும் அதன் குறிப்பும் பார்க்க 
கூ . ( அ ) தலைவி தலைவன் முன் தன்னைப் புகழ்தல் தலைவன் பரத்தையிற் 
பிரிந்துவந்தவழித் தெளித்தற்கண் வருமென்பதற்கு , “ நீயுறும் பொய்ச் 

கூறு " என்பதை மேற்கோள் காட்டி , இதில் பெண்டிர் 
பல ருளராயினும் அவரெல்லார்மாட்டும் செல்லாது தன்மேல் வரு 
மெனக் குறித்தாளாதலிற் றன்னைப்புகழ்ந்தாளாம் என்பர் . இளம் 
தொல் . கற்பி . சூ . ஙக . 

கூகூ . தற்புகழ் ( ஆ ) இப்பகுதியையே இவ 
அழிவில்கூட்டத்திற்குரிய பொருள்களுள் தெய்வமஞ்சலென்பதற்கும் 
மேற்கோள் காட்டுவர் ; தொல் . மெய்ப் . சூ . உச . " தெய்வ 

தெய்வ ( இ ) ஓசை 
வேற்றுமையால் றகரவுகரம் வியங்கோள் முற்றாயும் நிற்குமென்பதற்கும் 

இப்பகுதியே மேற்கோள் ; தொல் . வினை . சூ . சு . நச் . 
ச . ( அ ) " என்னை யருளி யருண் முருகு சூள்சூளி , னின்னை யருளி லணங் 

கான்மெய் வேறின்னும் , விறல் வெய்யோ னூர்மயில் வேனிழ னோக்கி , 
(பிரதிபேதம் ) உணர்த்தன் மரீஇய . நீ கூறும் , 1 பொய்ச்சூ ழணங்காகும் . 


மூன்றாவது மருதம் உ ங . 


ரு உக 


தேரேறிவருகின்ற சிறப்பிலேமயங்கி நின் தீங்கைக் கருதாது 
வந்த தெரிந்த கோதையையுடைய அழகிய பாத்தையருடைய ( உ )தாரை நின் 
தாராக நினைத்து அணிந்துவந்த் தப்பிற்கு அஞ்சி யாம் ஊடிப் பொருத 
போரிலே கலங்கி இக்கற்புக்காலத்து நீ சூளுறும் மிகப்பொய்யாகிய * சூளுறவு 
வருத்தத்தைச் செய்யுமாயின் , பின்னை அதுதான் எங்கண்மே லன்றி யார் 
மேல் வரும் ? அங்ஙனம் வாராமற் களவுகாலத்துச் சூளுறவுபோற் கெடுமோ ? 
நீதானே கூறுவாயாகவென ஊடறீர்ந்து கூறினாள். எ - 

யார்மேல் வருமென ஒருசொல் வருவிக்க . இனி நீயுறுமென்க . 

இஃது " இன்னாத்தொல்சூளெடுத்தற்கண்ணும் " ( x ) என்பதனாற்கூறிற்று . 
என்றது , இன்னாங்குப் பயக்குஞ் சூளுறவினைத் தலைவன் குளுறுவலெனக் 
கூறுமிடத்துமென்றவாறு . தலைவன் , " வந்த குற்றம் வழிகெட வொழுகி " (ச ) 
களவிற் சூளுறவான் வந்த ஏதம் நீக்கி , இக்கற்புக்காலத்துக் கடவுளரையும் 
குரவரையும் புதல்வனையுஞ் சூளுறுதலின் இன்னாத சூளென்றாள் ; இது 


பாணை கூறேலா 


யறவ ரடிதொடினு மாங்கவை சூளேல் , குறவன் மகளா 
கூறே , லைய சூளி னடிதொடு குன்றொடு , வையைக்குத் தக்க மணற் 
சீர்சூள் கூறல் பரி : அ : சுடு - எக . ( ஆ ) " பொய்ச் சூளா னென்ப 
தறியேன்யா னென்றிரந்து , மெய்ச்சூ ளுறுவானை மெல்லியல் பொய்ச் 
சூளென் , றொல்லுவ சொல்லா துரைவழுவச் சொல்ல பரி . கஉ : 


சுகூ 


கரு . 


கக . 


க . " நேரிழை நல்லாரை நெடுநகர்த் தந்துநின் , றேர் பூண்ட நெடு நன் 

மான் றெண்மணிவந் தெடுப்புமே கலி . எ O : கஅ 
உ . தாரென்பது ஆடவர் மார்பின் மாலைக்கு வருதலே பெருவழக்கு; மகளிர் 

மாலைக்கும் அருகி வழங்கும் . 
கூ . தொல் . கற்பி . சூ . சு . ( அ ) இச்சூத்திரப்பகுதியினுரையில் வேற்றுமை 

கூறு என்ற பகுதிகளை மேற்கோள்காட்டி , தலைவி எம்மேலே 
இப்பொய்ச்சூளால் வருங்கேடுவருமெனமறுத்தவாறுகாண்கவென்பர் . 
நச் . ( ஆ ) இச்சூத்திரத்து , " தன்வயிற் சிறப்பினு மவன்வயிற் பிரிப் 
பினு , மின்னாத்தொல்சூ ளெடுத்தற்கண்ணும் " எனப்பாடங்கொண்டு , 
தன் மாட்டு நின்ற மிகுதியானும் அவன் மாட்டு நின்ற வேறுபாட் 
எனும் இன்னாத பழைய சூளுறவைத் தலைவி யெடுத்தவழியும் கூற்று 
நிகழும் ; தலைமகண் மாட்டு மிகுதியாதோ வெனின் , மனைவி யுயர்வும் 

உரிய என்றா ராகலின் , அக்காலத்து மிகுதி யுளதாம் 
என்று கூறி , “ தேர்மயங்கி 

கூறு " என்பதை மேற்கோள் 
காட்டுவர் இளம்பூரணர். 
ச . தொல் . கற் . சூ . ரு 
( பிரதிபேதம் ) * சூளுறவாயின வருத்தத்தைச் செய்யும் பின்னை . 

67 


நுகம் 


கலித்தொகை அக . 


களவுபோலச் சூளுறுகலின் , தொல்க ளாயிற்று ; இதனுள் (க ) இரத்தலும் 
தெளித்தலும் வந்தவா றுணர்க . 

இதனால் , தலைவிக்கு அணங்கால் அச்சம் பிறந்தது ; தலைவற்குப் புணர் 
வாகிய உவகை பிறந்தது . 

இஃது ( 2 )ஒரூஉவென ஒழியசையாகிய சொற்சீரடிவந்து ஐஞ்சிரடுக்கியும் 
ஆறுமெய்பெற்றும் வந்த கலிவெண்பா. " தாவும் போக்கும் பாட்டிடை 
மிடைந்தும் ” ( க ) எனப் பாப் போக்கின் பின் வைத்தகனாற் கடியர் தமக் கியார் 
சொல்லத் தக்கார் மாற்று எனப் போக்குட்போல் நாற்சீரான் இறும் பாட்டும் 
வந்தது . 

( உங ) 
( அக . ) யாரிவ னெங்கூந்தல் கொள்வா னிதுவுமோ 

ரூராண்மைக் கொத்த படிறுடைத் தெம்மனை 
வாரனீ வந்தாங்கே மாறு ; 
ச என்னிவை , ஒருயிர்ப் புள்ளி னிருகலை யுள்ளொன்று 
போரெதிர்ந் கற்றாப் புலவனீ கூறினென் 
னாருயிர் நிற்குமா றியாது ; 
எ ஏஎ , தெளிந்தேம்யாங்காயாதி யெல்லாம்வல் லெல்லா 
பெருங்காட்டுக் கொற்றிக்குப் பேய்நொடித் தாங்கு 

வருந்தனின் வஞ்ச முரைத்து ; 
க 0 மருந்தின்று , மன்னவன் சீறிற் றவறுண்டோ நயந்த 

வின்னகை தீதோ விலேன் ; 
கஉ மாண மறந் துள்ளா நாணிலிக் கிப்போர் 

புறஞ்சாய்ந்து காண்டைப்பாய் பெஞ்சே யுறழ்ந்திவனைப் 
பொய்ப்ப விடேஎ மெனநெருங்கற் றப்பினே 
னென்றடி சேர்தலு முண்டு, 
க . இரத்தலுந் தெளித்தலும் வந்தமைக்கு . இச்செய்யுள் மேற்கோள் 

தொல் . அகத் . சூ . சச . ஏன்றாத் தமரினுந் இளம் . சு . சக . ச் . 
உ . தொல் . செய் கஉ க -ஆம் சூத்திர வு ையில ( அ ) “ ஒரூஉ . 

என்பதை மேற்கோள் காட்டி , ஒரூஉ வென நின்ற இயலசைதானே 
ஒழியசையாய் நின்றது என்று பேராசிரியரும் ( து ) ஒரூ கொடி 
யிய னல்லார் குரனாற்றத் துற்ற " என்பதை மேற்கோள் காட்டி , ஒருட 
வென நிரையசைதானே ஒழியசையாயிற்று என்ற ச்சிஞார்க்கிய 

ரும் கூறியுள்ளார் . 
கூ தொல் . செய் . சூ . கருச . 
(பிரதிபேதம் ) * வைத்ததனாற் சொலத்தக்கார். 


தவர் " 


கூக 


மூன்றாவது மருதம் உச . 


* 


பாக 


இது தலைவன் " காமத்தின்வலியும் ” (க ) என்றதனால் ஆற்றமைவாழி 
லாக வலிந்துபுக்கு தெருங்கிக் கூடுமிடத்து அவனுடன் தலைவி ஊடிச் சில 
சொல்லி , அவன் ஆற்றமை கூறுவது கேட்டு ஊடறீர்ந்தது . 

இதன் பொருள் . 
( உ ) யாரிவ னெங் கூந்தல் கொள்வனி துவுமோ 
( ச பாண்டைக் கொத்த படிறுடைத் ( ரு ) தெர்மனை 
வாரனீ ( 5 ) வந்தாங்கே மாறு 

தொப். கற் . - . 1 . 
உ . ( அ ) பத்தை வாயி னாவர்க்கு முத் :ே என்பதற்கு , பரத்தையர் 
மாட்டு வாயில் விடுகல் நான்கு வருத்தார்க்கு முரித்தென்று முன் 
னுரை கூ , என்பு நான்குவருன , துப்பெண்பாலாரும் அவரோடேப் 
பெறுபவென்ற வாரமா மென்று கூறி , 

கூறி , “ பாரிவனெங் .. 
றுடைத்து என்பதை * அ சி கூற்றுக்கு ( பார்ப்பனி கூற்றுக்கு என் 
றும் பி திபேதம் ) ற்காள் காட்டினர் ; இளம்பூரணர் ; தொல் .. 
பொருளி. சூ . உ அ . ( ஆ ) இப்பகுதி , கூறுகின்றாள் தலைவி யென்ப 
நீ கூறப்பட்டான் லைவ னென்பது உம் முன்னத் கானுணரப்படு 
தற்கு மேற்கோர், தொல் . செய்.சூ. உஎ . பேர் . நச . - - வி . சூ . ரு எஎ . 
( இ )தலைவி , தலைவன் குறிப்பறிதல் வேண்டி வேற்றமைக்கிளவி உறிய 
" யாரின் காதல் கொர்வான் 

கல்கொள்வான்" என்பதுமேற்கோள் : தொல் . 
கர்பியல் . க 

ன்குறிப்பு இளம் . 
" நீ யெகூ கூந்தல் கொள்ளல்யா நின்னை , வெருஉதுங் காணு 
கடை ( கலி . அள : க - உ ) என்பதும் அதன் குறிப்பும்பார்க்க . 
கூ . தலைவி தலைல மை . ற் பழிபட கூதலாகிய மாறிலாண்மையில் 

சொல்வய மெழகு. " இதும், போர் துடைத்து ” என்பது மேற் 
கோள் ; தொல். பொருளி. சூ . ருல . 5 = . இதனை , உள்ளுறைப்பாற்பவே 
தாகிய அவையன் மொழிக்கு மேற்கோள்காட்டி , இது நீயொழுக்க 
மொழுகிக பொட்ட கட்டக்கி அவையன் மொழியால் ஒழுக்கக்குறை 
பாடு உறியவா றென்ப , இளம் ; தொல் . பொருளி. சூ . சஅ . மங்கல 
( அ ) “ தண்டுரையூா தகுதோ-வொண்டொடியைப் பாராய் மனை துறக் 
தச்சேரிச செல்வதனை . ாண்மை யாக்கிக் கொளல் " ஐர்- எழ .செ . 
எனவும் ( து ) ராண்மை யென்னுஞ் செருக்கு " திரிக்கேம் . 

ராண்மை மற்றதனெஃகு " குறவ . எங எனவும் வருவனகாண்க. 
( ஈ ) ஆண்மை, ஆளுந்தன்மையென்னும் பொருளில் 

வருதக்க " பா 
நடைம் என்பது மேற்கோள் ; தோல் .களவ . 

வே.ரச் 
" யாரை, யெம் கில் புகுதர்வாய் " கலி.கஅ . க . 

" ஆறு மயங்கினை போறி வந்தாங்கே , மாறினி " கலி.. 
பிரதி பேதம் என்றதனால் வாயிலாகப்புக்கு , அவது தகள் , | சொல்கினத்தா 

ஒற்றுமை. || வந்ததேனின்று + மாற்றென்னிலை, மற்றொனியை 


கு 


H 


* 


கலித்தொகை அக . 


எ - து : இவன் யார் ? * எங் கூந்தலைத் தொடுதற்கு இவன் என்ன 
தொடர்புடையனென நெஞ்சொடு கூறி , பின்னர் இங்ஙனங் கூந்தலைப் 
பிடிக்கின்ற இதுவும் நீபாதுகாத்தலின்றிப்பாதுகாப்பாரைப்போலே பண்ணிக் 
கொண்டு ஊரையாளுந் தன்மைக்குப் பொருந்தினதொரு கொடு 
யுடைத்து ; இதனை ஓர்ந்து பார் ; இனி நீ எம் மனையிடத்தே வாராதேகொள் ; 
வந்தாற்போலே மீண்டுபோவென்றாள் . 

இது (க )வலிந்து புக்கது கூறிற்று . வான் , வினையெச்சம் . 
ச என்னிவை , (2) ஒருயிர்ப் புள்ளி னிருதலை யுள்ளொன்று 
போரெதிர்ந் தற்றாப் புலவனீ க. றினென் 
னாருயிர் நிற்குமா றியாது 


- 


க . 


தலைவன் வலிந்து சென்றதனைத் தலைவி துனியால் மறுத்துக் கூறிய 
தற்கு , " யாரிவன் . 

மாறு " என்பது மேற்கோள் ; தொல் . கற் . 


சூ . ரு. நச். 


கேண்மையை 


உ . ( அ ) " யாமே , பிரிவின் ,றியைந்த துவரா நட்பி , னிருதலைப் புள்ளி 

னோருயி ரம்மே ( ஆ ) " ஒரு குடற் படுதர வோரிரை துற்று , மிருதலைப் 
புள்ளி னோருயிர் போல " ( இ ) உள்ளத் துவகை யொருதலைப் பட்ட 
விருதலைப்பைம் , புள்ளொத் தினிய புதுமலர்ப் பாயற் புணர்ந்த 
வின்ப, வெள்ளக் கடலிடை வீழ்ந்துட னீந்துவர் ( ஈ ) " ஒருயிர்த்தா , 
விருதலைப் புள்ளி னியைந்ததும் 

யெண்ணி " (உ ) 
“ இருதலைப்புளி னுற்றவோருயி ரென்ன நும்முட னாகியே , மருவு 
துன்பமு மின்டமும்வழு வாது துய்த்திடு மாட்சியேன் ( ஊ ) " இரு 
தலைசே ரொருபுள்ளி னேகவுயி ராய்நீவிர் , மருவியிட ரறியாமே வாழு 
நாள் என்பவைகளும் ,( எ ) " அந்தா மரையன்ன மேநின்னை யானகன் 
சாற்றுவனோ ” என்புழி , யானென்பதற்கு , இருதலைப் புள்ளி னோருயி 
ரேனாகிய யான் என்று , ( கோவையார் . கஉ . ) பேராசிரியரும் , 
( ஏ) " யார் பிரிய யார்வர யார்வினவ யார் செப்பு ” என்புழி, இருதலைப் 
புள்ளி னேருயிரே னாதலாற் பிரிவும் வரவும் வினாவும் செப்பும் 
நம்மிடை உளவாகா என்றும் . பரி . அ : எஉ . ( ஐ ) " வாட லுணர்தல் 
புணர்த லிவைகாமங் , கூடியார் பெற்ற பயன் என்னுங்குறளில் , ( இம் 
மூன்று பயனும் ) இருதலைப்புள்ளி னோருயிராய உழுவலன் புடைய 
எமக்குவேண்டா என்றும் ( குறள் . ககாக ) பரிமேலழகரும் . ( ஓ ) 
" காதலாளுட லுள்ளுயிர் கைவிடி , னே தமென்னுயி ரெய்தி யிறக்கும் " 
என்புழி , யாம் இருதலைப் புள்ளி னோருயிரேமாதலிற் காதலா ளுயிர் 

நீங்கின் என்னுயிரும் ஏதமெய்தி நீங்கும் என்று ( சீவக . ககஙக .) 
( பிரதிபேதம் ) * இவனெங் கூந்தலைத்தொடுதற்கு என்ன , : பணிக்கொண்டு , ! என்னவை , 

எஇயை , || புலவு நீ கூறியென் . 


ரு ங ங 


கூறலின் , அதனை எஎயென இழித்து நெஞ்சொடுகூறினாள் . 

மூன்றாவது மருதம் உ ச . 
து : அதுகேட்ட தலைவன் , உடலும் உயிரும் ஒன்றாய்த் தலை இரண் 
டாகிய புள்ளினுடைய அவ்விரண்டு தலையில் ஒருதலை மற்றத்தலையோடே 
* போர்செய்தலை மேற்கொண்ட தன்மைத்தாக , நீ இக்கொடுமைகளைக் கூறிப் 
புலந்தாற் பயனென் ? அதனைக் கைவிட்டு இனி என்னுடைய அரிய உயிர் 
நிற்கும் வழி யாது 

? 

அதனைக் கூறுவாயென்றான் . 
இஃது (க ) ஆற்றாமைகூறிற்று . புலவல் , புலத்தலெனப் படுத்தலோசையாற் 

வை கூறிப் புலவ லென்னென்க . கூறு என வருவிக்க . 
எ ( 2 ) என , இகழ்ச்சிக்குறிப்பு . 
நீங்கின காலமெல்லாம் மறந்து ஈண்டு வந்தால் இறந்து படுவேனெனக் 
தெளிந்தேம்யாங் காயாதி || யெல்லாம் வல் + லெல்லா 
( ஈ )பெருங்காட்டுக் கொற்றிக்குப் பேய் / நொடித் தாங்கு 
வருந்தனின் வஞ்ச முரைத்து. 

எ - து : எடா ! எல்லாம் உணர்ந்திருக்கும் பெரிய காட்டிடத்திற் கொற் 
றவைக்கு அவள் அறியா தன சில உண்டாகப் பேய் நொடி சொன்னாற்போல , 
நின்பொய்களை எனக்குச் சொல்லி வருந்தாதேகொள் ; யாம் முன்பே நின் 
வஞ்சனைகளைத் தெளிந்துவிட்டேமென்றாள் . எ - 


பெயராய்நின்றது . 


. 


. 


நச்சினார்க்கினியரும் எழுதியவுரைகளும் ஈண்டு அறிதற்பாலன . ( ஒ 
" எட்டுக்காலொடு மிண்டுவன் றலையொடு மெரிகால் , வட்டக் கண் 
ணொடும் விளைபிறை யெயிற்றொடுந் தழங்கிக் கிட்டிக் கொண்டவச் 
சிம்புளின் கிளர்ச்சியை யஞ்சி , விட்டுக் கண்ணுதற் குரைத்திட 
வோடினள் விமலை " ( ஔ ) பிரிவரும் புள்ளி னொருமையி னொட்டி 
என்பவற்றிற்குறித்த புள்ளும் இஃதென்பாரு முளர் . 
தலைவன் வலிந்து சென்றதனைத் தலைவி கூறிய வழ , என்னிவை .... 

யாது " என்பது தலைவன் ஆற்றாமை மிகுதியாற் சென்றமை 
கூறியதற்கு மேற்கோள் ; தொல் . கற்பியல் , சூ . ரு .நச் . 
ஏஎ தெளிந்தேம்யாம் " என்பதை ஏ அசைநிலையாய் வருதற்கு மேற் 

கோள் காட்டினர் .ரெய்வச் ; தொல் . இடை . சூ . உங . ஏயுங் குரையும் 
கூ . ( அ ) " துணங்கைய செல்விக் கணங்குநொடித் தாங்கு ” பெரும்பாண் . 

சருக . ( ஆ ) " அரற்றென்பது அழுகை யன்றிப் பலவுஞ்சொல்லித் தன் 
குறைகூறுதல் ; அது காடுகெழு செல்விக்குப் பேய்கூறும் அல்லல்போல 

வழக்கினுள்ளோர் கூறுவன ” ; தொல் . மெய்ப் . சூ . கஉ . பேர் . 
(பிரதிபேதம் ) * போர்தலை மேற்கொண்ட , + புலவலெனெனக் கூறியென , புலவலெனக் 

கூறியென , படுவலெனக்கூறலின் , | ) அல்லாவ தெல்லா , எல்லாவெல்லா. 

டா . : நொடிந்தாங்கு . 


று . 


யொடியாது புகழை விரும்பினோர் சொல்லோடே யொருப்பட்டு 
நகசு 

கலித்தொகை அக . 
க 0 மருந்தின்று , ( க )மன்னவன் சீறிற் றவறுண்டோ நேயந்த 
வின்னகை தீதோ விலேன் 

து : அதுகேட்ட தலைவன் , என்னைப் பேயென்று காயாதே * கொள் ; 
எனக்குத் தவறுகளேற்றுதற்கு அலமாாதே கொள் ; எனக் கூறி , - பின்னும் 
இனிய நகையினையுடையாய் ! நீ என்மேல் ஏற்றிச்சொல்ல விரும்பிய தீதோ 
யான் உடையேனல்லேன் : அசன் கோபிக்கப்படுகின் றவன் மேல் ஒரு தவறு 
உண்டோ ? தவறில்லாயினும் கோபிப்பனன்றோ? அங்ஙனம்கோபிக்குமிடத்து 
அதற்கொரு ( உ ) பரிகாரமில்லை யென்றான் . எ 
கஉ ( கூ ) மாண மறந்துள்ளா நாணிலிக் கிப்போர் 

புறஞ்சாய்ந்து | கண்டைப்பாய் நெஞ்சே - யுறழ்ந்திவனைப் 
பொய்ப்ப விடே எ மெனநெருங்கிற் ( ச ) றப்பினே 
னென்றடி சேர்தலு முண்டு 
க . உற்றொரு தனியே தானே தன்கணே யுலக மெல்லாம் , பெற்றவன் 

முனியப் புக்கா னடுவினிப் பிழைப்ப தெங்கே , குற்றமொன் றிலா 
தோர் மேலுங் கோள்வாக் குறுகு மென்னா, மற்றைய பூக மெல்லாம் 

வருணனை வைத மாதோ " கம்ப . வருணனை வழிவேண்டு . சுங . 
உ . மருந்து - பரிகாரம். ( புறம் . ங : கஉ , ச 2 .: உ.உ. 
கூ . ( அ ) " கொடியோர் கொடுமை ஈடுமென வொடியாது , நல்லிசை நயந் 
தோர் சொல்லொடு 

தொகை இப் , பகுதி னீங்கிய தகுதிக் கண்ணும் " 
என்பதற்கு , கொடியோர து கொடுமை சுடாநின்றதெனப் புணர்ச்சியை 


கன 


யென்னு 


சூ . 


வேறு படுதலி னீங்கிய தகுதிக் கண்ணும் என்றவாறு ; அஃதாவது : 
அக்காலத்துத்தறிதல் : புகழை விரும்பினோர் சொல்லுஞ் சொல் 
லாவது காமம் விரும்பும் பாத்தையரைப் போலாது அறத்தை விரும் 
புதல் " என்று உரைவகுத்து . மாண 

உண்டு என்பதை 
மேற்கோள் காட்டுவர் இளம் ; தொல் . கபி , சூ . சு . ( ஆ ) இப்பகுதி , 
கற்பென்னுங் கைகோளுள் சிதைவு பிறர்க்கின்மை 
மெய்ப்பா 
பாட்டிற்கும் மேற்கோள் ; தொல் . மெய்ப் . கக . ( இ ) 
மாணாமை பெ 

மிகாமை யென்னும் பொருளிலும் வருமென் 
பதற்கு , " மாண மறந்துள்ளா நானிலி ” என்பது மேற்கோள் ; தொல் . 

மெய்ப் . சூ . உச . தெய்வம் இளப் 
ச . புலவியுள் தலைவியுயர்வும் கிழவோன் பளிவும் உண்டென்பது தலைவி 

மனத்து கழ்தலுண் டென்பதற்கு , " தப்பினே ,னென்றடி சேர்தலு 

முண்டு என்பது மேற்கோள் ; தொல் . பொருளி. சூ . ங ங . நச் . 
( பிரதிபேதம் ) * கொள்ளென் றெனக்கு , - பின்னு மின்ன காய் நீ . - மான மறந்துள்ளாத . 

கண்டைப்பாய் நெஞ்சே, கண்டெய்ப்பாய் நெஞ்சே + புரந்தவனை . 


யென்பது 


மூன்றாவது மருதம் உரு . 


மென்று 


து : அதுகேட்ட தலைவி , * நெஞ்சே! இவனைப் ( க ) பொய்சொல்லவிடே 

மாறுபட்டுக் கோபிக்கின் , தப்பினேனென்று வணக்கஞ்செய்தலும் 
இவனுக்குப் பரிகாரமுண்டு; ஆதலான் நம்மை மறந்து ஒருகாலமும் நாம் 
மாட்சிமைப்பட்டிருக்க நினையாத நாணமில்லாதவனுக்கு இவ்வூடற் போரைத் 
தோற்று அதனாலுள்ள பயனைக் காண்பாயென்று ஊடறீர்ந்தாள் . 

இதனால் , தலைவிக்குச் - சூழ்ச்சியும் தலைவற்குப் புணர்வாகியஉவகையும் 
பிறந் தன . 

" ஒருசிறை நெஞ்சமொ சொவுங் || காலை , யுரிய தாகலு முண்டென 
மொழிப் " ( உ ) என்பதனால் , இவன் - ஆற்றானென நெஞ்சுடன் உசாவினாள் . 

இஃது ஐஞ்சீரடுக்கிவந்த ( க.)கலிவெண்பா. 
( கூ O. ) கண்டேனின் மாயங் களவாதல் பொய்ந்நகா 

மண்டாத சொல்லித் தொடா அ றொட இயநின் 
பெண்டி ருள மன்னோ வீங்கு ; 
ச ஒண்டொடிநீ , கண்ட தெவனா தவறு ; 
க . " இற்றதென் னாவி யென்னு வெரிமணி யிமைக்கும் பஞ்சிச் , சிற்றடிப் 

போது புல்லித் திருமகன் கிடப்பச் சேந்து , பொற்றதா மரையிற் 
போந்து கருமுத்தம் பொழிப வேபோ , லுற்றுமை கலந்து கண்கள் 
வெம்பனி யுகுத்தவன்றே " என்னும் ( சீவக . உருஅ) செய்யுளுரையில் , 
" உற்று என்பதற்கு , ஊடறீர்தலுற வென்று திரித்துப் பொருள் 
கொண்டு , " பொய்ப்ப விடே எ மென முண்டு " என்றாராகலின் , 
என இவ்வுரைக்கு மூலமான பகு கியை மேற்கோள் காட்டி , அடியில் 
வணங்கியபின்னும் ஊடறீரா தழுதாளென்றல் கற்பிற்குப் பொருந்தா 

தென்பர் நச்சினார்க்கினியர். 
உ . தொல் . பொருளி. சூ . க . இச்சூத்திரத்தின் இவருரையிலும் நெஞ் 

சுடன் உசாவுதற்கு , " மாண முண்டு என்னும் பகுதி மேற்கோ 

ளாகக் காட்டப்பட்டுள்ளது . 
கூ . இளம்பூரணர் இச்செய்யுளை உறழ்கலிக்கு மேற்கோள் காட்டி , யாரின் 
னெங்கூந்தல் 

மாறு இது தலைமகள் கூற்று ; என்னிவை ........ 
யாது இது தலைமகன் கூற்று ; எஎ , தெளிந்தேம் ... 
உரைத்து து தலைவி கூற்று ; மருந்தின்று 

விலேன் 
இது தலைமகன் கூற்று ; மாண மறந்துள்ளா 

... முண்டு) 
இது தலைவி கூற்று; " இப்பாட்டுச் சுரிதக மின்றி வந்தாறு கண்டு 
கொள்க . எற்றுக்கு ? இறுதியின்கண் வந்தது சுரிதகமாகாதோவெனின் 
ஆகாது ; சுரிதகமாவது ஆதிப் பாட்டினும் இடை நிலைப்பாட்டினு 
முள்ள பொருளைத்தொகுத்து முடிப்பது ; இஃது அன்ன தன்றென்க 

என்பர் ; தொல் . செய்.சூ . கச அ . கூற்று மாற்றமும் தனாலும் 
( பிரதிபேதம் ) * விடேனென்று , - சூட்சி , - பிறந்தது ,| காலையுமுரியது , ற்குனாலென. 


2 


ரு கூசு 


கலித்தொகை கூ 0 . 


ந கண்டது , நோயும் வடுவுங் கரந்து மகிழ்செருக்கிப் 
பாடு பெயனின்ற பானா ளிரவிற் 
றொடிபொலி தோளு முலையுங் கதுப்பும் 
வடிவார் குழையு மிழையும் பொறையா 

வொடிவது போலு நுசுப்போ டடிதளரா 
க0 வாராக் கவவி னொருத்திவந் தல்கற்றன் 

சீரார் ஞெகிழஞ் சிலம்பச் சிவந்துநின் 
போரார் கதவ மிதித்த தமையுமோ 
வாயிழை யார்க்கு மொலிகேளா வவ்வெதிர் 

தாழா தெழுந்து நீ சென்ற தமையுமோ 
கரு மாறாள் சினை இ யவளாங்கேநின் மார்பி 

னாறிணர்ப் பைந்தார் பரிந்த தமையுமோ 
தேறிநீ தீயே னலேனென்று மற்றவள் 
சீறடி தோயா விறுத்த தமையுமோ 

கூறினிக் காயேமோ . யாம் ; 
20 தேறிற் , பிறவுந் தவறிலேன் யான் 

அல்கற் , கனவுக்கொ னீகண் டது ; 
உ 2 . கனைபெயற் , றண்டுளி வீசும் பொழிதிற் குறிவந் தாட் 

கண்ட கனவெனக் காணாது மாறுற்றுப் 
பண்டைய வல்லநின் பொய்ச்சூ ணினக்கெல்லா 

நின்றாய்நின் புக்கில் பல ; 
உசு மென்றோளாய் , நல்குநின் னல்லெழி லுண்கு ; 
உஎ ஏடா , குறையுற்று நீயெம் முரையனின் றீமை 

பொறையாற்றே மென்றல் பெறுது மோ யாழ 
நிறையாற்றா கெஞ்சுடை யேம் , 

இது " புல்லுதன்மயக்கும் புலவிக்கண்ணும் ” (க ) என்பதனால் தலைவன் 
புலப்படப்பரத்தையரிடத்து ஒழுகாது மறைந்தொழகிவந்து நின்றவனுடன் 

உறழ்தற்பொருளாலும் இச்செய்யுளைக் கலிவெண்பா என்று கொள் 

ளாது உறழ்கலியென்று கொள்ளுதலே பொருத்த முடையது 
க . தொல் . கற்பியல் . சூ . க 0 . இச்சூத்திரப்பகுதிக்கு இவ்வுரைகாரர் 

அங்கு , " இரட்டுறமொழிதலென்பதனால் , பரத்தையரிடத்துப் புலப்பட 
( பிரதிபேதம் ) * நின்றியனுடன் . 


மூன்றவது மருதம் உரு . 


இஙஎ 


காமக்கிழத்தி ஊடிச் சொல்லித் தலைமகன் ஆற்றமைகண்டு தன் ஆற்றுமை 
யுஞ் சொல்லி ஊடறீர்ந்தது . 

இதன் பொருள் 
கண்டேனின் மாயங்களவாதல் ; பொய்ந்நகா 
( க ) * மண்டாத சொல்லித் + தொடா அ றொடீ இயரின் 
பெண்டி ருளர் மன்னோ வீங்கு 

து : ரின் பரத்தைமை இக்காலத்துக் களவொழுக்கத்தேயா தலைக் 
கண்டேன் ; ஆதலாற் பொய்யாகவே நக்கு , யான் விரும்பாதனவற்றைக் கூறி 
என்னைத் தீண்டாதேகொள் ; நீ தீண்டுதற்கு இவ்விடத்து நினக்குப் பெண்டிரா 
யிருப்பார் உளரோ ? இல்லையே என்றாள் . எ - 

மன்னும் (உ ) ஓவும் அசை 
ச ஒண்டொடிநீ , கண்ட தெவனோ தவறு 

து : அதுகேட்ட தலைவன் , ஒள்ளிய தொடியினையுடையாய் ! நீ என் 
னுடைய தவறாகக் கண்டது எவனென்றான் . எ 
( ந ( ங )கண்டது , ( ச ) நோயும் வடுவுங் கரந்து மகிழ்செருக்கிப் 


- 


ஒழுகாது அவர்புல்லுதலை மறைத்தொழுகுதலாற் காமக்கிழத்தியர்க்குப் 
பிறக்கும் புலவிக்கண்ணும் அவர்க்குக் கூற்றுநிகழுமெனவும் பொருள் 
கூறுக " என்று பின்னதாக ஒரு விசேட வுரை யெழுதி , " உதாரணம் , 
கண்டேனின் மாயங் களவாதல் பொய்ந்நகா என்னும் மருதக் 
கலியுட் காண்க " என்பர் . 

மண்டாத கூறி கலி . க o அ : உக . 
உ . ஓவும் அசையென்பதை நோக்க , உளரென்பதற்கே ஓசை வேற்றுமை 

செய்து உளரோவென்று பொருள் கொண்டாரென்று தோற்றுகிறது . 
தான் முன் கண்ட தவற்றின ளாதலிற் , சென்ற வாயிற் கொன்றல 

ளூடி " பெருங் . ( க ) ங எ : கசுஎ - கசு அ . 
ச . " முதலொடு ....... ஐந்நிலம் பெறுமே " என்னும் சூத்திரத்திற்கு , 

ஐந்நிலம் : களவும் உடன் போக்கும் இற்கிழத்தியும் காமக்கிழத்தியும் 
காதற்பரத்தையு மெனப்பட்ட ஐவகைக் கூட்டமென்றும் , ஐந்நில 
மென்பதனை முல்லை குறிஞ்சி முதலாயின வென்றா ருளராலெனின் , 
முதலொடு புணர்ந்தவென்பதனான் நிலம் பெறு மாதலான் , நில 
மென்பதற்கு வேறுபொரு ளுரைத்தல்வேண்டுமென்றும் , இற்கிழத்தி 
காமக்கிழத்தி யென்பார் உள்ளப்புணர்ச்சியானதல் மெய்யுறு புணர்ச்சி 

யானதல் வரையப் பட்டா ராக , பொருட்பெண்டி ராகிய காதற் 
( பிரதிபேதம் ) * வண்டாத . + தொடா அற்றொடீஇய , பரத்தமை . 

68 


ருகூ.அ 


கலித்தொகை க o . 


பாடு பெயனின்ற ( க ) பானா ளிரவில் 
நொடிபொலி தோளு முலையுங் கதுப்பும் 
வடிவார் குழையு மிழையும் பொறையா 

வொடிவது போலு நுசுப்போ * டடிதளரா 
க 0 ( உ ) வாராக் ( கவலி னொருத்திவந் தல்கற்றன் 

சீரார் ( ங ) ஞெகிழஞ் சிலம்பச் சிவந்துநின் 
( ச ) போரார் ததவ மிதித்த தமையுமோ 
வாயிழை யார்க்கு மொலிகேளா ( ரு வவ்வெதிர் 
தாழா தெழுந்து நீ சென்ற தமையுமோ 


ங. 


பரத்தையர் கூட்டம் , ஒத்தகாம மாகியவாறு என்னையெனின் , அவரும் 
பொருளானாதல் அச்சத்தானத லன்றி , அன்பினாற்கூடுதலின் அதுவும் 
கந்திருவத் தின்பாற்படும் ; அவ்வாறன்றி அவரைப் பிறிது நெறியாற் 
கூடுவனாயின் , இவன் மாட்டுத் தலைமையின்றாம் என்று உரைவகுத்து , 
“ நோயும் வடுவுங் . இறுத்த தமையுமோ என்பதனை மேற்கோள் 
காட்டி , பரத்தையர் அன்பிறை * கூடியவாறும் , ( * கூறியவாறும் 
என்றும் பிரதிபேதம் ) இவர் இற்கிழத்தியும் காமக்கிழத்தியும் அன் 
மையும் அறிந்துகொள்க என்பர் . இளம்பூரணர் . தொல் . களவி.சூ.கரு . 
பானா, ளிரவினிற் றூது கொண்டோன் " திருவிளை . பாயிரம். 20. 
அரிமத ருண்கண்ணா ராராக் கவவின் " கலி . கக : கச . 
“ அஞ்சிலம் பொடுக்கி யஞ்சினள் வந்து , துஞ்சூர் யாமத்து முயங் 
கினள் பெயர்வோள் ” ( அகம் . க 0 : கக . ) என நாணு மகளிர்க்குக் 

கூறுதல் காண்க . 
ச . போர்க்கதவின் ) பட் . 10. சிலப் . க : எ . உரைப்பார்க்க ; இஃ 

இரட்டைக்கதவு . 
ரூ . 1 ( அ ) வடவேங்கடந் தென்குமரி யாயிடை ( தொல் . சிறப்புப் ) என் 

புழி , அயிடையென்பதற்கு , அவற்றை எல்லையாகவுடைய நிலத் 
தென்று இளம்பூரணரும் , அதற்கு , அவ்விரண்டெல்லைக்குளென்றும் , 
( ஆ )" யார் , மாகமே நோக்கி மடவாளே யவ்விருந்தா , ளாகும் " ( சீவக . 
50.அ ) என்புழி , அவ்விருந்தாளென்பதற்கு , 

அவ்விடத்திருந்தாளென் 
றும் இவ்வுரைகாரரும் பொருளெழுதியிருத்தலும் . இவ்வாறே இகாச் 
சுட்டையும் ( இ ) குகனென்பான் இந்நின்ற குரிசிலென்றான் 
" இந்நின்ற, தூணினுமுளன் ( உ ) " இம்முதலோர் ( ° ) " மறக்கண் 
வெஞ்சின மலையென விந்நின்ற வயவர் ( கம்ப.குகப்.சுசு . இரணியன் 
வதை . கஉச . 

உசுங . படைக்காட்சி . உக . ) எனவும் , 
(பிரதிபேதம் ) * அடித்தளரா, கலவினொடொருத்தி . - போராக தலம் . | ஆக்குமொலி . 


நாகபாச . 


மூன்றாவது மருதம் உரு . 


நு கூகூ 


கரு மாறாள் சினை இ யவளாங்கே நின்மார்பி 

னாறிணர்ப் பைந்தார் பரிந்த தமையுமோ 
தேறிநீ தீயே னலேனென்று மற்றவள் 
சீறடி. தோயா விறுத்த தமையுமோ 
கூறினிக் காயேமோ யாம் 

து : யான்கண்டது , ஒருத்தி தானுற்ற காமநோயையும் அதனாற் 
பிறந்த அலரையும் பிறர் அறியாமல் மறைத்து மகிழ்ச்சியின்றியிருக்கவும் 
மகிழ்ச்சியுண்டாக்கிச் செருக்கிச் சொரிகின்ற மழை மாறாமல் நின்ற ஒரு 
நாளிற் பாதியாகிய இராப்பொழுதிலே தொடி பொலிவு பெற்ற தோளும் 
முலையும் கூந்தலும்( க ) * மகரத்தின் வடிவுரிறைத் தர் குழையும் எனை அணிகலங் 
களும் தனக்குச்சுமையாக முறிவதொரு( 2)வஞ்சிக்கொம்புபோலும்இடையைத் 
தாங்கிக்கொண்டு அமைதி பிரவாத முயக்கத்தாலே அடிதளர்ந்து வந் தங்கு 
தலையுடைய தன் தலைமைநிறைந்த சிலம்பொலிப்ப , கோபித்து நின்னுடைய 
பலகை பொருத நிறைந்த கதவத்தைப் பாய்ந்தது ; அது தவறாதற்கு அமை 
யுமோ ? அந்த ஆராய்ந்த இழையினையுடையவள் ஆரவாரிக்கும் ஆரவாரத்தைக் 
கேட்டு அவ்வாரவாரத்திற்கெதிரே நீ நீட்டியாது எழுந்திருந்து போனது ; அது 
தவறாதற்கு அமையுமோ ? அவள் மாறாளாய்ச் சினந்து அவ்விடத்தே நின் 
மார்பிற் கிடந்த நாறுகின்ற இதழையுடைய செவ்விமாலையை அறுத்தது ; 
அது தவறாதற்கு அமையுமோ ? பின்னை அவளுடைய சிறிய அடியைச் 
செறிந்து யான் தீமை யை புடையேனல்லேன் ; அதனை நீ தெளியென்று கூறி 
அவளிடத்தே தங்கினது ; அது தவறாதற்கு அமையுமோ ? இனிச்சொல்லு ; 
யாம் நின்னைக் கோபியேமோ ? என்றாள் . எ - று . 

(ங ) பாடுபெயல் , பாடென விகாரம் . நாளிற்பால் , பானா ன மரூஉ . நுசுப் 
போடென உருபு மயக்கம் . கண்டது , மிதித்தது ; அது அமையுமோ ? கண் 
டது , சென்றது ; அது அமையுமோ ? கண்டது , பரிந்தது ; அது அமையுமோ ? 
கண்டது , இறுத்தது ; அது அமையுமோ ? என முடிக்க . 

(எ ) " பரிதியிவ் விருந்த தேவே " ( ஏ ) " இவ்விருந்த வேந்தல் ( ஐ) " இவ் 
விருந்த மீளி " ( நைடத . சுயம்வர . கஉச , கஙஎ , கஙக ) எனவும் பெரு 
ஏலாசிரியர்கள் அமைத்திருத்தலும் இங்கே அறிதற்பாலன ; ( 9 ) 
அகரச்சுட்டு , தனித்துநின்று பொருளுணர்த்தலாற்றாதென்று சிவ 
ஞானமுனிவர் தொல் . பாயிரவிருத்தியில் கூறியிருக்கிறார் . 

" காதிசையு , மான்மகர வார்குழையாய் " ஏலாதி. சசு . 
உ . வஞ்சியென்பது , ஒரு கொடிக்கேயன்றி ஒருமரத்திற்கும் பெயர் ; இதன் 

கொம்பும் வஞ்சிக்கொடியும் மகளிரிடைக்கு உவமை உறப்படும் . 
கூ . பார்த்தபிரதிகளிலெல்லாம் இவ்வாறேகாணப்படுகின்றது ; படுபெயல் 

பாடுபெயலென விகாரம் என்று இருக்கவேண்டியது போலும் . 
( பிரதிபேதம் ) * அகத்தின் , 1 மகரக்குழையும் . 


னாளென 


ருச O 


கலித்தொகை $ 0 . 


எ 


உ ) தேறிற் , பிறவுக் தவறிலேன் யான் 
அல்கற் , ( க ) * கனவுக்கொ னீகண் டது 

து : அதுகேட்ட தலைவன் யான் தேற்றத் தெளிவையாயின் 
கேட்பதோர் தவறு யான் உடையே னல்லேன் ; ( உ ) இராக்காலத்து நீ 
கண்டதுதான் கனவுபோல இருந்ததென்றான் . 
உ . ( ங ) கனைபெயற் , றண்டுளி வீசும் பொழுதிற் குறிவந்தாட் 

கண்ட கனவெனக் காணாது மாறுற்றுப் 
பண்டைய வல்லநின் பொய்ச்சூ ணினக்கெல்லா 
நின்றாய்நின் ( ச ) புக்கில் பல 


உ . 


க . முற்றியலுகரம் ஒற்றடுத்து உரியசையானதற்கு , " கனவுக்கொ னீகண் 

" என்பதை மேற்கோள் காட்டி , இங்ஙனம் வருமொழியொற்று 
மிகினும் நிரையாமெனவும் நிலைமொழியொற்று நின்றவழிப் புளிமாவா 
மெனவும் விளக்குவர் , பேராசிரியர் ; தொல் . செய்யுளி. சூ . க . 
" இரவு கண்டே னொருகன வதனின் , புதுமை கேட்கிற் புரை தீர்ந்தது 
வெனச் , செவ்வாய் வெண்ணகைத் திருந்திழை கண்ட , தெவ்வா 
றோவென வியம்பினன் கேட்பநின் , மன த்துழைப் பெயரா வெனைக் 
கரந் தெழுந்தனை , தனித்துப் போயோர் தடந்தோண் மடந்தையோ , 
டாடரங் கேறி யணைந்திருந் தவளோ , குடியு முணர்ந்துங் கூடிவிளை 
யாடியுந் , தேறினி ராகித் தெளிவுட னிருவிரு , மாறுமா றெழுதிய வாச 
கங் கூறி , மாதரு நீயு மயலுரைத் தெழுந்து , போதரும் போதையின் 
மோதிர மருளிப் , பெயர்ந்தனை நயனமு மலர்ந்தன வாங்கே , புலர்ந் 
தது 

கங்குலும் புரவல வாழ்கென , வண்டலர் கோதாய் மனத்தினு 
மில்லது , கண்டனை யாதலிற் கலங்கினை மற்றுநின் , னுள்ளத் துள்ளே 
யுறைகுவே னாகவுங் , கள்வ னென்று கருதினை யன்றியு , நெறியுடை 
மகளிர் நினைப்பவுங் காண்பவு , மிவையிவைபோலுங் கணவர்தந் திறத் 
தெனக் , கனவிற் கண்டது பிறரொடு பேசக் , குறைபோ மென்றலிற் 
கூறினே னன்றியும் , யாவை காணினுங் காலவற் கன்றிப் , பேசுவ 
தெவரொடு பெரியோ யென்று , மானார் நோக்கி மனத்தொடு நகையா , 
வானா நினைவுட னகறர வேந்தன் , றேவியை யையந்தெளித்தனமொரு 
வகை , 

யாரு மில்லென வினிதிருந் துவப்ப " பெருங் . ( ச ) கங . 
கஅக - உகசு . 

இந்நூற்பக்கம் உங : கூ - ஆம் குறிப்புப் பார்க்க . 
ச . புக்கில் " குறள் .கூச O. 
(பிரதிபேதம் ) * கனவிற்கொல், கனவுகொல் . - அல்லேன் கேண்டதுதான் இராக்காலத்துக் 

கனவுபோலே . நினக்கேடா. 


மூன்றாவது மருதம் உரு . 


நசக 


து : அதுகேட்ட தலைவி , செறிந்த மழையாகிய தண்ணிய துளியைப் 
பெய்கின்ற இராக்காலத்தே ஒருவன் செய்த குறியிடத்தே வந்தாளொருத் 
தியைநீ ( க) கண்டதனால் உனக்குநிகழ்ந்த கனவு இதுவெனச்சொல்லி , நீ செய்த 
தனை நினையாதே அச்செய்தியை மாறுதலுற்று நின்றாய் ; அங்ஙனம் நின்று 
பின்னர் நீ சூளுற்ற நின்னுடைய பொய்யாகிய சூளுறவு * யாம் நுண்மையாகக் 
கண்டமையின் நினக்குப் பண்டுபோற் பயன் றருந் 

பயன்றருந் தன்மையையுடைய 
வல்ல ; ஆதலால் , ஏடா ! நினக்குப் புகும் இல்லுப்பலவால் ; ஆண்டே செல் 
லென்றாள் . எ 

கண்ட கனவு , உண்ட எச்சில்போல நின்றது .. 
உ + மென்றோளாய் , நல் தரின் வல்லெழி லுங்கு 

து : அதுகேட்ட தலைவன் , மெல்லிய தோளினையுடையாய் ! இனி 
யான் செய்த குறையைக் கைவிட்டு நின்னுடைய நன்றாகிய அழகை எனக்கு 
அருள் ; அதனை யான் நுகர்வேனென்றான் . 
உஎ ஏடா , குறையுற்று நீயெம் முரையனின் தீமை 

( உ )பொரையாற்றே மென்றல் பெறுதுமோ யாழ 
நிறையாற்றா நெஞ்சுடை யேம் . 

எ - து : எம் வயத்ததாக நிறுத்தமாட்டாத நெஞ்சையுடைய யாம் நினது 
தீமையைப் பொறுத்தலை நடத்த மாட்டேமென்று கருதுதலைப் பெறுவேமோ ? 
// பெறேம் ; ஆதலால் , இக்காரியத்திலே உற்று எமக்குச 

ற்று எமக்குச சில குறை கூறாதே 
கொள்ளென்று உடறீர்ந்தாள் . 

" பிறவும் ( த.) என்றதனால் , சேரிப்பரத்தையாற் புலந்து கூறினாள் . 
இதனால் , தலைவிக்கும் தலைவற்கும் புணர்வாகிய உவகை பிறந்தது . 

இஃது ஒண்டொடி நீயெனவும் தேறினெனவும் - அல்கலெனவும் ஒழி 
யசையும் பிறவந் தவறிலேன்யானெனவும் கனவுக்கொனீகண்ட தெனவும் 


று . 


- 


க . நனவிற்றான் செய்தது மனந்த தாகலிற் , கனவிற் கண்டு ” ( கலி . 

என்பதும் அதன் குறிப்பும் பார்க்க . 
" எண்ணியவையெல்லாந் , துறைபோதலொல்லுமோ தூவாகாதாங்கே , 
யறை போகு நெஞ்சுடையார்க்கு ( கலி . சஎ : கக - உக ) என்பதும் 

இந்நூற்பக்கம் ச O அ : ங -ஆம் குறிப்பும் பார்க்க . 
கூ . தொல் . கற்பி . சூ . க 0 . இச்சூத்திரப் பகுதியின் இவருரையிலும் 
" ஆராக் கவவின் , 

இறுத்த தமையுமோ ” என்னும் இப்பாட்டின் 
பகுதி , காமக்கிழத்தியர் சேரிப்பரத்தையராற் புலந்து தலைவனொடு 

உறியதற்கு மேற்கோள் . 
( பிரதிபேதம் ) * யாமுண்மையாக, நாலுண்மையாக நின்றன . யானினது தீமையை ,, 

| பெறேமேயாதலால் , + அல்கலெனவும் வினாவும் தவறிலேன் . 


நசவ 


கலித்தொகை கூக . 


வழியசையும் புணர்த்து , கண்ட தெவனோதவறென முற்றடியின்றிக் குறைவு 
சீர்த்தாகிய சொற்சீரடியும் பெற்று , கலிவெண்பாவின் வேறுபட்டு , - " பாநிலை 
வகையே கொச்சகக் கலியென , நூனவில் புலவர் நுவன் றறைந் தனரே " 
( க ) என்னும் விதியாற் கொச்சகக்கலியாயிற்று . 

(உடு ) 
( கூக.) அரிநீ ரவிழ்நீல மல்லி யனிச்சம் 

புரிநெகிழ் முல்லை நறவோ டமைந்த 
தெரிமலர்க் கண்ணியுந் தாரு நயந்தார் 
பொருமுரண் சீறச் சிதைந்து நெருகையி 
னின்றுநன் றென்னை யணி ; 
சு அணைமென்றோளாய் , செய்யாத சொல்லிச் சினவுவ தீங்கெவ 
னையத்தா லென்னைக் கதியாதி தீதின்மை 
தெய்வத்தாற் கண்டீ தெளிக்கு ; 
கூ மற்றது , அறிவல்யா னின்சூ ளனைத்தாக நல்லார் 
செறிதொடி யுற்ற வடுவுங் குறிபொய்த்தார் 
கூருகிர் சாடிய மார்புங் குழைந்தநின் 
றாருந் ததர்பட்ட சாந்தமுஞ் சேரி 
யரிமத ருண்கண்ணா ராராக் கவவிற் 
பரிசழிந் தியாழநின் மேனிகண் டியாலுஞ் 

செருவொழிந்தேன் சென்றீ யினி ; 
க * தெரியிழாய் , தேற்றாய் சிவந் தனை காண்பாய்நீ தீதின்மை 

யாற்றி னிறுப்பல் பணிந்து ; 
கஅ அன்னதே லாற்றல்காண் ; 

வேறுபட் டாங்கே கலுழ்தி யகப்படின் 
மாறுபட் டாங்கே மயங்குதி யாதொன்றும் 
கூறி யுணர்த்தலும் வேண்டாது மற்று நீ 
மாணா செயினு மறுத்தாங்கே நின்வயிற் 
காணி னெகிழுமென் னெஞ்சாயி னென்னுற்றாய் 
பேணாய் நீ பெட்பச் செயல் . 
இதுவும் அது . 

இதன் பொருள் . 


எல் . செய் . சூ.க 
( பிரதிபேதம் ) * எவனென்றவறென முட்டடி . - பாரிலவகையே . 


மூன்றாவது மருதம் உசு . 


ருசங 


அரி ரவிழ்நீல மல்லி யனிச்சம் 
* புரிநெகிழ் முல்லை நறவோ டமைந்த 
தெரிமலர்க் கண்ணியுந் தாரு நயந்தார் 
பொருமுரண் சீறச் + சிதைந்து நெருகையி 
னின்றுநன் றென்னை யணி 

து : நறாம்பூவோடே அழகிய நீரில் அவிழ்ந்த அல்லியையுடைய 
நீலப்பூ அனிச்சப்பூ முறுக்கு நெகிழ்ந்த முல்லைப்பூப் || பொருந்தின ( க 
மார்பின்மாலையும் ஆராய்ந்த நறியமலராற்செய்த கண்ணியும் விரும்பின 
பரத்தையர் ஊடுகின்ற மாறுபாட்டாலே கோபித்துப் பற்ற நிறங்கெட்டு 
என்னையுடைய ஒப்பனை நேற்றையில் இன்றுநன்றாயிருந்ததென்றால் - எ - று . 

கண்ணி , வகைமாலை . 

அன்னை யென்ளை யென்றலு முளவே , தொன்னெறி முறைமை 
சொல்லினுமெழுத்தினுந் , தோன்று X மரபின வென்மனார் புலவர் ”(உ )என்பத 
னால் , தலைவனை என்னை யென்றாள் . 
சு ( ங ) அணைமென்றோளாய் , செய்யாத சொல்லிச் சினவுவ தீங்கெவ 
னையத்தா லென்னைக் கதியாதி தீதின்மை 
தெய்வத்தாற் கண்டீ தெளிக்கு 
எ - : 

து : அதுகேட்ட தலைவன் , அணைபோலு மெல்லிதாய தோளினை 
யுடையாய் ! இவன் + நீங்கிற் பரத்தையரிடத்தல்லது நீங்கானென்று உட் 
கொண்டு அவ்வையத்தாலே யான் செய்யாதகாரியங்களைச் சொல்லி இவ்விடத் 
தே சினக்கின்ற குறை 

யாது தான் ? என்னிடத்துத் தீதில்லாமையைத் 
தெய்வத்தாலே நினக்குத் தெளிவிப்பேன் ; அதனைக் காண்பாய் ; இனி என் 
னைக் கோபியாதே கொள்ளென்றான் . எ 
கூ மற்றது , அறிவல்ய னின்சூ ளனைக்காக நல்லார் 

செறி ( ச ) தொடி யுற்ற வடுவுங் குறிபொய்த்தார் 
க . " தாருந் தானையும் பற்றி " அகம் . உஎசு : க . 
உ . தொல் . பொருளி. சூ . ருஉ . 
ங . இந்நூற்பக்கம் , ங ச ங ச - ஆம் குறிப்பும் ச 00 : ச -ஆம் குறிப்பும் 

பார்க்க . 
ச . தொடியால் வடு வறுத்தலை , கலி . எக . கசு -ம் அடியாலும் அதன்குறிப் 

பாலும் உகிரால் வடு வுறுத்தலை , கலி . எஉ : கக - ம் அடியாலும் அதன் 

குறிப்பாலும் அறிக . 
( பிரதிபேதம் ) * புரிநெகிழ்ந்த முல்லை , "சிறைந்து நாம்பூவோடே அழகினையுடைய நீரிலே 

அலர்ந்த . || பொருந்தின தலைமாலையும் ஆராய்ந்த .. ..... கண்ணி , இது 
வகைமாலை கண்ணியும் மார்பின் மாலையும் நின்னை விரும்பின பரத்தையர், 
+ எ - று . அன்னையென்னை . * மரபினென்மனார். + நீங்கிப்பரத்தையரிடத்து . 


கலித்தொகை கூக . 


று . 


கூருகிர் சாடிய மார்புங் ( க ) குழைந்தநின் 
மாருக் (2 ) ததர்பட்ட சாந்தமுஞ் சேரி 
யரிமத ருண்கண்ணா ( ங )மாராக் கவவிற் 
பரிசழிந் தியாழநின் மேனிகண் டியானுஞ் 
செருவொழிந்தேன் சென்றீ யினி 
எ - து : அதுகேட்ட தலைவி , * யான் நீ நீங்கிய பின்னர் செய்த காரியமும் 
அறிவேன் ; நின் சூளுறவு பொய்யாதலும் அறிவேன் ; புதிய பரத்தையருடைய 
செறிந்த தொடியழுந்தின வடுவையும் அவர் முயக்கத்தாற் குழைந்த ரின் 
தாரையும் நீ குறியாற் பொய்க்கப்பட்ட பரத்தையர் கோபித்துக் கூரிய 
உகிரால் தாம் விரும்பியாங்கு வடுச்செய்த மார்பையும் சேரியிலிருந்த 

செவ் 
வரியினையுஞ் செருக்கையுமுடைய மையுண் கண்ணினையுடையாருடைய 
நிறையா தமுயக்கத்தாலே பூசின பாடழிந்த சிதறுதல்பட்ட சந்தனத்தையு 
முடைய நின்வடிவைக் கண்டு இதற்குரிய யானும் நின்னோடு ஊடுதலைத் 
தவிர்ந்தேன் ; இனி அப்பரத்தையரிடத்தே செல்வாயென்றாள் . எ - 
கசு தெரியிழாய் , தேற்றாய் சிவந்தனை காண்பாய் நீ தீதின்மை 
யாற்றி னிறுப்பல் பணிந்து 

து : அதுகேட்ட தலைவன் தெரிந்த இழையினையுடையாய் ! யான் 
தெளிவித்ததனைக்கொண்டு நின்னெஞ்சைத் தெளிவியாயாய்க் கோபித்தாய் ; 
யான் தீயேனல்லாமையை நின்னைத் தாழ்ந்து நெறியாலே நின்னெஞ்சிடத்தே 
நி றுத்துவேன் ; அதனைக் காண்பாயாகவென்றான் . எ - 
கஅ அன்னதே லாற்றல் காண் 

வேறுபட் டாங்கே கலுழ்தி யகப்படின் 
மாறுபட் டாங்கே மயங்குதி யாதொன்றும் 
கூறி யுணர்த்தலும் வேண்டாது மற்று நீ 
மாணா செயினு மறுத்காங்கே நின்வயிற் 
காணி னெகிழுமென் னெஞ்சாயி + னென்னுற்றம் 
(ச பேணாய் நீ பெட்பச் செயல் 


க 0 . ( ங ) க : உ எ . 


கலி . கா அ : கச ; ககஉ : உ ங . புறம் . எங : கச . 
உ . ( அ ) "ஊன்றதர்ந் திழிந்த வுதிர வெம்புனல் " ( ஆ ) " மிதிதோற் கொல் 

லன் பொதியுலைச் செந்தீத் , ததர்வன போலச் சிதர்வன சிந்தி ( இ ) 

ததரிதழ் ஞாழல் " பெருங் .(க ) ருஉ : ககஎ , அ : கூ 
ங . " ஆராக் கவ்வி னொருத்தி கலி . க 0 க O. 
ச . ( அ ) " பேணுது பெட்டா ருளர்மன்னோ மற்றவர்க் , காணா தமைவில 

கண் " ( ஆ ) " பேணாது பெட்பவே செய்யினுங் கொண்கனைக் , காணா 

தமையலகண் " குறள். ககஎ அ ; கஉ அங . 
( பிரதிபேதம் * யானீங்கியபின்னர் நீ செய்தகாரியமுமறியேன்ரின் . முயக்கத்தாற்றழ்ந்த 

நின் , 1 அன்னதேயாற்றல் , || மயக்குரியாதொறும் . + என்றுற்றாய்பேணாரீ 


மூன்றாவது மருதம் உஎ . 


- 


அதுகேட்ட தலைவி , இவன் கருத்து இன்னும் தீதின்மையே 
யென்பது நெஞ்சிடத்தே நிறுத்துதலேயாயின் , இவன் வலியை நெஞ்சே 
காண்பாயாகவென நெஞ்சொடு கூறி , அவனை நோக்கி , யான் நின்னோடு வேறு 
பட்ட * அப்பொழுதே நெஞ்சு கலங்குவை ; யான் வேறுபடாமல் நின்கையிலே 
அகப்படுவேனாயின் , அக்கலக்கத்தை மாறுபட்ட பொழுதே என்னை இகழ்ந்து 
பரத்தையர் பாற்சேறற்கு மனம் மயங்குவை ; ஆதலால் , யாதொரு வார்த்தையை 
யுஞ் சொல்லி என்னை ஊடலுணர்த்துதலும் உனக்கு வேண்டாததொரு 
காரியம் ; - இக்குறையையொழிய நீ வேறு மாட்சிமைப்படாத குறைகளைச் 
செய்யினும் அவற்றைத்தள்ளி , நின்னைக்காணின் , அப்பொழுதே என்னெஞ்சு 
நின்னிடத்தே நெகிழ்ந்துவருமாயின் , என்னெஞ்சின் றன்மையை உட்கொள் 
ளாயாய் நீ யான் விரும்பும்படி என்னெஞ்சைத் தெளிவிக்குஞ் செயல்களை 
என்ன காரியத்திற்குச் செய்தாயென ஊடறீர்ந்தாள் . எ 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியாகிய உவகை பிறந்தது . 

இஃது ஐஞ்சீரடுக்கியம் ஆறுமெய்பெற்றும் வந்து போக்கின்றி உற்ற 
உறழ்கலி . “ கூற்று மாற்றம் மிடையிடை மிடைந்தும் , || போக்கின்றாக லுறழ் 
கலிக் கியல்பே ” ( க ) என்பது விதி . 
( கூஉ .) புனவளர் பூங்கொடி யன்னாய் கழியக் 

கனவெனப் பட்டதோர் காரிகை நீர்த்தே 
முயங்கிய நல்லார் முலையிடை மூழ்கி 
மயங்கிமற் முண்டாண்டுச் சேறலுஞ் செல்லா 


- 


தொல் . செய் . சூ . கருசு . இச்சூத்திரத்தினுரையில் உறழ்கலிக்கு இச் 
செய்யுளை மேற்கோள்காட்டி , " காணினெகிழும் ....... செயல் என்பது 
வெள்ளைச்சுரிதகமாகாதோ வெனின் , ஆகாதன்றே ? போக்கியல் 
வகையே வைப்பெனப் படும் என்ற இலக்கணத்தான் முற்கூறியவற்றை 
யெல்லாந் தொகுத்து இதன்கண் வைத்தில்லாமையி னென்பது ; அல் 
லதூஉம் அவ்வாறு முடிதலே யன்றி இன்னும் ஓர் கொச்சகம் பெய்து 
சொல்லி உறழ்ந்த வழியும் அஃதேற்பதாகலான் , அஃது ஒருதலையாக 
அமைந்ததெனப்படாது ; என்னை ? அன்னதேயாயினுமாகமற்றாயிழாய் , 
நின்னகை யுண்க முயங்குவாய் நின்னெஞ்ச , மென்னொடு நின்ற 
தெனின் என்றாற்போலப் பின்னுமொன்று தலைமகன் உரைத்தற்கு 
இடம் பட்டு நின்றமையின் , இது போக்கியல் வகைத்தாகியவைப் 
பெனப்படா தென்க ” என்பர் பேராசிரியர் . நச்சினார்க்கினியரும் 

இதனையே தழுவிச் சுருக்கி யெழுதுவர் . 
( பிரதிபேதம் ) * அப்பொழுதே நின்னெஞ்சு கலக்குவையாயின் வேறு , 1 இக்குறைகளை 

- நீ செய்யினும் . || போக்கின் முதது முறழ் . 
69 


ந ச ச 

கலித்தொகை கூஉ . 
கு துயங்கி யிருந்தார்க் குயர்ந்த பொருளு 
மரிதி னறஞ்செய்யா வான்றோ ருலகு 
முரிதி னொருதலை யெய்தலும் வீழ்வார்ப் 
பிரிதலு மாங்கே புணர்தலுக் தம்மிற் 
மருத றகையாதான் மற்று ; 
க 0 நனவினாற் போலு நறுநுதா லல்கற் 

கனவினாற் சென்றேன் கலிகெழு கூடல் 
வரையுறழ் நீண்மதில் வாய்சூழ்ந்த வையைக் 
கரையணி காவி னக 

னகத்து ; 
கச உரையினி , தண்டாத்தீஞ் சாய னெடுந்தகா யவ்வழிக் 

கண்ட தெவன்மற்று நீ ; 
கசு கண்டது , உடனம ராயமொ டவ்விசும் பாயு 

மடநடை மாயின மந்தி யமையத் 
திடன்விட் டியங்கா விமையத் தொருபா 
லிறைகொண் டிருந்தன்ன நல்லாரைக் கண்டேன் 

றுறைகொண் யேர்மணன் மேல் ; ஒன்றி நிறைவதை 
உக ஓர்த்த திசைக்கும் பறைபோனின் னெஞ்சத்து 

வேட்டதே கண்டாய் கனா ; 
உங கேட்டை , விரையனீ மற்று வெகுள்வா யுரையாண் 

டிதுவாகு மின்னகை நல்லாய் பொதுவாகத் 
தாங்கொடி யன்ன தகையா ரெழுந்ததோர் 
பூங்கொடி வாங்கி யிணர்கொய்ய வாங்கே 
சினையலர் வேம்பின் பொருப்பன் பொருத 
முனையாண் போல வுடைந்தன்றக் காவிற் 

அனைவரி வண்டி னினம் ; 
கூ 0 மற்றாங்கே , நேரிணர் மூசிய வண்டெல்லா மவ்வழிக் 

காரிகை நல்லார் நலங்கவர்ந் துண்பபோ லோராங்கு மூச ( க ) 
அவருள் , 
ஒருத்தி , செயலமை கோதை நகை 

ஒருத்தி , யியலார் செருவிற் றொடியொடு தட்ப 
கூடு ஒருத்தி , தெரிமுத்தஞ் சேர்ந்த திலகம் 
ஒருத்தி , யரிமா ணவிர்குழை யாய்காது வாங்க 
ஃது ஆறுமெய்பெற்றதென்பதனால் இவ்வாறு பிரிக்கப்பட்டது 


மூன்றாவது மருதம் உஎ . 


ருசன் 


ஒருத்தி , வரியா ரகலல்குற் காழகம் 
ஒருத்தி , யரியார் ஞெகிழத் தணிசுறாத் தட்ப 
ஒருத்தி , புலவியாற் புல்லா திருந்தா ளலவுற்று 
வண்டின மார்ப்ப விடைவிட்டுக் காதலன் 

றண்டா ரகலம் புகும் ; 
சஉ ஒருத்தி , அடி தாழ் கலிங்கந் தழீஇ யொருகை 

முடிதா ழிருங்கூந்தல் பற்றிப்பூ வேய்ந்த 

கடிகயம் பாயு மலந்து ; 
சாரு ஒருத்தி , கணங்கொண் டவை மூசக் கையாற்றாள் பூண்ட 

மணங்கமழ் கோதை பரிபுகொண் டோச்சி 

வணங்குகாழ் வங்கம் புகும் ; 
சஅ ஒருத்தி , இறந்த களியா னிதழ்மறைந்த கண்ணள் 

பறந்தவை மூசக் கடிவாள் கடியு 

மிடந்தேற்றாள் சோர்ந்தனள் கை ; 
நக ஆங்க , கடிகாவிற் காலொற்ற வொல்கி யொசியாக் 

கொடி கொடி தம்மிற் பிணங்கி யவைபோற் 
றெரியிழை பார்ப்ப மயங்கி யிரிவுற்றார் வண்டிற்கு 
வண்டலவர் கண்டே னியான் ; 
நின்னைநின் பெண்டிர் புலந்தனவு நீயவர் 
முன்னடி யொல்கி யுணர்த்தினவும் பன்மாண் 
கனவின் றலையிட் டுரையல் சினை இயான் 

செய்வதி லென்பதோ கூறு ; 
நகூ பொய்கூறேன் , அன்ன வகையால்யான் கண்ட கனவுதா 

னன்வாயாக் காண்டை நறுநுதால் பன்மாணுங் 
கூடிப் புணர்ந்தீர் பிரியன்மி னீடிப் 
பிரிந்தீர் புணர் தம்மி னென்பன போல 
வரும்பவிழ் பூஞ்சினை தோறு மிருங்குயி 

லானா தகவும் பொழுதினான் மேவர 
சாரு நான்மாடக் கூடன் மகளிரு மைந்தருந் 

தேனிமிர் காவிற் புணர்ந்திருந் தாடுமா 
ரானா விருப்போ டணியயர்ப காமற்கு 
வேனில் விருந்தெதிர் கொண்டு , 


ருச அ 


கலித்தொகை கூஉ . 


இது பரத்தையிற்பிரிந்து வந்த தலைவன் வாயில் பெறுது ஆற்றமை 
வாயிலாகப் புக்கு , தலைவியை நயப்பித்தல் காரணமாகத் தெய்வமகளிர் 
* பொய்தலயர்வதோர் கனாக்கண்டேன் ; அது நன்வாயாப் பருவம் வந்து 
இறுத்தது பாராயென ஊடறீர்வது பயனாகத் தலைவிக்குக் கூறியது . 

இதன் பொருள் . 
|| புனவளர் பூங்கொடி யன்னாய் கழியக் 
கனவெனப் பட்டதோர் காரிகை நீர்த்தே 
முயங்கிய நல்லார் முலையிடை மூழ்கி 

மயங்கிமற் றாண்டாண்டுச் சேறலுஞ் செல்லா 
ந துயங்கி + யிருந்தோர்க் குயர்ந்த பொருளு 

மரிதி னறஞ்செய்யா வான்றோ ருலகு 
( க ) முரிதி னொருதலை யெய்தலும் வீழ்வார்ப் 
பிரிதலு மாங்கே புணர்தலுந் தம்மிற் 
+ மருத றகையாதான் மற்று 
எ - து : புனத்திடத்துவளர்ந்த பூவையுடைய கொடியையொப்பாய் ! 
( உ ) x பொருள்வயிற்சென்று முயலாதே வருந்தியிருந்தவர்களுக்கு அவர்கள் 
இருந்த இடங்களிலே இடங்களிலே மிக்க பொருளும் தானே செல்லுதலும் 
** அரிதாயிருத்தலாலே உலகம் தமக்குஉரித்தாக அறத்தைச் செய்யாது இப்படி 
இருக்கவும் , அறஞ்செய்தற்கு அமைந்தோர் அறுதியாக அவ்வறத்தைச் செய்தலும் 
கனவிடத்தின்றாய்ப் போகத் தாம் முயங்கிய மகளிருடைய முலையினிடையிலே 
அழுந்திய இன்பத்தே மயங்கி விரும்புகின்ற கணவரை மகளிர் ( ங ) ஊடலாற் 
பிரிதலும் அப்பொழுதே ஊடறீர்ந்து புணர்தலுமாகிய தம்மின் - மாறான 
இன்பத்தைக் கனவிடத்தே தருதலை விலக்காதாம் ; இனி மிகுத்த காதலா 
கனவென்று சொல்லப்பட்டது ஓர் அழகினையுடைத்தாகியநீர்மையையுடைத்தா 
யிருந்த தென்றான் . எ - று . 
க . உரிது இந்நூற்பக்கம் சாருரு : க - ஆம் குறிப்புப் பார்க்க . 

சென்றோர் முகப்பப் பொருளுங் கிடவாது ( கலி . கஅ ரு ) என்பதும் 
( ஆ ) " மடியிலான் செல்வம் போன் மானந்த " ( கலி . கூரு: க . ) என்பதும் 
அதன் குறிப்பில் இவ்விடத்துக்குப் பொருந்துவனவும் ஈண்டு ஒப்பு 

நோக்கற்பாலன . 
கூ . "ஊடுதல் காமத்திற் கின்ப மதற்கின்பங் , கூடி முயங்கப் பெறின் " 

குறள் . கூகூ .. 
(பிரதிபேதம் ) * பொய்தலாடுவதோர் , நனவாய்ப்பருவம் , தலையன் றலைவிக்கு , || புளம்வளர் , 

* இருந்தார்க்கு , + தருதற்கேயாதார் மற்று , : பொருள் வையிற் சென்று , 
** அரிதாவிருத்தலாலே , +1 மாற்குள் , கனவிடத்தே யொருதலை. 


மூன்றாவது மருதம் உள . 

சக 
என்றது " இன்பமும் பொருளும் அறனும் ” ( க ) என்று ஆசிரியர்கூறிய இலக் 
கணம்பற்றிச் சிறந்து இன்பத்தையே தந்து எனை அறனும் பொருளுந் தாராமற் 
போயிற்று , - இக்கனவு ; ஆதலால் , அதனை ஓர் காரிகைநீர்த்தென்றான் . 

பொருளுமென்ற உம்மை, சிறப்பு . மற்று , அசை . 
க 0 நனவினாற் போலு நறுநுதா வல்கற் 

கனவினாற் சென்றேன் ( 2 ) கலிகெழு கூடல் 
( ஈ ) வரையுறழ் நீண்மதில் வாய்சூழ்ந்த ( ச )வையைக் 
கரையணி காவி னகத்து 

து : நறிய நுதலினையுடையாய் ! ஆரவாரம்பொருந்தின || மதுரையி 
னுடைய வரையை மாறுபடுகின்ற நீண்ட மதிலிடத்தைச் சூழ்ந்த வையையாற் 
றங்கரையை அழகுபெறுத்தின பொழிலினிடத்தே நனவிடத்தே சென்றாற் 
போல இராப்பொழுதிலே கனவிடத்தே சென்றேனென்றான் . எ 
க ச உரையினி, ( ரு ) தண்டாத்தீஞ் சாய னெடுந்தகா யவ்வழிக் 
கண்ட தெவன் மற்று நீ 

து : அதுகேட்ட தலைவி , அமையாத இனிய மென்மையினையுடைய 
( சு ) நெடுந்தகாய் ! பின்னைநீ அவ்விடத்துக்கண்டது எத்தன்மைத்து ? - அதனை 
இனிச்சொல்லென்றாள் . எ - 
கச கண்டது , உடனம ராயமொ டவ்விசும் பாயு 

மடநடை மாயின மந்தி யமையத் 
திடன்விட் டியங்கா விமையத் தொருபா 
லிறைகொண் டிருந்தன்ன நல்லாரைக் கண்டேன் 
றுறைகொண் யெர் + மணன் மேல், ஒன்றி நிறைவதை 

து : அதுகேட்ட தலைவன் , யான்கண்டது கேள் ; அன்னங்கள் 
தன்னிடத்தை விட்டுப்போகாத இமயமலையில்ஒருபக்கத்தே அழகிய விசும்பிலே 

தொல் . கள . சூ.க. 
கலிகெழு கூடல் சிலப் . 0 : கசக 
( அ ) " கோடுறழ்ந் தெடுத்த கொடுங்க எணஞ்சி ” பதிற் . க கா : க . ( ஆ ) 
கிடங்கை நாமவேலை யாமெனா, மேக மொண்டு கொண்டெழுந்து 
விண்டொடர்ந்த குன்றமென் , ராகநொந்து நின்று தாரை யம்மதிற்கண் 
வீசுமே " கம்ப . நகரப் . கரு . 
இந்நூற்பக்கம் கசுச : க- ( ஃ ) குறிப்புப் பார்க்க . 
" தண்டாத் தீஞ் சாயற் பரத்தை வியன்மார்ப " கலி . கங : உ : 

ந் நூற்பக்கம் சக : க - ஆம் குறிப்புப்பார்க்க 
( பிரதிபேதம் ) * தந்தனை யறனும் , கனயாதலால் , பொருளும் உம்மை , மதுஸாயினை 

யுடைய , + அதனைச்சொல் , இருந்தன நல்லாரை. + மணன் மேல் . 


க . 


. 


நரும் 


கலித்தொகை கூஉ . 


எ - று . 


இரைகவர்ந்த இளைப்பால் ஒய்ந்து பறக்கும் மடப்பத்தையுடைத்தாகிய 
நடையினையுடைய அன்னத்திரள் அந்திக்காலத்தே தங்குதல்கொண்டிருந்த 
தன்மையவாக , துறை தன்னிடத்தே கொண்டு உயர்ந்த மணற்குன்றிலே 
நல்லார் , தம்முடனே அமர்ந்த ஆயத்தாருடனே பொருந்தி நிறைந்திருக்கின்ற 
தனைக் கண்டேனென்றான் 

மா + இனம் மாயினமென மரூஉவான் ( க ) யகபவுடம்படுமெய் பெற்றது . 
அன்னவாகவெனவிரிக்க . 
உக ( உ ) ஓர்த்த திசைக்கும் பறைபோனின் ( ங )னெஞ்சத்து 
வேட்டதே கண்டாய் கனா 

து : அதுகேட்ட தலைவி , கொட்டுகின்றவன் தன் மனத்தில் ஓர்த்த 
இசையைத் தானும் ஒலிக்கும் பறைபோல நின்னுடைய நெஞ்சத்து விரும்பின 
இன்பத்தையே கனாவாகக் கண்டாயென்றாள் . எ 


- 


உங கேட்டை , விரையனீ மற்று வெகுள்வாயுதையாண் 
டிதுவாகு 

மின்னகை நல்லாய் பொதுவாகத் 
தாங்கொடி யன்ன தகையா ரெழுந்ததோகார் 
பூங்கொடி வாங்கி யிணர்கொய்ய வாங்கே 
( ச )சினையலர் வேம்பின் பொருப்பன் பொருத 
முனையரண் போல வுடைந்தன்றக் காவிற் 
றுனைவரி வண்டினினம் 


கோயில் மாயிருஞாலம் என வருதலையும் நோக்குக . 
உ . " ஓர்த்த திசைக்கும் பறை " என்னும் பழமொழியும் " இரட்டுறு முரச 

மென்ன விசைத்ததே யிசைக்கின் றாயை " என்னும் கம்பர் வாக்கும் 
ஈண்டு ஒப்புநோக்கற்பாலன . 
வான மகளிரிற் றானணி சுடா , முகைநலக் காந்தண் முகிழ்விர 
னோவத் , தகைமலர்ப் பொய்கைத்தண்செங்கழுநீர் , சில்லெனப்பிடித்து 
மெல்லென விழிந்து , ஈண்ண வருவோள் போலுமென்க , ணாற்றே 
வைட னஞ்சாந் திளமுலை , நோற்றே யாயினு நுகர்வல் யானெனத் , 
தெய்வ நல்யாழ் கையமைத் தியற்றிய , வைதேந் தல்கு லவந்திகை 
வீவு , முறுதுணைத் தோழ னிறுதியு நினையான் , மாண்ட சூழச்சி மந்திர 
வமைச்சர் , வேண்டுங் கொள்கைய னாகி நீண்ட , தடம்பெருங் கண்ணி 
தகைபா ராட்டி , யுறுவகை யண்ண றறுகண் பொருந்தலுங் , கைவயிற் 
கொண்ட கழுநீர் நறும்போது , கொய்மலர்க் கண்ணி கொடுப்போள் 
போலக் , கனவிற் றோன்ற " பெருங் . ( ங ) எ : சக - சு 
சினையலர் வேம்பன் றேரா னாகி " சிலப் . பதிகம். உஅ . 


மூன்றாவது மருதம் உஎ . 


அரண்போல 


அதுகேட்ட தலைவன் , நீவிரையாதேகொள் ; பின்னைக் கோபிப்பா 
யென்றான் . அதுகேட்ட தலைவி மேல் உரையென்றாள் . அதுகேட்ட தலை 
வன் இனிய நகையினையுடைய நல்லாய் ! ஆண்டுப் பிறந்தது இதுவாயிருக் 
கும் ; அதனைக்கேள் ; கொடியையொத்த அழகினையுடையார் தாம் அக்கா 
விடத்து எழுந்து நின்றதோர் பூங்கொடியை எல்லார்க்கும் பொதுவாகக் 
கொண்டு வளைத்து அதிற் கொத்துக்களைப் பறிக்க விரைந்த வரியினையுடைய 
வண்டின்றிரள் கொம்புகள் அலர்ந்த 
வேப்பந்தாரினையுடைய ( க ) * பொதி 
யிலையுடையவன் பொருத பகைப்புலத்து 

அவ்விடத்தே 
உடைந்தது . எ 

உடைந்தன்றென்பது , றகரம்ஊர்ந்த குன்றியலுகரவீற்று முற்றுச்சொல் ; 
" வந்தன்று " ( 2 ) என்பது போல . 
ஈ .0 மற்றாங்கே , நேரிணர் மூசிய ( க ) வண்டெல்லா மவ்வழிக் 

காரிகை நல்லார் நலங்கவர்ந் துன்பபோ லோராங்கு மூச 
அவருள் , 
ச . பொருப்பென்பது பொதியின் மலைக்குப் பெயராய் வருதலை இந்நூற் 

பக்கம் ககூடு : க - ஆம் குறிப்பாலும் “ பொருப்பு நறுஞ்சந் தனஞ்சேறு " 
( பிரபு . பிரபுதேவர் . • O ) என்பதனாலும் அறிக . 

கலி . உசு : உரு ; கூஉ : கஅ ; கூ : அ ; ஙசு : க 0 ; கசங : சக . 
ங ... ( அ ) “ வண்டு வழிபடரும் வாட்கண்ணாய் ” ( ஆ ) " பூப்பிழைத்து வண்டு 

புடையாடுங் கண்ணினாய் ( இ ) " எதிர்நீர் தூவு மிளையோர் திருமுகத் , 
தாழ மிகவா வரிபரந் தகன்ற , மாழை யுண்கண் மலரென மதித்துத் , 
தண்செங் கழுநீர்த் தகைமலர்த் தாது , 

மொண்செந் தாமரைப் 
பைம் பொற்றாது , மாராய்ந் துழிதரு மஞ்சிறை வண்டின , 
நிலைபெற் றுண்ணெகிழ்ந் தவிழ்ந்த , பேரா விவையெனப் பேர்தல் 
செல்லா , மொய்த்தலின் மற்றவை மொய்ப்பி னீங்கத் , தத்தரிநெடுக் 
கண்டகைவிரல் புதைஇப் , புது மணமகளிரிற் கதுமெனத் தோன்று , 
மதுர மழலை மடவோர்க் காண்மின் ”(ஈ )" ஆட்டு குங்குமக் கொழுங்களி 
யளாயசெங் கமலஞ் , சேட்டிளங்கதிர் முலையென வொழிந்துவெண் 
டிங்கள் , காட்டு வாணுதற் கன்னிய ரெழுது சாந் தழிந்த , மோட்டு 
வெம்முலை முளரியென் றளிகுல மொய்ப்ப (உ )" விரும்பித் தேனுகர் 
வீகளை யுந்தொறுங் , கரும்பிற்றேமொழிக் காரிகை யார்முலைச் , சுரும் 
புற் றார்ப்பவித் தோடவிழ் செவ்விய , வரும்பிற் றேனுமுண் பாமெனு 
மாசையால் " ( ஊ ) " களையக் கைகளை பற்று தொறந்தொழி , லுளையப் 
பூவென் றொளிமுகம் பாய்வன , விளைமட் டூட்டலர் வீத னிறுத்துமத் . 
தெளிவைத் தேறிய போற்சிறை வண்டினம் " என்பவை இங்கே 

அறிதற்பாலன . 
( பிரதிபேதம் ) * பொதியினையுடையவன் . - இராங்காங்க மூச யவருள் . 


மோராங்கு 


கலித்தொகை கூஉ . 


ஒருத்தி , செயலயை கோதை நகை 

ஒருத்தி , * பியலார் செருவிற் றொடியொடு தட்ப 
நரு ஒருத்தி , தெரிமுத்தஞ் சேர்ந்த (க ) திலகம் 

ஒருத்தி , யரிமா ணவிர்குழை யாய்காது வாங்க 
ஒருத்தி , வரியா || ரகலல்குற் காழகம் 
ஒருத்தி , பரியார் ஞெகிழத் தணிசுறாத் தட்ப 
( 2 ) ஒருத்தி , புலவியாற் புல்லா திருந்தா ளலவுற்று 
வண்டின மார்ப்ப - விடைவிட்டுக் காதலன் 
றண்டா ரகலம் புகும் 

எ - து : பின்னை அப்படியே உடைந்த , தம்மிலொத்த இணர்களிலே 
மொய்த்த வண்டுகளெல்லாம் அவ்விடத்து நின்ற அழகினையுடைய மகளிர் 
நலத்தைக் கைக்கொண்டு நுகர்வன போல , ஒருபடிப்பட மொய்க்கையினாலே 
அவ்வண்டின் போரிலே அவர்களில் ஒருத்தியுடைய பூமாலையும் பண்ணுக 
லமைந்த முத்தமாலையும் வேறொருத்தியுடைய அசைதலார்ந்த தொடியோடே 
தடுத்துக்கொள்ளாநிற்க , ஒருத்தியுடைய நெற்றியிற் றிலகத்தைச் சேர்ந்த 
தலையிற் கிடந்த தெரிந்த முத்துவடத்தை வேறொருத்தியுடைய அழகினை 
யுடைய காதிற்கிடந்த அழகுமாட்சிமைப்பட்ட விளங்குகின்ற மகரக்குழை 
துடக்கிக்கொள்ளா நிற்க , ஒருக்தியுடைய திதலைநிறைந்த அகன்ற அல்குலிற் 
றுகிலை வேறொருத்தியுடைய உள்ளிடுமணியமைந்த சிலம்பிடத்திற் கிடந்த சுறா 
வடிவாகியமூட்டுவாயிரும்புகள் (?)தளைத்துக்கொள்ளா? ற்க , ஒருத்திபுலவியாலே 
கணவனைப் புல்லாதிருந்தவள் வண்டினம் மொய்த்து ஆரவாரிக்கையினாலே 
+ வருத்தமுற்று அப்புலவியை நடுவே கைவிட்டுக் கணவன் வணங்குகையினாலே 
அவனுடைய குளிர்ந்த மாலையையுடைய மார்பிடத்தே முயங்கும். எ 

** செயவெனெச்சங்கள் புகுமென்னும் பிறவினை கொண்டன 
சஉ ஒருத்தி , யடிதாழ் (உ )கலிங்கந் தழீஇ யொருகை 

முடிதாழிருங்கூந்தல் பற்றிப்பூ வேய்ந்த 
கடிகயம் பாயு மலந்து 
திலகமென்பது சாந்து முதலியவற்றைக் குழைத்தணியும் நெற்றிக்குறிக் 
கன்றியும் ஓரணிகலத்துக்கும் பெயரென்று தோன்றுகிறது ; ஒண் 
ணுதல் யாத்த திலக வவிரோடை " கலி . கா : கக . என்பதும் அதன் 

குறிப்பும் பார்க்க . 
உ . ( அ )" அகிலேந்து கூந்தலொருகையிலேந்தியசைந்தொருகை, துகிலேந்தி " 

( தஞ்சை . உஎ . ) என்பதும் ( ஆ ) " புதல்வரை யொருகையாற் றழீஇப் , 
(பிரதிபேதம் ) * இகலார் , திலதம் , - வரிமாண் , || அகலல்குலிற்காழகம் . * ஒருபடிப் 

படி பொய்கையினாலே . - வருத்தமுற்ற புலவியை . செய்தெனெச்சங்கள் , 
t பாயுமலர்ந்து . 


. 


நிரு . 


சொற்புகரின் உறபெனு மாலை வீசி நாணெனுங்களிவண் டோப்பிச் 

மூன்றாவது மருதம் உஎ . 
து : ஒருத்தி , அடியிலே தாழ்ந்த * துகிலை ஒருகையாலே தழுவிக் 
கொண்டு மற்றைக்கையாலே முடித்த முடி குலைந்த கரிதாகிய கூந்தலைப் 
பிடித்துக்கொண்டு அலவுற்று மிகுதியையுடைய பூ வேய்ந்த குளத்திலே 
பாயாநிற்கும் . எ - 
சரு ( க ) ஒருத்தி , கணங்கொண் டவை மூசக் கையாற்றாள் பூண்ட 

மணங்கமழ் ( உ ) கோதை பரிபுகொண் டோச்சி 
வணங்குகாழ் வங்கம் புகும் 

எ - து : ஒருத்தி , திரட்சிகொண்டு வண்டுகள் மொய்க்கையினாலே கை 
யாற் கடியமாட்டாளாய் மணம் நாறுகின்ற மாலையை அறுத்துக்கொண்டு 
ஒட்டி , அதற்கு ( கூ ) அவை போகாமை கண்டு வளைந்த தண்டுகள் தனக்கு உள் 
வலியாக உள்ளே பூண்ட ஓடத்தே பாயும் . எ - று . 

காழ்பூண்டவென்க . பரிபு , 1 செய்பெனெச்சம் . 
சஅ ஒருத்தி , இறந்த களியா னிதம் மறைந்த கண்ணள் 

பறந்தவை மூசக் கடிவாள் ( ச ) கடியு 
மிடந்தேற்றாள் சோர்ந்தனள் கை 
பவழஞ் சேர்ந்த பல்காழல் குல , ரவிழ்ந்த பூந்துகி லங்கையி னசைஇ , 
நகைப்பூங் கோகையொடு நான்ற கூந்தற்கு , மிகைக்கை காணாது ....... 
பொய்கை புக்கனர் ( பெருங். (க ) ச ங கசடு - கடூஉ ) என்பதும் காண்க . 
" பொறிவரி வண்டினம் புல்லுவழி யன்றியு , நறுமலர் மாலையின் வறி 
திடங் கடிந்தாங்கு " என்புழி , புல்லுதல் என்பதற்கு , இ 
பல்லுத லென்று பொருள் கூறி , " ஒருத்தி கணங் கொண்டவை 

கொண்டோச்சி ", " ஒருத்தி , இறந்த . ... சோர்ந்தனள் கை ) 
என்பவற்றை மேற்கோள் காட்டினர் அடியார்க்கு நல்லார் ; சிலப் . கசு : 

கஙச - கசரு . உரை . 
உ . ( அ ) வண்டூத வம்மருங்கு னோமென்று பூமாலை , கொண்டோச்சுங் 


மன்று 


றித் தோழிக்கறத்தினோடரிவை நின்றாள் ”சீவக . கஎ , 


உ எங . 


கூ . ( அ ) நதியினுங் குளத்தும் பூவா நளினங்கள் குவளை யோடு , மதி 

நுதல் வல்லி பூப்ப நோக்கிய மாலைத் தும்பி , யதிசய மெய்திப் புக்கு 
வீழ்ந்தன வலைக்கப் போகா , புதியன கண்ட போழ்து விடுவரோ 
புதுமை பார்ப்பார் கம்ப . பூக்கொய் . க .( ஆ ) " கோல நாண்மலர் 
கொய்பவ ளங்கையி , லோலி டுஞ்சுரும் போச்சவும் போகில , மா 
ஒழந்து மறிந்து விழுவன " நைடத . போது கொய் . கச . 
( அ ) " நட்பாட றேற்றாதவர் என்புழி , தேற்றாமை தன்வினையாய் நிற் 

றற்கு, " கடியு , மிடந்தேற்றாள் சோர்ந்தனள் கை " என்பது மேற்கோள் ; 
( பிரதிபேதம் ) * துகிலினை , - செய்தெனெச்சம் . 

70 


நநி ச 


கலித்தொகை கூஉ . 


து : ஒருத்தி அறிவுபோதற்குக் காரணமான க ) * கள்ளின்களிப்பால் 
இமை கூடுகையினாலே | பார்வை மறைந்த கண்ணை யுடையளாய்ப் பறந்த 
வண்டுகள் மொய்க்க ஓட்டுகின்றவள் தன் களிப்பாலே அவற்றை ஒட்டுமிடம் 
அறியாளாய்க் கைசோர்ந்தாள் . எ - 

கைசோர்ந்தனள் ; சினைவினை , முதலொடு முடிந்தது , 
நக ஆங்க , உரையசை ; அங்ஙனே யெனநின்றது . 

( 2 ) கடிகாவிற் காலொற்ற வொல்கி யொசியாக் 
கொடிகொடி தம்மிற் பிணங்கி யவைபோற் 
றெரியிழை யார்ப்ப மயங்கி யிரிவுற்றார் வண்டிற்கு 
வெண்டலவர் கண்டே னியான் 

எ - து : விளையாட்டையுடைய மகளிர் , மிகுதியையுடைய பொழிலிலே 
காற்றடிக்க ஒதுங்கி வளைந்து கொடியுங் கொடியும் தம்மிற் பிணங்கியவை 
போலத் தெரிந்த அணிகள் ஆரவாரிப்பத் தம்மிலேமயங்கி அவ்வண்டுகளுக்குக் 
கெடுதலுற்றார் ; யான் கனவைக்கண்டேனென்றான் . எ - 
ருரு நின்னைநின் பெண்டிர் புலந்தனவு ( ங ) நீயவர் 

முன்னடி யொல்கி யுணர்த்தினவும் பன்மாண் 
கனவின் றலையிட் டுரையல் சினை இயான் 
செய்வதி லென்பதோ கூறு 
குறள் . கஅஎ . பரி . ( ஆ ) " தேற்றாப் புன்சொ னோற்றிசிற் பெரும " 

புறம் . 20உ : 
க . ( அ ) " அந் தீந் தேறன் மாந்தினர் மயங்கிப் , பொறிவரி வண்டினம் புல்லு 
வழி யன்றியு , நறுமலர் மாலையின் வறிதிடங் கடிந்தாங்கு " சிலப் . கச : 

ககூடு . ( ஆ ) “ கூடிய நறைவாயிற் கொண்டன விழிகொள்ளா , 
மூடிய களிமன்ன முடுகின நெறிகாணா, வாடிய சிறைமாவண் டந்தரி 
னிசைமுன்னாப் , பாடிய பெடைகண்ணா வருவன பலகாணாய் " கம்ப 

வனம்புகு . கங . 
உ . ( அ ) கடியென்னும் உரிச்சொல் காப்பு என்னும் பொருளில் வருதற்கு , 
கடிகா என்பது மேற்கோள்; தொல் . உரிச் . சூ . அஎ . சேனா. ( ஆ ) 
உறுகா லொற்ற வொல்கி" 

நற் . ங Oo : ங . ( இ ) " கடிகாவிற் 
காற்றுற் றெறிய வெடிப்பட்டு , வீற்றுவீற் றோடு மயிலினம்போ - 
னாற்றிசையுங் , கேளி ரிழந்தா ரலமருப் " களவழி . உக . 
நீ | தீயே னலேனென்று மற்றவள் , சீறடி தோயா விறுத்தது கலி . 
40 ; கஎ 

கஅ . 
( பிரதிபேதம் ) * களிப்பால் , - பாலை மறைந்த . 1 எனனென்றது , || வண்டலவாய 

வாக்கண்டேன் , 


. 


கங 


மூன்றாவது மருதம் உஎ . 


ருநரு 


து : அதுகேட்ட தலைவி , நின்னை நின்னுடைய பெண்டிர் புலந்தன 
வற்றையும் நீ அவருடைய அடிமுன்னே வணங்கிப் புலவி தீர்த்தனவற்றையும் 
( க ) பலபடியாகக் கனவின் மேலிட்டுக் கூறுதல் , யான் சினந்து செய்வதொரு 
படிறின்றென்பதனை உட்கொண்டோ ? சொல்லென்றாள் . எ - 

உமையல் , படுத்தலோசையாற் றொழிற்பெயராயிற்று. 
நகூ பொய்கூறேன் , அன்ன வகையால்யான் கண்ட கனவுதா 
னன்வாயாக் காண்டை நறு நுதால் பன்மாணுங் 

; 
( 2 ) கூடிப் புணர்ந்தீர் பிரியன்மி || நீடிப் 
பிரிந்தீர் புணர் தம்மி னென்பன போல 
வரும்பவிழ் பூஞ்சினை தோறு மிருங்குயி 

லானா தகவும் பொழுதினான் மேவர 
காடு நான்மாடக் கூடன் (ந. மகளிரு மைத் தருந் 

தேனிமிர் காவிற் புணர்ந்திருந் தாடுமா 
ரானா விருப்போ டணியயர்ப காமற்கு 
வேனில் விருந்தெதிர் கொண்டு 

து : அதுகேட்ட தலைவன் , யான் பொய்சொல்லேன் ; நறிய நுதலினை 
யுடையாய் ! பல மாட்சிமையும் உண்டாய்ப் புணர்ந்தீர் பிரியாதேகொள்ளும் ; 


க . ( இந்நூற்பக்கம் உஅஅ : கூ - ஆம் குறிப்புப்பார்க்க . 

( அ ) " புணர்ந்தீர் புணர்மி னோவென விணர்மிசைச் , செங்க ணிருங் 
குயி லெதிர்குரல் பயிற்று , மின்ப வேனிலும் வந்தன்று ”( ஆ ) " பொதும்பு 
தோ றல்கும் பூங்க ணிருங்குயில் , கவறுபெயர்த் தன்ன நில்லா வாழ்க் 
கையிட் , டகற லோம்புமி னறிவுடை யீரெனக் , கையறத் துறப்போர்க் 
கழறுவ போல , மெய்யுற விருந்து மேவர நுவல " நற் . உஉசு : ச - சு . 
உசுங. சு - அ . (இ ) ஊடினீ ரெல்லா முருவிலான் றன்னாணை , கூடுமி 
னென்று குயில்சாற்ற - நீடிய , வேனற்பா ணிக்கலந்தாண் மென்பூந் 

திருமுகத்தைக் , கானற்பா ணிக்கலந்தாய் காண் " சிலப் . அ . இறுதி. 
கூ . ( அ ) தேவியரும் திருமாலுஞ் செழுமலர்த்தார்த் தனஞ் சயனுர் தேவி 

மாரு , மேவியனந்தரம்வேனில் விழவயர்வான் முரசறைந்து வீதிதோறு , 
மோவியமு முயிர்ப்பெய்தவுபேந்திரனுமிந்திரனுமுவமைசாலப், பூவின் 
முஞ் சுரும்புமெனப் புரமுழுதும் புறப்படவண் பொங்கர் சேர்ந்தார் " 
வில்லி . வசந்தகாலச் : சு . ( ஆ ) " விருந்து வேனிலாற் கெதிரிய விரை 
மலர்க் காவு , முருந்து வாணகை முகிழ்முலை மடைந்தையோ டாடிப், 
பொருந்த விண்ணிடைப் போகமுண் வேந்தனர் போன்றான் " நைடத . 

அரசாட்சி . கரு. ( ஓ ) கலி . உஎ . உச , ங O : கூ - கச , கூரு : க ங - கச . 
(பிரதிபேதம் ) னெத்து . அவைகை கனவுத்தா, எனவாகக்கண்டை || நீடிப்புணர்தம்மின் . 


குருசு 


கலித்தொகை கூஉ . 


புணர்ச்சி நீட்டித்து இடையே பிரிந்தீர்! கூடுதலைத் தருமினென்று கூறுவன 
போல , கரியவாகிய குயில்கள் அரும்பு அவிழ்ந்த பூக்களையுடைய கொம்புக் 
டோறும் இருந்து அமையாமற் பெடையை அழைக்கும் இளவேனிற்பொழு 
தின் கண்ணே காமற்கு விருந் திடுதலை மேவுதல்வர் எதிர்கொண்டு கூடலின் 
மகளிரும் அவர் கணவரும் தேனினம் ஒலிக்குங் காவிலே கூடியிருந்து விளை 
யாட வேண்டி அமையாத விருப்பத்தோடே அணிகளை அணிவார் ; ஆதலாற் 
பிரிதலும் புணர்தலுமாகிய கூற்றாலே யான் கண்ட கனவு நன்றாகிய உண்மை 
யாம்படி நெஞ்சாலே (க )கருதுவாயென்றான் . எ - று . 

கனவு (2 ) செய்யுண்முடிவு . (ங )நான்கு மாடங்கூடலின் , நான்மாடக்கூட 
லென்றாயிற்று ; அவை: திருவாலவாய் ,திருநள்ளாறு ,திருமுடங்கை,திருநடுவூர் . 


சூ . உ . 


ஈ 


நான்கு 


கடுடை 


கூடலான : 


காணுதல் , கருதுதலென்னும் பொருளிலும் வருதல் : கலி . க O : உ ங . 
தொல். உயிர்மயங்கியல் . 
( அ ) நான்மாடக் கூட லெதிர்கொள்ள ” பரி . வானாரெழிலி ங . 
( ஆ ) " தென்னவ , னான்மாடக் கூட னகர் பரி : உலகம் : கூ - 
( இ ) உம்பரு நாக ருலகந் தானு மொலிகடல் சூழ்ந்த வுலகத் தோரு , 
மம்புத நால்களா னீடுங் கூட லாலவா யின்க ணமர்ந்த வாறே ) தே . 

) " நன்றறிவார் வீற்றிருக்கு நான் மாடக் கூடல்வள நகரி யாளும் , 
வென்றிபுனைவடிசுடர்வேன்மீனவனை " வில்லி அருச்சுனன்றீர்த்த உக . 
( உ ) " வியந்தநான் மேகக் கூடல் விளங்கு நான் மாடக் கூடல் ( ஊ ) 
" வாடுவோர் தம்மைப் போற்ற வயங் கொளி மாநகர்க்கட் , கூடருமேக 
எகு மாடமாக் 

கூடலாலே , நாடவ ரதிசயிப்ப நான் மாடக் 
கூட லென்று , 

நகர்க்கு நாம மெங்கணும் பிறங்கிற் 
றன்றே திருவால . திருநகர . க . நான்மாடக் 

முன்னவன் முன்போ னன்கு முகிலையு நோக்கி யின்ன , 
தொன்னக ரெல்லை நான்குஞ் சூழ்ந்து நான் மாட மாகி , வின்னெடு 
பரியேழும் விலக்குமி னெனவி டுத்தான் , " வந்துநான் மாட மாகி 
வளைந்துநாற் றிசையுஞ் சூழ்ந்து , சந்துவாய் தெரியா தொன்றித் 
தானொரு குடிலாய் மாடப் , பந்திகோ புரஞ்செய் குன்றங் கால்கள் 
போற் பரிப்பப் போர்த்த , விந்துவார் சடையோ னேய வெழிலிமா 
நகரமெங்கும் , " அன்னநான் மாடத் துள்ளு நகருளா ரமைச்சர் வேந் 
தன் , றன்ன நாற் கருவித் தானை சராசரம் பிறவுந் தாழ்ந்து , முன்னை 
நா டனினு மின்ப மூழ்கிநன் கிருந்தார் " திருவிளை . நான்மாடக் கூட 
லான . கச - கசு . என்பவைகளும் ( ஏ ) மாடம் பிறங்கிய மலிபுகழ்க் 
கூடல் ... மதுரை (மது . சஉக - சுகக ) என்பதற்கு , நான் 
மாடத்தாலே மலிந்த புகழைக் கூடுதலையுடைய மதுரை என்று இவர் 
எழுதியிருக்கும் உரையும் ( ஐ ) இந்நூற்பக்கம் ககச : உ -ஆம் குறிப்பும் 
இங்கே அறிதற்பாலன . 


( எ ) “ 


மூன்றாவது மருதம் உஅ . 


டுஎ 


இனி , (க ) கன்னி , கரியமால் , காளி , ஆலவாய் என்றுமாம் . புணர்தம்மின் : " நல் 
லெயி லுழந்த செல்வர்த் தம்மின் ( 2 )என்றாற்போலத் திரிசொல் . 

இஃது , - " உறலருங் குண்மையி னூடன் - மிகுந்தோளைப் , பிறபிற 
பெண்டிரிற் பெயர்த்தற் கண்ணும் " ( கூ ) என்பதனாற் பிறபிற பெண்பால் 
காட்டி | ஊடறீர்த்தது . புல்லா திருந்தாளென் றதனன் ஊடன்மிகுதி கூறி , 
மகளிரும்மைந்தரும் விருந்தெதிர்கொண்டு அணியயர்வர் ; நாமும் - அது செய்ய 
வேண்டுமென்றவாறு காண்க . 

இதனால் , தலைவற்குக் கனவு முதற் றோன்றிப் பின்னர் விரைவு தோன் 
பிற்று . இது 

" யாறுங் குளனுங் காவு மாடி " என்னுஞ்(ச ) சூத்திரத்தாற் காவிற் 
புணர்ந்திருந்தாட நீயுங் கருதெனத் 

தலைவிக்குக் + கூறியது . 
இஃது ஐஞ்சீரடுக்கியும் ஆறுமெய்பெற்றும் வந்த கலிவெண்பா; ஆசிரியத் 
தளையும்வந்தது . 

( உ.எ ) 
( கூகூ . ) வண்டுது சாந்தம் வடுக்கொள் நீவிய 
தண்டாத் தீஞ் சாயற் பாத்தை வியன்மார்ப 
( அ ) " வடதிருவால வாய்திரு நடுவூர் கன்னிசெங் கோட்டங் 
கரியோன் றிருவுறை " கல் . சுக . ( ஆ ) காய்சின மயிடற் காய்ந் 
கன்னிமுன் காக்கும் வார் ) ( ) " கனகவெண் சங்கச் செங்கைக் 
கரியமால் காக்கு முதார் ( ஈ ) " சீருடைக் காளி நாமச செல்விமுன் 
காக்கு மூதூர் " ( உ ) " ஆலவாய்த் தரும மூர்த்தி , யெங்கிலத் தினுமு 
யர்ந்த திந்நில மென்று தோன்ற , மன்னுமைக் குரைத்து மற்றை 
மாதிரங் காக்கு மூதார் " திருவால . திருநகரச்சிறப்பு . கஉ - கரு . 

மது . எஙக . 
கூ . ( அ ) தொல் . கற்ப . சூ . (ரு ) . இதனுரையில் , தலைவன் பிறபெண்டிரேது 
வாக ஊடன்மிக்கவளை ஊடலுணர்த்தியதற்கு . " ஒருத்தி புலவியாற் ... 

..அகலம்புகும் என்பதை மேற்கோள் காட்டினர் இளம் ; ( ஆ ) 
நச்சினார்க்கினியர் இதனோடு " அன்னவகையால் ... கொண்டு " 
என்பதையுஞ்சேர்த்துக்காட்டி , புல்லாதிருந்தா ளென்றதனான் ஊடன் 
மிகுதி தோன்றுவிது, மகளிருமைந் தரும் வேனில் விழாச் செய்கின் 
றார் ; நாமும் அது செய்யவேண்டுமென்று கூறியவாறுகாண்க என்றனர் . 
தொல் . கற் . சூ . 60. ( அ ) இச் சூத்திரத்தின் இவருரையில் இச்சுரிதகம் 
காவிற் புணர்ந்திருந்தாட நீயுங் கருதெனத் தலைவன் தலைவிக்குக் 
கூறியதற்கு மேற்கோள் . ( ஆ ) தொல் . புறத் . சூ . ங 2 . இவருரையில் , 
“ இதனுள் ஆறுகூறினார் ; புனவளர் பூங்கொடி என்னு மருதக் கலிபு 

1 என்று காணப்படும் பகுதி இங்கே ஆராய்தற்பாலது . 
( பிரதிபேதம் ) . * செல்வந்தம்மின் . உறலருங்குடைமையின் , உறலருங்குரைமையின் , மிகுத் 

தோளை , || ஊடறீர்த்தான் , + அதுவேண்டுமென்ற வாற்றாற்காண்க , + கூறி 
னான் இது முச்சிரடுக்கியும் . 


. 


+ 


குரு அ 


கலித்தெர்கை கூ .. 


பண்டின்னை யல்லைமன் னீங்கெல்லி வந்தீயக் 
கண்ட தெவன்மற் றுரை ; 
ந நன்றும் , தடைஇய மென்றோளாய் கேட்டீவா யாயி 
னுடனுறை வாழ்க்கைக் குதவி யுறையுங் 

கடவுளர் கட்டங்கி னேன் ; 
அ சோலை , மலர்வேய்ந்த மான்பிணை யன்னார் பலர் நீ 

கடவுண்மை கொண்டொழுகு வார் ; 
க 0 அவருள் , எக்கடவுண் மற்றக் கடவுளைச் செப்பீமன் 
முத்தேர் முறுவலாய் நாமணம் புக்கக்கா 
லிப்போழ்து போழ்தென் றதுவாய்ப்பக் கூறிய 
வக்கடவுண் மற்றக் கடவு ளதுவொக்கும் 
நாவு ளழுந்து தலைசாய்த்து நீகூறு 
மாயமோ கைப்படுக்கப் பட்டாய் நீ கண்டாரை 

வாயாக யாங்கூற வேட்டீவாய் கேளினி ; 
கஎ பெறனசை வேட்கையி னின்குறி வாய்ப்பப் 
பறிமுறை நேர்ந்த நகாராகக் கண்டார்க் 
கிறுமுறை செய்யு முருவொடு நும்மிற் 
செறிமுறை வந்த கடவுளைக் கண்டாயோ ; 


உக நறுந்தண் டகரமு நானஎமு நாறு 

நெறிந்த குாற்கூந்த னாளணிக் கொப்ப 
நோக்கிற் பிணிகொள்ளுங் கண்ணொடு மேனாணீ 
பூப்பலி விட்ட கடவுளைக் கண்டாயோ ; 
ரு ஈரணிக் கேற்ற வொடியாப் படிவத்துச் 
சூர்கொன்ற செவ்வேலாற் பாடிப் பலநாளு 
மாராக் கனைகாமங் குன்றத்து நின்னொடு 

மாரி யிறுத்த கடவுளைக் கண்டா 
உகூ கண்ட கடவுளர் தம்முளு நின்னை 

வெறிகொள் வியன்மார்பு வேறாகச் செய்து 
குறிகொளச் செய்தார்யார் செப்புமற் றியாருஞ் 
சிறுவரைத் தங்கின் வெகுள்வர் செறுதக்காய் 
தேறினேன் சென்றீ நீ செல்லா விடுவாயே 
னற்றா ரகலத்துக் கோர்சார மேவிய 


டாயோ ; 


மூன்றாவது மருதம் உ.அ. 

இருகூ 
நெட்டிருக் கூந்தற் கடவுள ரெல்லார்க்கு 
முட்டுப்பா டாகலு முண்டு 

இது : காவற் பாங்கி ஐங்கோர் பக்கமும் ” ( க ) என்புழி , ஆங்கோர் 
பக்கமான (உ ) கடவுளரைக்கண்டு தங்கினேனென்ற தலைவற்கு நீ கண்ட 
கடவுளர் இவரெனக் கூறிப் புலந்தது . 

இதன் பொருள் . 
( கூ )வண்டுது சாந்தம் வடுக்கொள நீவிய 
( ச ) தண்டாத்தீஞ் சாயற் பரத்தை வியன்மார்ப 
பண்டின்னை பல்லைமன் னீங்கெல்லி வந்தீயக் 
கண்ட தெவன்மற் றுரை. 

எ - து : அமையாத இனிய மென்மையினையும் பரத்தைமைக் குணத்தையு 
முடைய , வண்டுகள் ஊதுஞ்சந்தனக்தைக் கை வடுக்கொளப் பூசின அகற்சியை 
யுடைய மார்பனே ! முன்பு இத்தன்மையையுடையையல்லை; (ரு ) அத்தன்மை 
போயிற்று ; இவ்விடத்து இராக்காலத்கேவா நீ புறத்துப்போய்க் கண்ட 
வினோதம் எத்தன்மைத்து ? பின்னை அதனைக் கூறென்றாள் . எ 
ரு நன்றும் , ( சு )தடைஇய மென்றோளாய் கேட்டீவா யாயி 
( எ ) னுடனுறை வாழ்க்கைக் குதவி யுறையுங் 

கடவுளர் கட்டங்கி னேன் 
க . தொல் . அகத் . சூ . சக . 
உ . கடவுளர்மாட்டுப் பிரிந்து வந்த தலைமகனைத் தலைவி புணர்ச்சி மறுத் 
தற்கு இச்செய்யுளை மேற்கோள் காட்டி , இது புணர்ச்சிக்கு உடன் 

கூறியதென்றும் , கலித்தொகையில் , கடவுட் பாட்டினுள் 
உரிப்பொருண்மைபற்றி வரும்பாட்டு மருதநிலத்துத் தலைமகன் பெயர் 
கூறாது பிறபெயர்படக் கோத்தமையானும் ஊடற்பொருண்மையின் 
வேறுபாடுண்மை அறிகவென்றும் கூறுவர் இளம்பூரணரும் ; தொல் . 

அகத் . சூ . சசு . ஒன்றாத்தமரினும் 
ங . வண்டூதுதல் சீவக . க எ 00 ; நள . சுயம் : கூ கூ ; காஞ்சி . சித்தீசப் . க . 

" தண்டாத்தீஞ் சாய னெடுந்த காய் " கலி . கூஉ : கச . 
ரு . " வே .......... என்ப மன்னைச் சொல்லே " தொல் . இடை , சூ . ச 

" அம்பணைத் தடைஇய மென்றோள் நெடுநல் . கசக . 
தடைஇத் திரண்டநின் றோள் " அகம் . உக அ : அ ; என்பவையும் 
( இ ) " தடையின திரண்ட தோள் " ( கலி . சரு : கரு . ) என்பதும் அதன் 
குறிப்பும் ஒப்புநோக்கற்பாலன . 

( “ உடனுறை வாழ்க்கைக்கு கோற்றுடம் பவெர்” மணி . உ : F எ . 
(பிரதிபேதம் ) * பரத்தமை , - வாட்கை . 


படாது 


. 


கலித்தொகை கூகூ . 


போய் உட 


று . 


று . 


எது : அதுகேட்ட தலைவன் , ( க ) பெரிதும் பெருத்து மெல்லிய தோளினை 
யுடையாய் ! யான் கூறுகின்றதனைக் ( 2 ) கேட்பாயாயிற்கேள் ; யாம் இருவரும் 

ன துறவகத்திருக்கும் வாழ்க்கைக்குஉதவியாயிருக்குங்கடவுளரைக் 
கண்டு அவரிடத்தே தங்கினேனென்றான் . எ 

இல்லறம் நிகழ்த்தி வானப்பி த்தம் ரிகழ்த்துங்கால் உடனுறைதலின் 
உடனுறைவாழ்க்கையென்றான் . நூல்களான் உணர்த்து தலை உதவியென்றான் . 

காமஞ்சான்ற " என்னும்( ங ) சூக்திரத்தில் , சிறந்தது பயிற்றலிறந்ததன் 
பயனே " என் 

என்பதனா னுணர்க . 
அ சோலை , மலர்வேய்ந்த மான் பிணை யன்னார் பலர் நீ 

( ச ) கடவுண்டை கொண்டொழுகு வார் 
க 0 அவருள் , எக்கடவுண் மற்றக் கடவுளைச் செப்பீ மன் 

து : அதுகேட்ட தலைவி , கடவுட்டன்மை உண்மையாகக் கொண்டு 
நடத்துவார் , சோலையில் 

மரைச் சூடின மான்பிணைபோலும் நோக்கினை 
யுடைய பரத்தையர் பலருளர் ; அப்பாத்தையருள் நீ கூறிவந் தகடவுள் எந்தக் 
கடவுள் ? அக்கடவுளைச் சொல்லுவாயென்றாள் . எ - 

மற்று , வினைமாற்று . 
( ரு ) முத்தேர் முறுவலாய் நா ( ச )மணம் - புக்கக்கா 
+ லிப்போழ்து போழ்தென் றது வாய்ப்பக் கூறிய 
X வக்கடவுண் மற்றக் = கடவுள் 

" நன்று பெரிதாகும் " " தடவும் .... பெருமை " தொல் . உரி . சரு , உஉ . 
உ . இப்பொருளுக்கு மூலமாகிய “ கேட்டீவாயாயின் " என்பது வினை 

யொச வினைத்திரிசொல்லுக்கு மேற்கோள் : தொல் . எச்ச . 
கூ . தொல் . கற்பி . சூ . ருக . 

கலி . கூஅ : கூ - ஆம் அடிக்குறிப்பிலுள தாகும் . அம்பிகாபதி கோவை . 

ருக0- ஆம் செய்யுள் இங்கும் அறிதற்பாலது . 
3. ( அ ) " தொன் முதுகடவுள் என்புழி , இருடியைக் கடவுளென்று கூறிய 

தற்கு , " முத்தேர் .. மற்றக் கடவுள் என்னும் பகுதியை மேற் 
கோள்காட்டினர் நச் ; மது . சு 0 - சஉ . உரை . ( ஆ ) " முத்தேர் முறுவ 
லாய் கலி . சுச : உக ; கூஎ : சு . இந்நூற்பக்கம் ங க : உ - ஆம் 
குறிப்புப் பார்க்க . 
|( அ) “செறியறி செறிகுறி புரிதிரி பறியா வறிவனை முந்துறீஇ ...... 

வந்தனன் " (கலி. ங க : சுசு - ரு 0 ) என்பதும் அதன்உரையும் , (ஆ )" பல்லா 
(பிரதிபேதம் ) * கேட்பையாயின்யாம் . - துறக்கத்து , - இறந்தது , || பரத்தையர் அவருள்ரீ , 

+ புக்ககால் . + இப்பொழுது பொழுதென் , , எக்கடவுள் , = கடவுளது 
வொக்கும் . நாவு ........... கேளினி . எ 

கேளினி . எ -து . பின்னை .........உளவாக 
அதுகேட்ட ..... 

........ கூறினாள் , உள்ளேயழுந்து . 


சுக . நச . 


று . 


மூன்றாவது மருதம்உ அ . ருசுக 
து : பின்னை அந்தக் கடவுள் , முத்தையொக்கும் முறுவலையுடையாய் 
நாம் மணத்தைச் செய்ய இப் பொழுது முகத்த மென்று ( க ) அம் முகுத்தம் 
வாய்ப்பச்சொன்ன அந்தக் கடவுள் காணென்றான் . எ 

புக்கக்கால் , காலீற்று வினையெச்சம் . முற்கூறிய கடவுடன்னையே இவள் 
அறியுமாற்றான் மீட்டுங்கூறினான் ; அவற்கு எல்லாக் கண்களும் உளவாகலின் . 

அதுவொக்கும் 

எ - து : அதுகேட்ட தலைவி , நீ கூறியது எனக்கும் ஒக்குமெனத் தன 
தொவ்வாமை கூறினாள் . எ - று. 

நாவு ளழுந்து தலைசாய்த்து நீகூறு 
மாயமோ கைப்படுக்கப் பட்டாய் நீ கண்டாரை 
வாயாக யாங்கூற வேட்டீவாய் கேளினி 

து : உள்ளே அழுந்துநாவுடனே தலையைச்சாய்த்து நீகூறுங்கூற்றோ 
பொய் ; ஆகையினாலே நீ எம்மால் அகப்படுக்கப்பட்டாய் ; நீ கண்ட கடவுளரை 
உண்மையாக யாங்கள் சொல்லக் கேட்க விரும்பியவனே ! இனி யாங்கள் 
கூறக்கேளென்றாள் . எ 
கஎ பெற ( உ ) னசை வேட்கையி னின்குறி வாய்ப்பப் 

( ங ) பறிமுறை நேர்ந்த ( ச )|| நகாராகக் கண்டார்க் 


று . 


ரறியப் பறையறைந்து நாட்கேட்டுக் , கல்யாணஞ் செய்து கடிபுக்க 
மெல்லியற் , காதன் மனையாளும் " நாலடி . அசு . ( இ ) " நாள் கூட்ட 
மூர்த்த மவற்றொடு நன்றாய , கோள் கூட்டம் யோகங் குண 
னுணர்ந்து - தோள் கூட்ட , லுற்றானு மல்லானு மைந்து முணர் 
வானாம் , பெற்றானாட் கொள்க பெரிது " சிறுபஞ்ச . சச . ( ஈ ) " கணி 
மொழிந்த நாளிற் கடிமணமுஞ் செய்தார் " நள . சுயம்வர . ககாரு . 

என்பவைகளும் இங்கே அறிதற்பாலன . 
க . ( அ ) " புள்வாய்ப்புச் சொன்ன கணி " சிலப் . கஉ : முருந்தேர் ( ஆ 

" புள்வாய்ப்பச் சொன்ன புலவர்க்கும் " பு - வெ . வெட்சி . கச . 
2 . ( அ ) " நின்னசை வேட்கையின் ” புறம் . ங : உசு ; ( ஆ ) " நீர்நசை வேட் 

கையின் " மணி . உங : ககஉ . 
ங . ( அ ) " செறிநிரை வெண்பலும் பறிமுறை நிரம்பின " குறுந் . ங ங எ . 

( ஆ ) “ பல்லின் , பறிமுறை பாராட்டினையோ " கலி . உஉ : க 0 - கக . 
நகாரென்பது எயிற்றின் பெயராதலை , " மடவோர் , நகாஅ ரன்ன 
நளிநீர் முத்தம் " (சிறுபாண் . ருசு - ருஎ ) என்பதனாலும் அதன் உரை 

யாலும் அறிக . 
(பிரதிபேதம் ) * முகூர்த்தமென்று வாய்ப்ப , . கேட்டவாய் கேளினி , - உள்ளேயழுந்து , 

உரையழுந்து . || நகராகக்கண்டார்க்கு , ககையராக்கண்டார்க்கு . 
71 


எ 


ருசு 

கலித்தொகை கூ கூ . 
கிறுமுறை செய்யு முருவொடு நும்மிற் 
செறிமுறை வந்த கடவுளைக் கண்டாயோ 

நின்னைப் பெறுதலை நச்சின ஆசையாலே நீ செய்த குறியிடத்தே 
தப்பாமல் வந்த கடவுள் ; கண்டவர்களுக்கு இறந்துபடும் நிலைமையைச் செய்யும் 
வடிவோடே ( க ) விழுந்தெழுந்த முறைமை சேர்ந்த எயிற்றினையுடையராய் 
நும்மனையிடத்தே சேரும் முறைமையோடே வந்த கடவுளரை நீ கண்டாயோ 
வென்றாள் . எ - 

* நகார் , ஆகுபெயர் . 
( 2 )பொருள தனைப் பெறுதல்கச்சின ஆசையாலே நின் மனத்திற் கருகிய 
கருத்துக்களெல்லாம் வாய்ப்பப் பறிந்துபோம் முறைமையைச் சேர்ந்த 
கடவுள் ; மன வேட்கையை அடக்கும் முறைமையை இகழாராய்த் தம்மைக் 
கண்டவர்களுக்குத் தீவினை இறும் முறைமையைக் கொடுக்கும் வடிவுடனே 
நும் இல்லிடத்தே வந்த கடவுளரைக் கண்டாயோ || வென வேறுமொரு 
பொருள் தோன்றியவாறு - காண்க . 

வாய்ப்பப் பறிமுறையென்றார் , வேரோடே பறிதலின் . செறிதல் - 
அடக்கம் ; + நகை , எள்ளல் . 
உக நறுந்தண் டகரமு நானமு நாறு 

நெறிந்த தாற்கூந்தளைணிக் கொப்ப 
நோக்கிற் பிணிகொள்ளுங் கண்ணொடு மேனணீ 
( ங ) பூப்பலி விட்ட கடவுளைக் கண்டாயோ 


கூரெயிற்று முகை வெண்பல் " ( கலி . ந அ : ச ) என்பதும் அதன் 
உரையும் அவ்வுரையின் குறிப்பும் இங்கே அறிதற்பாலன . 
உ . பேரருளதனை யென்றும் படிக்கலாம் . 
கூ . ( அ ) " பூப்பலி செய்ம்மின் ( ஆ ) " ஒண்டொடித் தடக்கையி னொண் 

மலர்ப் பலி தூஉய் " ( இ ) " பூப்பலி செய்து " ( ஈ ) வெண் மருப் 
பிரட்டைய வேழ மீமிசைக் , கண்மருட் டுறுப்பன கமலப் பூப்பலி , 
விண்மருட் டுறுப்பன வேந்தி வேதியர் , மண் மருட் ரெப்பதோர் வகை 
யின் மன்னினார் " ( உ ) " பேரொளிப் பீதக வுடையர் பைம்பொனா, 
லாரொளிதழுவியவலர் செய்பூப்பலி , போரொளியானைமேனிரைத்துப் 
போந்தனர் ( ஊ ) " நிரந்தன பூப்பலி " ( எ ) நிரந்து தேனியிர் பூப் 

பலி ( ஏ ) " சங்கொடு சிலம்பு நூலும் பாதசா லகமுந் தாழப் , பொங்கு 
பிரதிபேதம் ) நகராகு பெயர் பொருளதினை , ( நகை ஆகுபெயர்நகரென்றும் பாடம் என்பது 

முன் பதிப்பு ) | கடவுள் , வாய்ப்பப்பறியவென்றார் வேரோடே பறிதலின் 
மனயேட்கை முறையை , || என்று , + . காண்க செறிதல் . + நசை 
எள்ளல் . பூப்பலியிட்ட , 


ருகா 


- 


மூன்றாவது மருதம் உஅ . 
து : பார்வையாலே பிணித்தலைக் கொள்ளுங் கண் வருத்துத் 
லாலே நறிய ( தென ] குளிர்ந்த * மயிர்ச் சாந்தமும் புழுகும் நாறும் அறல்பட்ட 
( க ) பற்றத்தையுடைத்தாகிய மயிர்க்கு நாட்காலத்து அணியும் அணிக்குப் 
பொருந்த நீ முதனாட் பூவைப் பலியாகப்போக விட்ட கடவுளரைக் கண்டாயோ 


வென்றாள் . எ 


- 


-- 


ஒரு , ஆலாக்குக . மேல் , கடவுளென்றதற்கேற்பப் பலியென்றார் . அரு 
ணோக்கினாற் பிணியை வாங்கிக்கொள்ளுங் கண்ணினராகையாலே கூந்தலை 
யுடையாள் நாட்காலத்து அணிதற்கேற்பப் பூப்பலியைக் கைவிட்டு அர்ச்சித்த 
கடவுளரென்பதும் ஒன்று . கூந்தல் , ஆகுபெயர் . || பராசத்தியைப் பூவால் 

ர்ச்சித்த கடவுளபென் றுணர்க . நீ கண்டாயோவென்க . 
உடு ( உ )சாணிக் கேற்ற வொடியாப் படிவத்துச் 

சூர்கொன்ற செவ்வேலாற் பாடிப் பலநாளு 
மாராக் கனை காமங் குன்றத்து நின்னொடு 
மாரி யிறுத்த கடவுளைக் கண்டாயோ 

து : கெடாத விரதத்தாலே முகங் குதிரைமுகமும் உடல் மக்க 
ளுடலுமாகிய இரண்டு அழகுக்குப் பொருந்திய சூரபன்மாவைக் கொன்ற 
சிவந்த வேலையுடைய முருகனைப் புகழ்ந்து நிறையாத செறிந்த காம வேட்கை 
யாலே திருப்பரங்குன்றினிடத்தே நின்னோடே மாரிக்காலத்தே பலநாளுந் 
ங்கின கடவுளரைக் கண்டாயோ வென்றாள் . எ - 

இனி , பெண்ணும் ஆணும் ஆகிய இரண்டு , அழகினுக்கும் பொருந்திய 
செவ்விகாகிய ( க ) + எழுச்சியையுடைய இறைவனை அமையாத செறிந்த வீடு 
பேற்றில் ஆசையாலே பலநாளும் புகழ்ந்து கொடுந்தொழில்களைக் கொன்ற 

பன் முரச மார்ப்ப வில்லுறை தெய்வம் பேணிக் , கொங்கலர் கூந்தற் 
செவ்வா யரம்பையர் பாணி . கொட்டி , மங்கள கீதம் பாட மலர்ப்பலி 

வகுக்கின்றாரை " என்று பூப்பலி பல நூல்களிலும் கூறப்படுதல் காண்க . 
க . பற்றம் - கொத்து ; கற்றையென்றும் கூறப்படும் . 

( அ ) " இருபே ருருவி னொருபே ரியாக்கை மாமுத றடிந்த மறு 
வில்கொற்றத், தெய்யா நல்லிசைசசெவ்வேற் சேஎய் " முருது . ருஎ - சுக . 
( ஆ ) " ஈருருவத் தொருபெருஞ்சூர் மருங்கறுத்த விகல்வெய்யோய் " 

தொல் . செய்.சூ. கரு உ . பேர் . நச் . மேற்கோள் ; செஞ்சுடர் 
கூ . ஏல் என்பது ஏர் என்பது போலவே எழுச்சி யென்னும் பொருளில் 

வருதலை( அ ) ஏல்பெற்று ( சீவக . ங. Os .) என்றதற்கு , இவர் எல் - மன 
வெழுச்சி என்று சொற்பொருள் குறித்து உணர்ச்சிபெற்று , என் 

கருத்துரை எழுதியிருப்பதும் ( ஆ ) " எதிர்மலர்க்குவளையிடுநீர் சொரிந்து , 
( பிரதிபேதம் ) * மயிர்ச்சந்தனமும் , 1 பலியாகவிட்ட , 1 கண்ணுடையா ராகையாலே , 

|| பாசத்தியைப் , * அழகுக்குப் பொருத்தின , + எழுச்சியுடைய, 


. 


. 


நசுச 


கலித்தொகை கூகூ . 


கெடாத விரதத்தோடே மலைகளிலே மாரிக்காலத்திலே நின்னோடு உறவு கொண் 
டிருந்த தவஞ்செய்த கடவுளரைக்கண்டாயோவென்பதும் ஒன்று தோன்றிற்று . 
சத்தியுஞ் சிவனும் ஒன்றாகிய வடிவைப் பாடி என்க . நின்னொடென்ற ஒடு 
விற்கு உறவு கொண்டிருந்தவென ஒரு வினை வருவிக்க. 
உகூ கண்ட கடவுளர் தம்முளு நின்னை 

வெறிகொள் வியன்மார்பு வேறாகச் செய்து 
குறிகொளச் செய்தார்யார் செப்புமற் றியாருஞ் 
( க் )சிறுவரைத் தங்கின் வெகுள்வர் செறுதக்காய் 
தேறினேன் சென்றீ ct செல்லா விடுவாயே 
( 2 ) னற்ற ரகலத்துக்கோர்சார மேவிய 
நெட்டிருங் கூந்தற் கடவுள ரெல்லார்க்கு 
முட்டுப்பா டாகலு முண்டு, 
து : நீ கண்ட கடவுளர் 

கடவுளர் தங்களுள்ளும் நின் மணத்தைத் தன் 
னிடத்தே கொண்ட அகலத்தையுடைய மார்பைப் பழையதன்மை குலைந்து 
பேரம்படி பண்ணிப் பிறர்முயங்காதபடி அடையாளமாக வடுப்படுத்து தலைச் 
செய்தார் யார் சொல்லு ; ||பின்னை அப்பரத்தையர் யாவரும் சிறிதாகியகாலத் 
தளவு இங்கேதங்குவையாயின் - கோபிப்பார் ; ஆகையினாலே எம்மாற் செறுக்கத் 
தக்கவனே ! நின் + பொய்மையெல்லாம் உள்ளபடி யான் அறிந்து தெளிந்தேன் ; 
இனி அவர்பாற் செல்லாதொழிவையாயின் , நினது நல்ல தாரையுடைய மார் 
பத்துக்கு ஒரு முட்டுப்பாடு உண்டாமது ; நீ சாரும்படி நின்னை முயங்கிய 
நெடிய , கரிய கூந்தலையுடைய பரத்தையரெல்லார்க்கும் முட்டுப்பாடு உண்டா 
தலும் உண்டு; ஆதலால் ஆண்டே செல்லெனப் புலந்து கூறினாள் . எ - 

தம்முளுமென்ற உம்மை , சிறப்பும்மை . 

இனி , கடவுளர் தம்முளும் வியன்மார்பையுடைய நின்னை மனம் வேறாகப் 
பண்ணி வானப்பிரத்தத்தைக் குறித்தல் கொள்ளும்படி பண்ணின இருடிகள் 


- 


று . 


சீதச் சந்தனந் தாதோ டப்ப , வேஎல் பெற்றெழுந் திருந்தன னுரைக் 
கென (பெருங் . (உ ) க : கருசு -கரு அ ) எனவருவதும் வலியுறுத்தும் . 

றுவரை - சிறிது நாழிகை. அகம் . கங : அ . பு -வெ . பெருந் . கஎ . இது , 
சிறிது நாழிகைத்தூரமான மென்னும் பொருளிலும் வரும்ஐங்.கூ அஅ . 
" இல்லது காய்தலென்பது , களவின்கட் போலாது தலைமகற்கு இல் 
லாததனை உண்டாக்கிக் கொண்டு காய்தல் ; அது : நற்றாரகலத்து ... 

முண்டு எனவரும் ; இது கடவுளரையே கண்டு தங்கினானாயி 
( பிரதிபேதம் ) * செறுத்தக்காய் . - செல்லாய் விடு , - கொருசாமேவிய . || பின்னையாவரும் . 

+ அப்பரத்தையர் கோபிப்பார் . + பொய்மெய்யெல்லாம் , * கருங்கூந்தலை 
யுடையரெல்லார்க்கும் , 


--படி 


நுகாரு 


மூன்றாவது மருதம் உக . 
பார்தான் சொல்லு ; யாவரும் வெகுள்வர் ; அவர்பாற் செல்லாதொழிவாயேல் , 
நல்ல ஒழுங்கினையுடைத்தாகிய கடாவின் புறத்தே தோன்றும் விடைகளை 
யுடைய , ( க ) நீரைப் பலகாலுஞ் சாருதலாலே ஈரம் பொருந்திய நெடிய க 

கரிய 
சடையினையுடைய இருடிகளெல்லார்க்கும் முட்டுப்பாடு பிறத்தலும் உண் 
டென்பதும் ஒன்று தோன்றநின்றது . அவர்க்கு முட்டுப்பாடு நினக்குக் கூடும் 
பொருள்கள் * கூடாமையாலுள்ள முட்டுப்பாடு .தார் - ஒழுங்கு ( உ ) அகலமென்றது , 
பாசமயத்தார் கூறுங் கடாவிற்கு விடையாகக் கூறும் விகற்பங்களை தன் 
னூன் மருங்கினும் பிற நூன் மருங்கினுந் , துன்னிய கடாவின் புறந்தோன்றும் 
விகற்பம் , பன்னிய வகல மென்மனார் புலவர் " " தெள்ளிது " ( ங ) என்றதனால் , 
நின்னை மார்பை வேறாகச் செய்தென் ( றார் ) (றலுமாம் ). 

இதனால் , தலைவிக்கு இழிவும் தலைவற்கு அசைவும் பிறந்தது . 

மரபுநிலை திரியா மாட்சிய ” என்னும் ( ச ) சூத்திரத்தில் , தலைவிகடவுளரை 
பரத்தையராகக் கூறுமென்பது கூறினம் . 

இஃது ஐஞ்சீரடுக்கி வெண்பாவாய்வந் டைநிலைப்பாட்டுப் பெற்று 
வருதலிற் கலிவெண்பாவுறுப்பொத்துப் பாவேறுபட்டு வந்த கொச்சகம் . ( உ . ) 
( கூச . ) என்னோற் றனைகொல்லோ 

நீரு ணிழற்போ னுடங்கிய பென்சாய 
லீங்குருச் சுருங்கி 
யியலுவாய் நின்னோ நிசாவுவே னின் றீத்தை ; 


பு 


யாடி . 


னும் , நெட்டிருங் கூந்தற் கடவுளரையே கண்டா யென்று இல்ல 
சொல்லிக்காயுமாகலின் அப்பெயர்த்தாயிற்று என்பர் . பேர் ; தொல் . 
மெய்ப் . சூ . உச இ - வி . நூலாரும் இதன் முன் வாக்கியத்தை எழுதி 

இம்மெய்ப்பாட்டிற்கு இதனை மேற்கோள்காட்டினர் ; இ -வி.சூ . 540 . 
க . நீர் பலகான் மூழ்கி " ( பு - வெ . வாகை . கச ) நெடுவரை யருவி 

புறந்தாழ் புரிசடை புலர்த்து வோனே ( புறம் . உருக ) 
என்னும் தாபதவாகைத் துறைச் செய்யுட்கள் இங்கே அறிதற்பாலன 
அகலமென்பது சூத்திரத்துப் பொருளைத் தூய்மைசெய்தற்குக் கடா 

டையுள்ளுறுத்து உரைக்கும் உரையென்பர் இறையனாரகப்பொரு 
ளுரைகாரரும் . 
கூ . தொல் . வேற்றுமைமயங்கியல்.. 
ச . தொல் . அகத் . சூ . சரு ; இச்சூத்திரத்தினுரையில் இவர் இச்செய்யுளை , 

காவற் பாங்கினாங்கோர் பக்கத்தில் தலைவன் கூறியவற்றைக் , க 
பியலுள் , தலைவன் பகுதியினீங்கிய தகுதிக்கண் தலைவி பரத்தையராகக் 

கூறியதற்கு மேற்கோளாகக் காட்டியிருக்கிறார் . 
(பிரதிபேதம் ) * கூருமலாலுள்ள. - விகற்பங்கள் , மாட்சிமையென்னுஞ். 


ந.சுசு 


கலித்தொகை கூச . 
ந அன்னையோ , காண்டகையில்லாக் குறணாழிப்போழ்தினா 
னாண்டலைக் கீன்ற பறழ்மகனே நீயெம்மை 
வேண்டுவ லென்று விலக்கினை நின்போல்வார் 
தீண்டப் பெறுபவோ மற்று ; 
மாண்ட , எறித்த படைபோன் முடங்கி மடங்கி 
நெறித்து விட் டன்ன நிறையேரா லென்னைப் 
பொறுக்கல்லா நோய்செய்தாய் பொறீஇ நிறுக்கல்லே 
னீநல்கி னுண்டென் னுயிர் 


; 


கங குறிப்புக்காண் , வல்லுப் பலகை யெடுத்து நிறுத்தன்ன 
கல்லாக் 

குறள 

ள கடும்பகல் வந்தெம்மை 
யில்லத்து வாவென மெய்கொளீ இ யெல்லாநின் 

பெண்டி குளர் மன்னோ கூறு ; 
கஎ நல்லாய்கேள் , உக்கத்து மேலு நடுவுயர்ந்து வாள்வாய 

கொக்குரித் தன்ன கொடுமடாய் நின்னையான் 
புக்ககலம் புல்லினெஞ் சூன்றும் புறம்புல்லி 
னக்குளுத்துப் புல்லலு மாற்றே னருளீயோ 
பக்கத்துப் புல்லச் சிறிது ; 


உ உ போசீத்தை , மக்கண் முரியே நீ மாறினித் தொக்க 

மரக்கோட்டஞ்சேர்ந்தெழுந்த பூங்கொடிபோல 
நிரப்பமில் யாக்கை தழீ இயின ரெம்மைப் 
புரப்பேமென் பாரும் பலராற் பரத்தையென் 
பக்கத்துப் புல்லீயா யென்னுமாற் றொக்க 
வுழுந்தினுத் துவ்வாக் குறுவட்டா நின்னி 
னிழிந்ததோ கூனின் பிறப்புக் கழிந்தாங்கே 
யாம்வீழ்து மென்று தன் பின்செலவு முற்றீயாக் 

கூனிகுழை யுங்குழைவு காண் ; 
ஙக யாமை யெடுத்து நிறுத்தற்றாற் றோளிரண்டும் வீசி 

யாம் வேண்டே மென்று விலக்கவு மெம்வீழுங் 
காமர் நடக்கு நடைகாண் கவர்கணைச் 
சாமனார் தம்முன் செலவு காண்க 


மூன்றாவது மருதம் உகூ . 


ருகா எ 


டடு ஓஒகாண் , நம்மு ணகுதற் றொடீ இயர் நம்முணா 

முசாவுவங் கோனடிதொட் டேன் ; 
ங எ ஆங்காக , சாயலின் மார்ப வடங்கினேன் ஏஎ 

பேயும் பேயுந் துள்ள லுறுமெனக் 
கோயிலுட் கண்டார் நகாமை வேண்டுவ 
றண்டாத் தகநிருவ வேறாகக் காவின்கீழ்ப் 
போத ரகடாரப் புல்லி முயங்குவேந் 
துகட்பு காட்சி யவையத்தா ரோலை 
முகடுகாப் பியாத்துவிட் டாங்கு . 
இஃது " அடியோர் பாங்கினும் * வினைவலர் பாங்கினுங் , கடிவரை 
லேபுறத் தென்மனார் புலவர் ”( க ) என்பதனால் அடியோராகிய கூனுங்குறளும் 
றழ்ந்து கூறிக்கூடியது . 

இதன் பொருள் . 
என்னோற் றனைகொல்லோ 
நீரு ணிழற்போ னுடங்கியமென்சாய 
|| லீங்குருச் சுருங்கி 
யியலுவாய் நின்னோ சொவுவே னின்றி த்தை 


தொல் . அகத் . சூ . உரு . ( அ ) இச்சூத்திரத்தின் உரையில் அடித் 
தொழில் செய்வாரும் வினைசெய்வாரும் அகத்திணைக்குரியரல்லர் ; 
அகத்திணையாவது : அறத்தின் . வழாமலும் பொருளின் வழாமலும் 
இன்பத்தின் வழாமலும் இயலல்வேண்டும் . அவையெல்லாம் பிறர்க்குக் 
தற்றேவல் செய்வார்க்குச் செய்த வரிதாகலானும் அவர் நாணுக் 
குறைபாடுடையராதலானும் குறிப்பறியாது வேட்கை வழியே சாரக் 
கருதுவ ராதலானும் இன்பம் இனிது நடத்துவார் பிறரேவல் செய் 
யாதாரென்பதனானும் இவர் புறப்பொருட்குரியர் என்று கூறி, இச் 
செய்யுளை மேற்கோள் காட்டி , இதனுள் ஒருவரையொருவர் இழித்துக் 
உறினமையான் அடியாரென்பதூஉம் மிக்க காமத்தின் * வேறுபட்டு 
( * வேட்டு என்றும் பிரதிபேதம் ) வருதலாற் பெருந்திணைப்பாற் படு 
மென்பதூஉம் கண்டுகொள்க . இதுதானே கைக்கிளைக்கும் உதாரண 
மாம் என்றார் இளம்பூரணர் ; ( ஆ ) இழிகுலத்தார்க்கு அகப்புறக் கைக் 
கிளை உரித்தென்பதற்கு இதனை மேற்கோள் காட்டினர் நாற்கவிராச 

நம்பியென்பவர் ; நாற்கவி . சூ . உசஉ . 
பிரதிபேதம் ) * வினைவல பாங்கினும் , வினைவர் பாங்கினும் , கூடிக்கூறியது , 1 சாயலினுஞ் 

சுருங்கி , ஈங்குச் சுருங்கி 


ருசு அ 


கலித்தொகை கூச . 


து : கரையில் நின்றதொன்றின் நிழல் நீருக்குள்ளே நுடங்கினாற் 
போல நுடங்கிய மெல்லிய மென்மையோடே இவ்விடத்து உடலிலே கூன் 
புறப்பட்டு நடக்கின்றவளே ! நின்னோடு ஒருகாரியத்தை உசாவுவேன் ; 
ஙனம் உசாவுதற்கு நீ என்ன நல்வினையைச் செய்தாய் காண் ? இங்கனே நிற் 
பாயாகவென்றான் குறளன் . எ - 

இயலுவாய் ... நின்றீத்தை , வினைத்திரிசொல் . 
ந அன்னையோ, காண்டகை யில்லாக் ||குறணாழிப் போழ்தினா 

(க ) னாண்டலைக் கீன்ற பறழ்மகனே நீயெம்மை 
வேண்டுவ லென்று விலக்கினை நின்போல்வார் 
தீண்டப் பெறுபவோ மற்று 
எ - து : அதுகேட்ட கூனி , அம்மையோவென இகழ்ந்து தன் நெஞ்சிற் 
கூறி , கண்ணாற் பார்க்குந் தன்மையில்லாத குறளாய்ப்பிறத்தற்கு ஏதுவாகிய 
நாழிகையின் - முகூர்த்தத்தே ( உ ) ஆண்டலைப்புள்ளுக்குத் தன் பெடையீன்ற பற 
ழாய மகனே ! நீ எம்மை விரும்புவேனென்று போகாமற் றடுத்தாய் ; நின்னைப் 
போற் குறளாயிருப்பார் பின்னை என்னைத் தீண்டப்பெறுவார்களோவென்றாள் . 


று . 


தலைமகன் தலைமகளாகிய இருவரும் இளமைப் பருவம் நீங்கியவழி 
அறத்தின்மேல் மனம் நிகழ்த்தலன்றிக் காமத்தின் மேல் மன 

ம் நிகழ்த்த 
லாகிய இளமை தீர் திறப் பகுதியில் , தலைமகன் இளமை தீர் திறத்திற்கு 
" ஆண்டலைக்கீன்ற . மற்று " என்பதும் , தலைமகள் இளமை 
தீர் திறத்திற்கு " உக்கத்து மேலு ..... சிறிது என்பதும் மேற் 
கோள் ; தொல் . அகத் . சூ . ருச . 

ச . இளம் . 
உ . ( அ ) ஆண்டலையென்பது பாழ்பட்டவிடத்தே வதியும் ஒரு பறவை ; 

இடுகாட்டில்வதிவதாகப் பெரும்பாலுங்கூறப்படுகின்றது . ( ஆ ) இஃது 
ஊண்டலை துற்றிய வாண்டலைக் குரலும் ( மணி . சு : எஎ) என் 
பதனாலும் ( இ ) " ஆண்டலை யடுப்பும் ( சிலப் . கரு : உகக ) என்பதற்கு , 
ஆண்டலைப்புள் வடிவாகப்பண்ணிப் பறக்கவிட உச்சியைக் கொத்தி 
மூளையைக் கடிக்கும் பொறி நிரைகளும் என்று அடியார்க்கு நல்லார் 
எழுதியிருக்கும் உரையாலும் தலைமூளையை உணவாகவுடையதென்றும் 
( ஈ ) " யாமத் தீண்டிவந் தாண்டலை மாண்பிலவழைக்கும் " ( நீல . தரும் . 
ங ) என்பதனால் நள்ளிரவில் கட்டமாகவந்து கத்துமியற்கையுடைய 
தென்றும் தெரிகின்றது . (உ )இஃது ஆண்மகன் றலை போன்ற தலையை 
யும் புள்ளின் உடல்போன்ற உடலையுமுடையது . ( ஊ ) இஃது , இவ் 
விடத்தும் திருமுருகாற்றுப்படையுரையிலும் இவரெழுதிய குறிப்பாலும் 

( எ ) " தூண்டருங் கணைப்படத் துமிந்து துள்ளிய , தீண்டரு நெடுந்தலை 
(பிரதிபேதம் ) * நடக்கினால் , பிறப்பட்டு, 1 தான் , || குறைநாழிப்போதி னாண்டலைக் 

கீண்ட , + முகுத்தத்தே. 


மூன்றாவது மருதம் உக . 
பறமெனப் படினு முழாண் டில்லை " ( க ) என்பதனால் , பறழ் பறவை 
பாகாதாயினும் இவனை , யாமையெடுத்து நிறுத்தற்றால் 

என கர்வனவாகக் 
டறலிற் பறழென்றார் . தலை , ஆண்டலையா யிருத்தல் பற்றி ஆண்டலைக்கு 
என்ற மகனென்றாள் . 
கூ * மாண்ட , எறித்த படைபோன் முடங்கி மடங்கி 
நெறித்துவிட் டன்ன + கிறையேரா லென்னைப் 
பொறுக்கல்லா நோய்செய்தாய் - பொறீஇ நிறுக்கல்லே 
னீ நல்கி னுண்டென் னுயிர் 

து : அதுகேட்ட குறளன் , மாட்சிமைப்பட்ட கலப்பையிற் றைக்கும் 
படைவாள்போலே ஓரிடங் கூனாய்ப் புறப்பட்டு ஒரிடம் முன்னே வளைந்து 
வலிய முறித்து விட்டாற்போன்ற நிறைந்த அழகாலே என்னைப் பொறுக் 
சல்லாத காம நோயைச் செய்தாய் ; யான் ஆற்றி நிறுக்கமாட்டேன் ; நீ அருளு 
பாயாயின் என்னுயிருண்டு ; இனி நின்னினைவைக் கூறுவாயென்றான் . எ - று . 

பொறியும் பாடம் . 
கக குறிப்புக்காண் , ( ங ) வல்லுப் பலகை யெடுத்து நிறுத்தன்ன 

கல்லாக் - குறள கடும்பகல் வந்தெம்மை 


வாண் 


தழுவிச் சேர்ந்தன . பூண்டெழு கரதலம் பொறுக்க லாதன , 
டலை நிகர்த்தன வெருவை யாடுவ " என்னும் கம்பர் வாக்காலும் அறிய 
லாகும் . ( ஏ ) இச்சொல்லுக்குப் பொருள் யானைமுகன் துடியிடை 
என்பவற்றிற்குப் பொருள் கொள்ளுதல் போலக் கொள்க . ( ஐ ) " நீண்ட 
பலி பீடத்தி லரிந் துவைத்த நெடுங்குஞ்சிச் சிரத்தைத்தன் னினமென் 
றெண்ணி , யாண்டலைப்புள் ளருகிருந்து பார்க்கு மாலோ வணைதலு 
மச் சிரமச்ச முறுத்து மாலோ என்று சயங்கொண்டார் கூறுதலால் , 

இப்புள்ளே ஆண்மகன் றலைபோன்ற தென்று கூறுவாரும் உளர் . 
க . தொல் . மரபியல் . சூ . எ . 
உ . இதுகொழுவென் றம்காறென்றும்கூறப்படும்; குற்றியென்பாருமுளர் . 
கூ . ( அ ) " வல்லென்கிளவி தொழிற்பெய ரியற்றே " " நாயும் பலகையும் 

வரூஉங் காலை , யாவயி னுகரங் கெடுதலு முரித்தே, யுகரங் கெடுவழி 
யகர நிலையும் " , ( தொல் . புள்ளி . சூ , எஅ - எக ) என்புழி , கெடுதவ 
மென்பதில் , உம்மை எதிர்மறை யாகவான் உகரங் கெடாதே நின்று 

வல்லுப் பலகை என வருதலுங் கொள்க என்பர் . நச் ; 
( ஆ ) " வல்லே தொழிற்பெயரற்றிரு வழியும் , பலகைநாய் வரினும் 

வேற்றுமைக் கவ்வுமாம் " ( நன் . மெய்யீற் . சூ . உஅ ) என்பதனுரையில் 
பிரதிமேதம் ) * மாண்டை , 1 ரிறையோரா, - போறி கிறுக்கல்லேன் , கூறென்கள் , 

+ குறனே . 
72 


துல 


கலித்தொகை கூச . 


யில்லத்து வாவென மெய்கொளீ இ யெல்லாநின் 
பெண்டி ருளர்மன்னோ கூறு 
எ - து : அதுகேட்ட கூனி , இவன் மனக்குறிப்பைப் பாராயென நெஞ் 
சொடுகூறி, ( க ) நெத்தப்பல கையை எடுத்து நிறுத்தினாற்போன்ற , மகளிரைக் 
உடும் முறையைக் கல்லாத குறளனே ! ( உ ) மக்கள் இயங்காத 

உச்சியம்பொழு 
திலே வந்து எம்மைக் கையைப்பிடித்து நின்னில்லத்தே வாவென்று சொல்லு 
தற்கு ஏடா ! மிகவும் நின்னுடைய பெண்டிராயிருப்பார் சிலருளரோ ? 
சொல்லாயென்றாள் . எ 
கஎ நல்லாய்கேள் , உக்கத்து மேலு நடுவுயர்ந்து வாள்வாய் 

கொக்குரித் தன்ன கொடுமடாய் நின்னையான் 
புக்ககலம் புல்லினெஞ் சூன்றும் புறம்புல்லி 
னக்குளுத்துப் புல்லலு மாற்றே னருள்மோ 
பக்கத்துப் + புல்லச் சிறிது 

எ - து : அதுகேட்ட குறளன் , நல்லாளே ! தலைக்குமேலும் நடு வில்லை 
யாய் வாள் போன்ற வாயையுடைய கொக்கை உரித்தாற்போன்ற வளைந்த 
+ மடுப்பையுடையாய் ! யான் கூறுகின்றதனைக் கேள் ; நின்னை யான் மார் 


2 


அவ்வுமென்ற உம்மையான் , உகரப்பேறே வலியுடைத்தென்க 
என்று மயிலைநாதரும் அவ்வுமென்பது இறந்தது தழுவிய வெச்ச 
வும்மை என்று விருத்தியுரையாசிரியரும் இராமாநுசகவிராயரும் கூறி , 
வல்லென்பது பலகை யென்பதனொடு புணர்வுழி வேற்றுமையில் 
உகரச்சாரியை பெற்று வந்ததற்கு , வல்லுப் பலகை என்பதை மேற் 
கோள் காட்டினார் . இதற்கு வல்லினது அறைவரைந்த பலகை என்று 

பொருள் கூறுவர் . 
க . நெத்தப்பலகையென்பது வல்லினது அறைகீறிய பலகையென்னும் 

பொருளிலே கன்னடத்தில் இருவகை வழக்கிலும் பண்டும் இன்றும் 

சிறிது திரிந்து வழங்குகின்ற தென்பர் . 
உ . கடியென்பது விளக்கமென்னும் பொருளில் வருதற்கு கடும்பகலென் 

பது , தொல் . உரி. சூ . அஎ : சே ; அரு. நச் . மேற்கோளாகக் காட்டப் 
பட்டிருக்கிறது ; ஆயினும் இவ்விடத்துக்கு அதனினும் வரைவென்னும் 
பொருள் சிறந்ததென்று கொண்டு இவ்வாறு கூறினர்போலும் . 
வரிச்சொல் பெரும்பாலும் திரிந்து நிற்கும் என நச்சினார்க்கினியர் 

எழுதியிருத்தலும் இங்கே அறிதற்பாலது . 
(பிரதிபேதம் ) * வாயென்றெமக்கொழியயெல்லா, t உளமன்னே, : கொக்கரித்தன்ன , 

|| புல்லினென்னெஞ் , + புல்லல் சிறிது , நல்லோளே , + படிப்பை 
யுடையாய் . 


ருஎக் 


64 


மூன்றாவது மருதம் உக . 
படத்தே சென்று புல்லுவேனாயின் என்னுடைய நெஞ்சிலே அக்கன் 
ஊன்றும் ; முதுகிலேபுல்லுவேனாயின் முதுகிற் கூன் ( க ) அக்குளுக்காட்டுதலை 
உடைத்து ; ஆதலால் , கூடுதலேயன்றி முயங்குதலையுஞ் செய்யமாட்டேன் ; 
இனிப் பக்கத்தே சிறிது முயங்கும்படியாக வருவாயாகவென்றான் . எ - று , 

நடுவுயர்ந்தென்றது " நோன் புயர்ந்தது " என்றாற்போல நின்றது . 
உ உ ( உ ) போ ( ந )சீத்தை 

எ - து : அதுகேட்ட கூனி , சீ ! கெட்ட தன்மையையுடையவனே ! 
எம்மிடத்தினின்றும் போவென்றாள் . எ - று . 

மக்கண் ( ச ) முரியே நீ மாறினித் தொக்க 
மரக்கோட்டஞ் சேர்ந்தெழுந்த பூங்கொடி போல 
நிரப்பமில் யாக்கை | தழீஇயின ரெம்மைப் 
புரப்பேமென் பாரும் பலராற் பரத்கையென் 
பக்கத்துப் புல்லியா யென்னுமாற் றொக்க 
க . அக்குளுக்காட்டுதல் - கக்கமுதலிய உறுப்பில் தீண்டிக் கூச்சமுண்டாக் 

குதல் ; இஃது , அக்குளப்பாய்ச்சுதலெனவும் வழங்கும் ; இப்பொருளில் 
இக்காலத்து, கிச்சுக்கிச்சுமூட்டுத் லென்னும்சொல் , பெருவழக்காக 


உள்ளது . 


உ . உயர்திணை அஃறிணையாய்ச் செறலின் கட் டிணை மயங்கிவந்ததற்கு , 

பொய்ச் சீத்தை வந்தது ; போயிற்று என இ - வி . சூ . உக கூ - இல் , 
ஒரு மேற்கோள் காணப்படுகின்றது ; செய்யுளின்பத்துக்கும் அதுவே 
சிறந்ததாக வுள்ளது ; அவ்வாறு பிரதிபேதமுமுள்ளது ; அந்தப் பிரதியி 

லுள்ளஉரையும் போசீத்தை யென்னுமூலத்திற்கேபொருத்துகின்றது . 
கூ . ( அ ) சீத்தையென்பதற்கு , இங்குப்போலவே கலி . அச : கஅ -இல் 

கைவிடப்படுமவனென்றும் கலி . அசு : ங O - இல் கைவிடப்பட்டவ 
னென்றும் ஆண்பாலாகப் பொருள் கூறப்பட்டிருக்கிறது ; ( ஆ ) 

" குர 
வன் மேலவ னாயினுங் குணமிழி சீத்தை , விரவு சீடனாய் விடினவன் 
கெடுவது மெய்யே " எனப் பிற்காலத்து நூலிலும் ஆண்பாற் பெயராக 
வந்துள்ளது ; கலி . கசு : உக -இல் இச்சொல்லுக்கு, சீ கெட்டது 
என்று பொருள் கூறப்படுகிறது ; இது செறற்சொலென்பது இதற்கு 

முந்தின குறிப்பால் விளங்கும் . 
- பிரிதலென்பது பிறிதெலென்று வருவது போல, மூரிதெலென்பது முறித 

லென்றும் வரும்; இதற்கு முதனிலையாகிய முறியென்பது பாதியென் 
னும் பொருளில் வருதலை , " இந்து முறி " என்னும் நளவெண்பா 

வாலும் அறிக . 
( போம் : கன்றுக்குளுக்காட்டுதல் - உயர்ச்தென்முற்போலே , ! பொய்கை 

1 ததியசெம்மைப்புப்பமென்பாகும் . 


- 


நஎஉ 

கலித்தொகைக்க . 
( க )வுழுந்தினுந் துவ்வாக் குறுவட்டா நின்னி 
னிழிந்ததோ கூனின் பிறப்பு 

து : அது கேட்டு அவன் அணுகுதவின் , மக்களிற் பாதியானவனே ! 
இனி நீ இந்நிலையைக் கை விடென்று கூறி , பின்னர்த் திரண்ட மரத்தின் 
வளைவான இடத்தை விட்டு நீங்காமற் பற்றி வளர்ந்த பூங்கொடிபோலே எம் 
முடைய கூனால் வடிவொத்தலில்லாத யாக்கையை முயங்கி எம்மைப் பாது 
காப்பேமென்று கூறுவாரும் பலராயிருக்கும் ; ( 2 ) இப்பரத்தைமையையுடைய 
வன் பக்கத்துப் புல்லுதலைத் தாராயென்று கூறாநிற்குமால் ; இங்ஙனங் கூற 
நமக்கு உண்டாகிய குறை யாதுதா னென அவன் கேட்பத் தன்னெஞ் 
சொடுகூறி , குறிய வட்டின்றன்மையையுடையாய் பலவுங்கூடின உழுத்தம் 
பணியாரத்தினுங் காட்டில் ( ங ) துய்க்கப்பட்டிருக்கின்ற கூன்சாதியினுடைய 
பிறப்பு - நின்னிற் றாழ்ந்ததோவென்றாள் . எ 

கழிந்தாங்கே 
யாம்வீழ்து மென்று தன் பின் செலவு முற்றீயாக் 
கூனிகுழை யுங்குழைவு காண் 

து : அது கேட்ட குறளன் , யாம் நின்னை விரும்புவேமென்று கூறித் 
தன்பின்னே செல்லுதல் செய்தேயும் அதற்கு மனம் பொருந்தாத கூனி நம் 
அருகுநின்றும் அவ்விடத்தே போய் நுடங்கும் நடக்கத்தை நெஞ்சே பாரா 
யென அவள் கேட்பக் கூறினான் . எ - 

உற்றீயா, பெயரெச்சமறைத்திரிசொல் . 
கூக யாமை யெடுத்து நிறுத்தற்றாற் றோளிரண்டும் வீசி 

யாம்வேண்டே மென்று விலக்கவு மெம்வீழுங் 
+ காமர் நடக்கு நடைகாண் ( ச ) கவர்கணைச் 
சாமனார் தம்முன் செலவு X காண்க 
உழுந்தினும் ....... பிறப்பு " என்பது ஒப்பின் வகை பத்தனுள் , 
பிறப்புவகையின் பாற்படுமென்பர் பேர் ; தொல் . மெய்ப் . சூ . உரு. 
பரத்தை யென்பது பேதை யென்பதுபோல உயர்திணை யொருமை 
யிரண்டிலும் வரும்போலும் . கிடைத்த பிரதிகளிலெல்லாம் பரத்தை 

யென் என்றே உள்ளது . 
கூ . இயக்கப்பட்டிருக்கின்ற என்றும் படிக்கலாம் ; இருக்கின்ற என்பது 

வருவித்தது போலும் . 
ச ( அ ) " கடுந்தொடைக் கவர்கணைக்காமன் " சீவக . கஉகஅ . ( ஆ ) " கவர்கணை 

நோன் சிலைக் காமனிவனெனு, மையலுள்ளமொடு ” பெருங் . ( உ ) கரு : 
( பிரதிபேதம் கேட்டதவைறு குகலின் , - பக்கத்தைப் புல்லுதமை, பன்னாம் . தம்பில் 

செலவு + காமிரடக்கு டைகாண்க மார்.ை * கான் என்பது 


மூன்றாவது மருதம் உக . 


ரு என் 


எ - து : அதுகேட்ட கூனி, ஊருகின்ற( க ) யாமையை எடுத்து நேரேநிறுத் 
தினாற்போல நெடியனாய்த் ( 2)தோளிரண்டையும் விலாவுக்குள்ளே வீசி , யாம் 
நின்னை விரும்பேமென்று விலக்காநிற்கவும் எம்மை விரும்பி வருகின்ற காம 
னார் நடக்கும் நடையை நெஞ்சே காணாயென்றாள் ; அதுகேட்ட குறளன் 
ஒருவரை ஒருவர் முயங்குதற்குக் காரணமான கணையினையுடைய ( ங ) சாமனார் 
தமையனாகிய காமனார்நடையை நீ காணாயென நடந்து காட்டினான் . எ - 
கூடு ஓஓகாண் , நம்மு ணகுதற் றொம் இயர் நம்முணா 
| முசாவுவங் கோனடிதொட் டேன் 

து : அதுகேட்ட கூனி , ஓஒ ! - இவன் நடையைப்பாராயென நெஞ் 
சொடு கூறினாள் ; அதுகேட்ட குறளன் நம்முள்ளே நாங் கூடி மகிழ்தற்கு 
யான் நின் மெய்யைத் தீண்டுதற்குக் குறி யிடம் + இன்ன இன்ன இடமா 
மென்று நம்முள்ளே நாம் உசாவக்கடவேம் ; இனி நின்னை இகழ்ந்து கூறா 
மைக்கு அரசன் (ச ) அடியைத் தொட்டுச் சூளுற்றேனென்றான் . எ - று . 
ஒ , இகழ்ச்சிக்குறிப்பு . 
கஎ - க அ . ( ) " காமவேள் கவர்கணை )) ( ஈ ) " காமனா, ரைதுலாங் கவர் 
கணை " ( உ ) " அனங்க னாய்மலர்க் , கவர்கணை சூளா . நகர . கஅ . குமார . 
ரு ; கக . எனப் பலவிடத்தும் வருவன ஒப்புநோக்கற் பாலன . ( ஊ ) 

" கவர்வு விருப்பாகும் " என்பது தொல் . உரி. 
க . ( அ ) " நீலத் தெண் ணீர் நீந்து மாமையிற் , கோலக் குறுக்கை வாட் 

கூட்டுட் கழீஇப் , பாலிகை பற்றிய குறள்வழிப் படரவும் " பெருங் . (க ) 
சுசு : உசுக - உசுங . ( ஆ ) “ கொட்டுப் பிடிபோலுங் கூனுங் குறளாமை , 

சமை ) 
விட்டு நடப்பன போற் சிந்தும் " சீவக . உஎகூ அ . 
உ . " வீரம் படக்கையை மெய்வழி வீசித் , தேரை நடப்பன போற்குறள் 
சிந்தினோ, டோரு நடத்தன ” (சீவக . சு.க. ) என்பதும் அதில் , 
கையை மெய்வழி வீசி என்பதற்கு , விலாப்புடைக்குள்ளே கையை 

வீசி என்று எழுதியிருக்கு முறையும் இங்கே அறிதற் பாலன . 
கூ . காமனுக்குச் சாமனென்ற தம்பி யொருவனுண்டென்பதை , இந்நூற் 

பக்கம் , கசச : கூ - ஆம் குறிப்பால் அறிக . 
ச . ( அ ) " ஐய சூளி னடிதொடு குன்றொடு , வைமைக்குத் தக்க மணற்சீர் 

சூள் கூறல் பரி . அ : எ O எக . ( ஆ ) " நி னடிதொடு கடனிது 
( C ) " குமரிநி னடிதொடு பகெட னிது சிலப் . கஉ : சுடரொடு துடி 
யொடு (ஈ )" மதிவான் முகத்து மணிமே கலைதனை , யொழியப் போகே 

னுன்னடி தொட்டேன் மணி.அ: க - கஎக . 
(பிரதிபேறம் ) * கோதிறுத்தினால் , + காட்டினான் ஓக்கழ்ச்சிக்குறிப்பு அது கேட்ட , நகம்முனா 

மாதந்ரொட்ய , || உசாஅம் கோள் , உசாவுக் கோள் . + இன்னடையைப் 
இன்னதென்ன விடமாம் . * என்குள் அங்காக்ககை சாயலின் , 


சூ . சுச . 


நள்ச கலித்தொகை க்சி . 
கூஎ ஆங்காக , ( க )சாயலின் மார்ப வடங்கினேன் ஏஎ 

பேயும் + பேயுந் துள்ள லுறுமெனக் 
கோயிலுட் கண்டார் நகாமை வேண்டுவ 
| றண்டாத் தகடுருவ வேறாகக் காவின் கீழ்ப் 
+ போத ரகடாரப் புல்லி ( 2 ) = முயங்குவேந் 
துகட்பு காட்சி யவையத்தா ரோலை 
முக **காப் பியாத்துவிட் டாங்கு 
எ - து : அதுகேட்ட கூனி , அப்படியேயாகுக ; யானும் மென்மையால் 
இனிய மார்பனே ! இகழ்ந்து கூறுதலைத் தவிர்ந்தேன் ; இனி இக்கோயிலுட் 
கண்டவர்கள் நம்மை ஏஎயென - இகழ்ந்து பேயும் பேயுந் தம்மிலே துள்ளு 
தலை இக்கூனுங் குறளும் உறாநிற்குமெனக் கூறி நகாதிருத்தலை விரும்புவேன் ; 
ஆதலால் , அமையாத பொற்றகடுபோலும் உருவத்தினையுடையாய் ! கோயி 
லுக்கு நீங்கலாகக் காவின் கீழே போதருவாயாக ; -- துகளறுகின்ற அறிவினை 
யுடைய அவையிலுள்ளார் திரட்சி பொருந்தின ஓலையின்றலையைக்கட்டி அதன் 
தலையிலே ( ங ) ||||அரக்கிலச்சினை யிட்டுவிட்டாற்போல நிரம்பாத உடலின் 
உள்வாய் முயக்கம் பெற்று நிறையும்படி இறுகப் புல்லிக் கூடக்கடவே 
x x மென்றாள் . எ - 


" இன்சாயன் மார்பன் கலி . சாரு : ரு . என்பதும் அதன் குறிப்பும் 

" சாயலின் மார்பின் " கலி . ககஉ : உங என்பதும் ஒப்புநோக்கற்பாலன . 
உ . இங்குள்ள பிரதிபேதத்தை நோக்கின் , " கண்டார் நகாமை வேண்டுவ 

றண்டா " என்பதை ஓரடியாக்கி , பிற்பகுதியைக் ககரவெதுகை நயம் 

பொருந்தின நான்கடியாகப் பிரிக்கலாம் . உரை இடங்கொடுக்கவில்லை . 
கூ . ( அ ) " ஓலை , யரக்குப்பொறி யொற்றி யாணையில் போக்கி " பெருங் . 

( க ) ங எ . உ OM - உ 0 க . ( ஆ ) " அரக்கிலச் சினையின் வைத்த , வெஞ் 
சலி லோலை காட்ட " சூளா . தூது . அஉ . எனவும் ( இ ) “ பொறியுடை 
யோலை " ( ஈ ) " ஓலைத்தூதிற் , பெரும்பொறி யண்ண லரும்பொறி 
யொற்றி " ( உ ) " பொறியொற் றோலையோ டறியப் போக்கி " பெருங் . 
( க ) சாரு ந O , ருஅ : அக - அஉ , ( ரு ) எ : எக . எனவும் ( ஊ ) புன்புல 
வழியடைத் தரக்கிலச் சினை செய்து " நாலாயிர . திருச்சந்த . எசு 

எனவும் வருவன காண்க . 
( பிரதிபேதம் ) * வணங்கினேன் எஎ , பேயும் பேயந்துள்ள , - பேயுமீந்துள்ளல் , கண் 

டோர் நகாமல் , || கண்டாய்தகடு , : ஞாயிற்கீழ்ப் , + போதியகடார , = 
முயங்குவேன்றோடா நுகடீர்பு . ** யாப்பியாத்து . இகழ்ந்து கூறிப்பேயும் , 
it துகமர்கின்ற வறிவினை , ||| அரக்கிலைச்சினை விட்டுவிட்டாற்போல , * * 
என்மும் போதாபோதானெ . 


மூன்றாவது மருதம் உக . யே 
ஆக்கு , அசை . போதரு , போதரென விகாரமாயிற்று . ( தோடே 
மடலே என்னும் ( க ) சூத்திரத்தால் ஓலையென்றார் . 

இதனால் , இருவர்க்கும் முன்னர் நகைபிறர்தது ; பின்னர்ப் புணர்ச்சி 
யுவகை பிறந்தது . 

இதனுள் ,(உ ) கோனடிதொட்டேன் எனவும் கோயிலுட்கண்டார் நகாமை 
வேண்டுவல் எனவுங் கூறலின் , அடியோரென்பது பெறுதும் .(க ) கொக்குரித் 
தன்ன எனத் தோல் திரைந்தமை கூறலின் ,இளமைதீர்திறமாகிய பெருந்திணை 
யாயிற்று . இது வேட்கை மறுத்து " என்னும் ( ச ) பொருளியற்சூத்திரத்தால் 
வேட்கையறுத்துக் கூறிய பெருந்திணை . இஃது ( ரு ) ஊடற் பகுதியாகலின் 
மருதத்துக்கோத்தார் . 

இஃது என்னோற்றனை கொல்லோ எனவும் ஈங்குருச்சுருங்கி எனவும் 
முட்டியின்றிக் குறைவு சீர்த்தாகிய சொற்சீரடியும் வந்து , இரண்டடியான் 
இற்றதோர் கொச்சகமும் ஐஞ்சீரடுக்கிவந்த வெண்பா ஐந்தும் ஐஞ்சீரடியான் 
வந்த , கொச்சகம் ஒன்றும் இரண்டடிக்கொச்சகம் ஒன்றும் ஆசிரியத்தளை 
விரவின கொச்சகவெண்பாவும் பெற்று வெண்கலிப்பாவின் வேறுபட்டு வந்த 
கொச்சகக்கலிப்பா . 

(உக ) 


க . தொல் . மாபி . சூ . அசு . இச்சூத்திரத்தின் பேராசிரிய ருரையிலும் 

ஓலையென்பது அகக்காழல்லாத ஓரறிவுயிராகிய புல்லின் உறுப்பாய் 

வருதற்கு , " துகடபுகாட்சி யவையத்தா ரோலை " என்பது மேற்கோள் . 
உ . அடியோர் பாங்கினும் கலைமக்களுண்டென்பதற்கு , " நம்முணகுதல் 

..... தொட்டேன் “ பேயும் பேயும்.......வேண்டுவல் " என்னும் 
பகுதிகளை மேற்கோள் காட்டி , இது பெருந்திணைக்கண் அடியோர் 
தலைவராக வந்தது ; என்னை ? கோனடி தொட்டேனென்றமையானும் 
கோயிலென்றமையானும் இவர்கள் குற்றேவன்மாக்களாயிற்று என்ற 
னர் இவ்வுரைகாரர் ; தொல் . அகத் . சூ . உ ங . 
உக்கத்து ... 

..சிறிது ” என்பது கொக்குரித்தன்னவென்பத 
னால் தோல் திரைந்தமை கூறலின் இளமை தீர்திறமாகிய பெருந் 
ணையென்பர் , நச் ; தொல் .. அகத் . சூ . ருக . இந்நூற்பக்கம் ருசு அ : 
க - ஆம் குறிப்பும் பார்க்க . 
ச . தொல் . பொருளி. சூ . கஎ . இச்சூத்திரத்தின் இவருரையிலும் " எறித்த 

படைபோல் ...... னுயிர் " " உழுந்தினுந் ... பிறப்பு " என்பவை 

அடியோர் தலைவராக வேட்கைமறுத்துணர்த்தியதற்கு மேற்கோள் . 
ரு . உரிப்பொருளல்லன மயங்கவும் பெறுமே ” என்னும் தொல் . அகத் . 

ஆம் சூத்திரத்தின் இவருரையிலும் , கூனுங் குறளும் ... 
உறழ்ந்து கூறும் பெருந்தினை ஊடற்பகுதியதாதலின் மருதத்துட் 
கோத்தாரென்னும் குறிப்பு உள்ள 


நஎசு 


யாழி 


கலித்தொகை க 
( கூரு . ) நில்லாங்கு நில்லாங் கிவர்தர லெல்லா நீ 

நாறிருங் கூந்தலா ரிற்செல்வா யிவ்வழி 
யாறு மயங்கினை போறி நீ வந்தாங்கே 
மாறினி நின்னாங்கே நின்சே வடி சிவப்பச் 
செறிந்தொளிர் வெண்பல்லா யாம்வே றியைந்த 
குறும்பூழ்ப்போர் கண்டே மனைத்தல்ல தியாது 
மறிந்ததோ வில்லை நீ வேறோர்ப் பது ; 
அ குறும்பூழ்ப்போர் கண்டமை கேட்டே னீயென்றும் 
புதுவன வீகை வளம்பாடிக் காலிற் 
பிரியாக் கவிகைப் புலையன்றன் யா 
னிகுத்த செவிசாய்த் தினியிளிப் பட்டன 
வீகைப்போர் கண்டாயும் போறிமெய் யெண்ணிற் 

றபுத்த புலர்வில புண் ; 
கச ஊரவர் கவ்வை யுளைந்தீயா யல்கனின் 

றாரின் வாய்க் கொண்டு முயங்கிப் பிடிமாண்டு 
போர்வாய்ப்பக் காணினும் போகாது கொண்டோடும் 
பார்வைப்போர் கண்டாயும் போறிநின் றோண்மேலா 

மீரமாய் விட்டன புண் ; 
ககூ கொடிற்றுப்புண் செய்யாது மெய்ம்முழுதுங் கையிற் 
றுடைத்து நீ வேண்டி னும் வெல்லாது கொண்டோடு 
மொட்டிய போர் கண்டாயும் போறி முகந்தானே 
கொட்டிக் கொடுக்குங் குறிப்பு ; 
உங ஆயி னாயிழா யன்னவை யானாங் கறியாமை 

போற்றிய நின்மெய் தொடுகு ; 
ரு அன்னையோ, மெய்யைப் பொய் யென்று மயங்கிய கையொன் 

றறிகல்லாய் போறிகா ணீ ; 
உஎ நல்லாய் , பொய்யெல்லா மேற்றித் தவறு தலைப்பெய்து 

கையொடு கண்டாய் பிழைத்தே னருளினி ; 
உக அருளும் யாம்யாரே மெல்லா தெருள 

வளித்து நீ பண்ணிய பூழெல்லா மின்னும் 
விளித்துநின் பாணனோ டாடி யளித்தி 


மூன்றாவது மருதம் ங O. ரு என 
விடலைநீ நீத்தலி னோய்பெரி தேய்க்கு 
நடலைப்பட் டெல்லாநின் பூழ் . 

இது " கொடியோர் கொடுமை சுடுமென வொடியாது , நல்லிசை 
நயந்தோர் சொல்லொடு தொகை இப் பகுதியி னீங்கிய தகுதிக்கண் ( க ) 
லைவி ( 2 ) பாத்தையரைப் ( க. )பூழாக்கிக் கூறியது . 

இதன் பொருள் . 
நில்லாங்கு நில்லாங்கிவர்தர லெல்லாநீ 
நாறிருங் கூந்தலா ரிற்செல்வா ( ச ) யிவ்வழி 
யாறு மயங்கினை போறி நீ வந்தாங்கே 
மாறினி நின்னாங்கே நின் ( ரு ) - சே வடிசிவப்ப 

து : எடா ! நீ நாறுகின்ற கரிய கூந்தலையுடைய பரத்தையரில் 
லின்கட் || செல்கின்றாயாய் இவ்விடத்துப்போகின் றவழி தப்பிவந்தாய்போலே 
இருந்தாய் ; நீ இவ்விடத்துப் பாந்து பாராதேகொள் ; - அவ்விடத்தே நில் , 
அவ்விடத்தே நில் ; இனி நின்னுடைய பரத்தையர் மனைக்கண்ணே நின் 
( சு ) சிவந்த அடி மிகச் சிவக்கும்படி X வந்தாற்போலப் போவென்றாள் . எ - 

செறிந்தொளிர் வெண்பல்லா யாம்வே றியைந்த 
( எ ) -- குறும்பூழ்ப்போர் கண்டே மனைத்தல்ல தியாது 
மறிந்ததோ வில்லைநீ வேறோர்ப் பது 

தொல் . கற்பியல் . சூ . சு . 
உ . " காவற் பாங்கின் அங்கோர் பக்கத்திற் றலைவன் கூறியவற்றைக் கற் 

பியலுள் தலைவன் பகுதியினீங்கிய தகுதிக்கண் , தலைவி பரத்தைய 
ராகக் கூறுவனவும் இச்சூத்திரத்தானமைக்க . அவை மருதக்கலியுட் 
கடவுட்பாட்டு முதலியன . அவற்றை ஆண்டுக்காட்டுதும் கண்டுணர்க" 
என்பது ஈண்டும் அறியத்தக்கது ; தொல் . அகத் . சூ . ரு . நச் , 
கானமர் புள்ளும் ..... எங்கையரே அம்பிகாபதி . குகள் . 
எம்மனை , வாரனீ வந்தாங்கே மாறு கலி . அக : உ - ங . 
" கண் சிவந்தில் கால்கள் சிவந்தவே " " ஐவர் தூது சென்று , பாதாம் 
புயஞ் சிவந்தான் " 
செவ்விரல் சிவப்பூர ( கலி . எசு : சு . ) என்பதும் அதன் உரையும் 

குறிப்பும் பார்க்க . 
எ . ( அ ) குறும்பூழ் மருதத்திற்குமுரித்தென்பது , " நாடொறுங் , கையுள 

தாகி விடினுங் குறும்பூழ்க்குச் , செய்யுள தாகு மனம் என்பதனாலும் 
பிரதிபேதம் ) * சொல்லொடுந்தொகை - அவ்வழி , 1 சீறடி , || செல்கின்றார் இவ்விடத்து 

+ அவ்விடத்தேரில் இனி , X வந்தாப்போலேபோ, + குறும்பட்போர் . 
73 


கலித்தொகை கா 
து * அதுகேட்ட தலைவன் , செறிந்து விளங்குகின்ற வெள்ளிய பல் 
யுடையாய் ! யாம் புதிதாக வந்து பொருந்தின - குறும்பூழ்ப்போர் கண் 
டேம்; அவ்வளவல்லது நீ எனக்குத் தீங்காகக் கருதும் ஒழுக்கஞ் சிறிதும் 
யான் அறிந்ததோ இல்லையென்றான் . எ 

ஓகாரம் , ஐயம் . 
அ குறும்பூழ்ப்போர் கண்டமை கேட்டேனீ யென்றும் 
புதுவன வீகை வளம்பாடிக் காலிற் 
பிரியாக் கவிகைப் புலையன் றன் யாழி 
னிகுத்த செவிசாய்த் தினியினிப் பட்டன 
வீகைப்போர் கண்டாயும் போறிமெய் யெண்ணிற் 
றபுத்த புலர்வில் புண் 

து : அதுகேட்ட தலைவி , நீ எந்நாளுங் குறும் பூழினது போரைக் 
கண்டபடியை யான் கேட்டேன் ; அது கூறக் கேள் ; ஒருநாட் + கொடுத்தாற் 
போலன்றிப் புதிய வாயிருக்கின்ற கொடையினது பெருமையைப் பாடி நின் 
னிடத்தினின்று 

று நீங்காத , யாழ்வாசித்தலாற் கவிழ்ந்த கையினையுடைய 
பாணன் தன்னுடைய யாழோசையாலே முன்பு தாழ்க்கப்பட்ட செவிகளை 
அவன் + கூறுகின்றவற்றைக்கேட்டர்கு அவர்சாய்க்கையிஞலே இப்பொழுது 
அக்கூற்றாலே புதிதாக அகப்பட்டனவாகிய பூழினுடைய புதிய போர்களைக் 
கண்டாயும் போலே இருந்தாய் ; அதனை உண்மையாக எண்ணிற் பலர்ச்சி 
யிலவாகிய புண்கள் உன்னைக் கொன்றன ; இதனை ஆற்றியவா ரென்னென் 
றாள் . எ 


று . 


( ஆ ) அது கோழியும் சிவற் ( செவ்வல் ) காடையும் கவுதாரியும் 
போலப் போர்த்தொழிலிற் சிறந்த பறவை யென்பது , " கறுவொடு 
மொன்றோ டொன்று காரணமின்றிச் சீறிப் , பொறியுடைக் குறும்பூழ் 
தம்மிற் போர்செயப் பொருத்து மோதை , செறிமயிர்த் தகர்க டம்மிற் 
றீயெழத் தாக்க னோக்கி , யறைகழல் வீரரார்க்கு மமலையை யவிக்கு 
மன்றே " என்பதனாலும் ( இ ) அதன் போர் காணல் ஆடவர்க்குரியமா 
பென்பது இச்செய்யுளாலும் கலையின் வென்றியுங் கரிபரி யிரதமே 
காலாண் , மலையும் வென்றியுஞ் சூட்டுடை வாரணங் குறும்பூ , முலைய 
மோதுவன் கடாப்பிற போரிடை யுறுத்திக் , குலவும் வென்றியுங் 
கொண்டன வாடவர் குழுக்கள் என்பதனாலும் அறியலாகும் . ( ஈ ) 
குறும்பூழ் என்பது ஒரு பறவைச்சாதிப் பெயரென்றும் இனஞ் 
சுட்டியதன்றென்றும் கூறுவர் இருரைகாரர் ; தொல் . கிளவி . சூ.க அ . 

குறும்பூழ் , காடையென்று வழங்கப்படும் . 
( பிரதிபேதம் ) * இதுகேட்ட , - குறும்பூழினது போரை , கேட்டனன் . புலைவன் . + 

கொடுத்தாப்போலன்றி , + கூறுகின்றனவற்றைக், 


மூன்றாவது மருதம் க.. 


குகள் 


இனி நின் மெய்யிற் புலர்வில்லாப் புண்கள் , எண்ணிப்பார்க்கில் அவ் 
வெண்ணைக் கெடுத்தனவென்றுமாம் . இனி என்றும் புதியனவாகிய பூழினது 
வளப்பத்தை யாழோசை போலே பாடி அப்பூழ் பொருத்துமிடத்து விட்டு 
நீங்காத புலையனென்று புலையனுக்கு அடைகூறினாள் . யாழோசை கேட்டாரை 
அகப்படுக்குமாறுபோல இவன் பாட்டும் அகப்படுத்தலின் யாழிற்பாடியென் 
றாள் . பூழைத் தடவிக் கவிழ்ந்தகையினையுடைய புலையன் - பூழ் பொருத்து 
மவன் ; புலையன் றன்னுடைய இப்பொழுதிப் பொழுது அகப்பட்டனவாகிய 
பூழ் , தத்தஞ் செவிகளைச் சாய்த்து இவன் கூறும் (க )மந்திர முதலியன கேட் 
கையினாலே அவன் தன் வசமாகத் தாழ்க்கப்பட்ட பூழ் ; அப்பூழின் போரைக் 
கண்டாயும் போறியெனப் பூழிற்கும் ஏற்பதோர் பொருளுந்தோன்ற நின்றது . 
இனி, யாழின் இருத்த செவிக்கு , யாழைப்போலும் ( 2 ) மந்திரத்தாற் றாழ்ந்த 
செவியென்பாருமுளர் . 
கச ( ங )ஊரவர் கவ்வை யூளைந்தீயா யல்கனின் 

றாரின்வாய்க் கொண்டு முயங்கிப் பிடிமாண்டு 
போர்வாய்ப்பக் காணினும் போகாது கொண்டாடும் 
பார்வைப்போர் கண்டாயு போறிநின் றோண் மேலா 
மீரமாய் விட்டன புண் 
எ - து : ஊரிலுள்ளார் கூறும் அலருக்கு வருந்தாயாய்த் தங்குதலை 
யுடைய நின் மார்பிற் றாரிடத்தே கையாலே அணைத்துக்கொண்டு தழுவி 
அகப்படுத்துதலாலே மாட்சிமைப்பட்டு வேறுஞ் சிலரை அகப்படுத்திக் 
கொண்டு - வருதற்குப் பார்வையாகப் போகவிட்ட மகளிராலே உண்டான 
ஊடற்போரை வாய்ப்பக் கண்டாராகிலும் அதற்குஊடிப்போகாதே உன்னைக் 
கைக்கொண்டு நுகருங் கலவிப்போரைக் கண்டாயும் போலே இருந்தாய் ; நின் 
தோளிற் புண்களெல்லாம் புலபாமல் ஈரமாயே கிடந்தன வென்றாள் . எ - 

இனி , ஊரிலுள்ளார் எக்காலமும்பூழ் பொருத்தித் + திரிவையென்று கூறும் 
ஆரவாரத்திற்கு வருந்தாயாய் மார்பிலே அணைத்துக்கொண்டு முயங்கித் 
க . “ சொல்லுஞ் சுவட்டவர் சொல்லுக சொல்லுங்காற் , சொல்லும் 
பலவுள சொன்னபின் 

வெல்லும் ... 

பூழ் என்பதும் 
சொல்லக்கடவ மந்திரம் பலவாவன : தீற்றும் அரிசி ஓது மந்திரமும் , 
பச்சிலை பிசைந்து தடவும்போது சொல்லு மந்திரமும் , செவியுள் 
ளுறுத்து மந்திரமும் என்று எழுதியிருக்கும் அதன் விசேடவுரையும் 

ஈண்டு அறிதற்பாலன ; பு - வெ . பெருந்திணை . வென்றிப் க . 
உ . மந்திரங் கேட்குஞ் செவிய போல " பெருங் . ( ச ) கூ : அஎ . 

ஊரவர் கௌவை " துறள் . ககச எ . 
(பிரதிபேதம் ) * புலர்விலபுண்கள் , - அப்பூழைத்தடவி , 1 பூழ்ப்பொருத்து . || கொய் 

போமே . + வருத்தற்குப்பார்வை , கண்டார்களாந்தும் . + திரில் சென்று 


று . 


- 


ரு அ 0 கலித்தொகை கூரு . 
தசை கரையும்படி கையாற் பிடித்தலாலே மாட்சிமைப்பட்டுத் தனக்கு 
மாறாகிய பூழின் போரை வாய்ப்பக் காணினும் அதற்கு அஞ்சிப் போகாதே 
போர்செய்தலைத் தன்னிடத்தே கொண்டு * பின்னும் போர் செய்யும் பார்வை 
யாகிய பூழின் போரைக் கண்டாயும்போறியென வேறுமோர் பொருள் 
தோன்றி நின்றவாறு காண்க . 
ககூ கொடிற்றுப்புண் செய்யாது மெய்ம்முழுதுங் கையிற் 

றுடைத்து நீ வேண்டினும் வெல்லாது - கொண்டா 
மொட்டியபோர் கண்டாயும் போறி ( க ) முகந்தானே 
கொட்டிக் கொடுக்குங் குறிப்பு 

எ - து : இவட்கு வருத்தமாகவுங்கூடுமென்று கருதிப் புணர்ச்சிக்காலத்துக் 
கவுளிடத்துச் செய்யும் வடுக்களையுஞ் செய்யாமல் மெய்ம்முழுதையும் 
கையாலே எப்பொழுதுந் தடவி நீ விரும்பினும் நீ தன்னை வெல்லாமற் 
கொண்டு புணரும் ஒட்டுதலையுடையாளது கலவிப்போரைக் 

கலவிப்போரைக் கண்டாயும் 
போலே இருந்தாய் ; நின் மனக்குறிப்பை நின் முகந்தானே || காட்டிக் 
கொடாநிற்குமென்றாள் . எ - று . 


க . ( அ ) " முன்னங்காட்டி முகத்தினுரையா " ( ஆ ) " முன்ன முகத்தி 

னுணர்ந்து " ( இ ) " ஒருவன் , முகனுரைக்கு முண்ணின்ற வேட்கை 
( ஈ ) " முன்ன , முகம் போல முன்னுரைப்ப தில் " ( உ ) " அடுத்தது 
காட்டும் பளிங்குபோ னெஞ்சங் , கடுத்தது காட்டு முகம் ( ஊ ) " முகத் 
தின் முதுக்குறைந்த துண்டோ வுவப்பினுங் , காயினுந் தான்முந் 
துறும் " ( எ ) " முகநோக்கி நிற்க வமையு மகநோக்கி , யுற்ற துணர் 
வார்ப் பெறின் " ( ஏ ) " ஒளிப்பினு முள்ளம் , படர்ந்ததே கூறுமுகம் " 
( ஐ ) " நோக்கி யறிகல்லாத் தம்முறுப்புக் கண்ணாடி , நோக்கி யறிய 
வதுவே போ - னோக்கி , முகனறிவார் முன்ன மறிய " ( த ) " முகத்தினாற் 
பொருண்முடிவு கண்ணினான் ( ஓ ) " தூதனின் முகப் பொலிவினாற் 
சுடர்க் , காது வேலினான் கருமமுற்றுற , வோதி ஞானிபோ லுணர்ந்த 
பின் " ( ஔ ) " நோக்கின னவர்முக நோக்க நோக்குடைக் , கோக்கும் 
ரருமடி குறுக ( ஃ ) " அற்றந்தான் , மனங்கள் போல முகமு மறைக்கு 
மே ” ( அஅ ) சிந்தை யுண்ணெடுஞ் சீற்றர் திருமுகர், தந்தளிப்ப ” 
(ஆஆ) " அகத்தியன் முகத்திற் காட்ட " ( 22 ) " முழையுறு சீயமன் 
னான் முகத்தினா லகத்தை நோக்கிக் , குழையுறுமெய்யன் பைய வரன் 
மூறை கூற லுற்றான் " ( ஈஈ ) “ உளத்தனவாண் முகத்தனவா யுதிக்கு 
மவை குறிப்பினால் , வெளித்துரைத்தல் சீர்மைத்தே ” (22 ) “ உள்ள 

முகத்தில் சுடர்கிற்ப ” ( ஊ a ) “ அகத்தி னழகு முகத்திற்றெரியும் . ” 
( U ரசிபேரம் ) * பின்னும்பின்றும் போர் . “ கண்டாய்போறி . சொண்டோடும் ,|| சொட்டிக். 


மூன்றாவது மருதம் கூ 0 . 


ரு அக் 


தான் விரும்பிய நீர்விளையாட்டு முதலியவற்றிலே உன்னை ஒட்டுதலை 
படையாள் . 

இனி மருந்திடுதற்குச் செவியின் மயிரைப் பறிக்குங்காற் புண் 
ணாகப் பறியாதே மெத்தெனப் பறித்து மெய்யை முழுக்கப் பலகாற்றுடைத்து 
நீ இவ்வாறு கொண்டாடினுந் தான் எதிர்ந்த பூழினை வெல்லாமல் அப்பூழி 
னைக்கொண்டு போர்செய்யும் ( க ) இயக்கனாகிய பூழின் போரைக் கண்டாயும் 
போறியென வேறுமொரு பொருள் தோன்றி நின்றவாறு காண்க . 
உங ஆயி னாயிழா யன்னவை யானாங் கறியாமை 
போற்றிய நின்மெய் தொடுகு 

து : அதுகேட்ட தலைவன் , அப்படியாயின் , ஆயிழாய் ! நீ கூறுகின்ற 
அத்தன்மையவான குறிகளை யான் அவ்விடங்களிற் செய்தறியாமையை நின் 
னெஞ்சிடத்தே போற்றுதற்கு நின் மெய்யைத் தொட்டுச் சூளுறுவே 
னென்றான் . எ 

தொடுமென்றும் பாடம். 
உரு அன்னையோ 

து : அதுகேட்ட தலைவி , அம்மையோவென கழ்ந்து கூறினான் . 


எ 


மெய்யைப் பொய் யென்று மயங்கிய கையொன் 
றறிகல்லாய் போறிகா ணீ 

எ - து : அதுகேட்ட || தலைமகன் , யான் கூறுகின்ற மெய்யைப் பொய் 
யென்று மயங்கிய நீ உலகவொழுக்க மொன்றும் அறியாய்போலே இருந்தாய் 
காணென்றான் . எ - 
உஎ நல்லாய் , ( 2 ) பொய்யெல்லா மேற்றித் தவறு ( ங ) தலைப்பெய்து 

கையொடு + கண்டாய் பிழைத்தே னருளினி 
க . இயக்கன் - இயக்குபவன் ; " இயக்கலி னியக்கி யாகுமே " சீவக . ககரு . 
உ . ( அ ) " பொய்யெல்லா மேற்றி.... அருளினி" என்பதை இவ்வுரைகாரர் 

( தொல் . கற்பி . சூ . ரு . ) மேற்கோள் காட்டி , இது தலைவன் நின்றுநனி 
பிரிவி னஞ்சிய பையுளில் அடங்குமென்றார் . ( ஆ ) " பரத்தையி னகற் 
சியிற் பிரிந்தோட்குறுகி , யிரத்தலுந் தெளித்தலும் என்பதன் உரை 
யில் , இப்பகுதியை இரத்தற்கு மேற்கோள்காட்டினர் இளம்பூரணர் ; 

தொல் . அகத் . சூ . சச . ஒன்றாத் தமரினும் 
கூ . ( அ ) " பண்டு மொருகாற் கண்டகத் தடக்கிய , வையப் புரத்தையைக் 

கையொடு கண்டே , மினிப்பொய் யுண்ணு மேழைய மல்லம் "பெருங் . 
( பரதிபேரம் * கொண்டாடிற்றுத் தானொர் பழினை வெல்லாமல்பழினைக் . - போத் 

நியர் நின்மெய் . அம்மேயோவென , || தகைன் + கண்டை 


ரு அத கலித்தொகை கூரு . 

எ - து : பின்னும் நல்லாளே ! யான் * செய்த தவறுகளை என் தலையிலே 
யிட்டு என் பொய்களையெல்லாம் எனக்கு ஏறத் தெளிவித்து என் களவைக் 
கையோடே பிடித்துக்கொண்டாய் ; யானும் நின்னைத் தப்பினேன் ; இனி 
எனக்கு அருளென்றான் . எ - று . 
உ கூ அருளுகம் யாம்யாரே மெல்லா தெருள 

வளித்து நீ பண்ணிய பூழெல்லா மின்னும் 
விளித்துநின் பாணனோ டாடி ||யளித்தி 
( க ) விடலைநீ + நீத்தலி னோய் பெரி தேய்க்கு 
நடலைப்பட் டெல்லாநின் பூழ் 

து : அதுகேட்டு அவள் , ஏடா | யாம் நீ கூறியவாறே , அருளுவேம் ; 
அங்ஙனம் அருளுதற்கு யாம் யாராந்தன்மையையுடையேம் ? விடலாய் ! நின் 
பூழெல்லாம் நீமுன்னர் அளித்துப் பின்னர்க் கைவிடுதலின் + நின்னடிப்பிலே 
அகப்பட்டு நோயைப் பெரிதாகப் பொருந்தும் ; அவை வருந்தாதபடி 

நீ 
உனக்கு ஆம்படி பண்ணின பூழெல்லாவற்றையும் இன்னும் நின் பாண 
னாலே அழைத்துவிட்டு அவற்றின் மனந்தெளியும்படி அளித்து ** ஆடுவாயாக 
வென்றாள் . எ 

எனவே , பரத்தையர்க்கும் பூழிற்கும் ஏற்ப நின்றது . 
இதனால் , இருவர்க்கும் புணர்வாகிய உவகை பிறந்தது . 

" கொடுமை யொழுக்கங் கோடல் வேண்டி , யடிமேல் வீழ்ந்த கிழவனை 
நெருங்கிக் , காத லெங்கையர் காணி னன்றென , மாதர் சான்ற வகையின் 
கண்ணும் ” ( உ ) என்றதனான் அருளினியென அடிமேல் வீழ்ந்தவாறும் , அரு 
ளுகம் யாம்யாரேமெனக் காதலமைந்தவாறும் , அளித்தியெனப் பணிவை நின் 
பண்டிர் கொள்வரென்றவாறுங் காண்க. 


று . 


( க ) ச O : சகாரு - சசு எ . ( ஆ ) " தான் முன் கண்ட தவற்றின ளாதலிற் , 

சென்ற வாயிற் கொன்றல ரூடி " பெருங் . ( க ) ங எ : கசுஎ - கசுஅ . 
க . " பரத்தையி னகற்சியிற் பிரிந்தோட் குறுகி , யிரத்தலுந் தெளித் 
தலும் " என்பதனுரையில் விடலை நீ நீத்தலின் . 

நின்பூழ் 
என்பதை மேற்கோள்காட்டி , இதில் மருதநிலத்திற்றலைமகன் விடலை 
யெனப்பட்டா னென்பர் இளம்பூரணர் ; தொல் . அகத் . சூ . சச . 

ஒன்றாத்தமரினும் ) 
2. தொல் . கற்பி . சூ . சு . இச்சூத்திரப்பகுதியி னுரையில் ( அ ) சல்லாய் 

..பூழ் என்பதை மேற்கோள்காட்டி , " இதனுட் கையொடு 
கண்டாய் பிழைத்தேனருள் என அடிமேல் வீழ்ந்தவாறும் அருளுகம் 
( பிரதிபேதம் ) * செய்யாத , இட்டெனப்பொய்களை . - அருளுக யாம்யாரே யெல்லா , 

|| அளித்து விடலை , + நீக்கலின் , அருளுகம் அங்ஙனம் + அக்கடிப்பிலே , 

அளுவாயாக, 11 அருளுமம் யாரெளக்காதல்ல மாதவாறும் காண்கங்க 


மூன்றாவது மருதம் கக . ந.அட 
பல கொச்சகங்களும் வருதலிற் கலிவெண்பா வுறுப்பின் வேறு 
பட்டு வந்த கொச்சகக்கலி. 

( .0 ) 
கூ .. ) ஏந்தெழின் மார்ப வெதிரல்ல நின்வாய்ச்சொற் 

பாய்ந்தாய்ந்த தானைப் பரிந்தானா மைந்தினை 
சாந்தழி வேரை சுவற்றாழ்ந்த கண்ணியை 
யாங்குச்சென் றீங்குவந் தீத்தந்தாய் கேளினி 
ந ஏந்தி , எதிரிதழ் நீலம் பிணைந்தன்ன கண்ணாய் 

குதிரை வழங்கிவரு வல் ; 
எ அறிந்தேன் குதிரைதான் 
பால்பிரியா வைங்கூந்தற் பன்மயிர்க் கொய்சுவன் 

மேல்விரித் தியாத்த சிகழிகைச் செவ்வுளை 
க 0 நீல மணிக்கடிகை வல்லிகை யாப்பின் கீழ் 

ஞாலியன் மென்காதிற் புல்லிகைச் சாமரை 
மத்திகைக் கண்ணுறை யாகக் கவின் பெற்ற 
வுத்தி யொருகாழ்நா லுத்தரியத் திண்பிடி 

நேர்மணி நேர்முக்காழ்ப் பல்பல கண்டிகைத் 
கரு தார்மணி பூண்ட தமனிய மேகலை 

நூபுரப் புட்டி லடியொ டமைத் தியாத்த 
வார்பொலங் கிண்கிணி யார்ப்ப வியற்றி நீ 
காதலித் தூர்ந்தநின் காமக் குதிரையை 

யாய்சுதை மாடத் தணிநிலா முற்றத்து 
உO ளாதிக் கொளீ இய வசையினை யாகுவை 

வாதுவன் வாழிய நீ ; 


யாம் யாரேம் எனக் காதலமைந்த வாறும் நீ நீத்தலின் பூழெல்லாம் 
நடலைப்பட்டு நோய்பெரி தேய்க்கும் , அவற்றை இன்னும்விளித்து நின் 
பாணனோடு ஆடியளித்துவிடு என இப்பணிதல் நின் பெண்டிர்க்கு 
நன்றாமென்றவாறும் கூறியவாறு காண்க . 

ஈண்டுப் பூழென்றது , 
குறிப்பினாற் பரத்தையரை என்பர் . இளம்பூரணர் ; அவனறிவு 
( ஆ ) நச்சினார்க்கினியர் " மெய்யைப் பொய்யென்று..... .பூழ் " 
என்ற பகுதியை மேற்கோளாகக்காட்டி , இங்கே தாமெழுதியிருக்கும் 
விசேடக் குறிப்பையும் எழுதியிருக்கிறார் . 


அச 

கலித்தொகை கூசு . 
உஉ சேகா, கதிர்விரி வைகலிற் கைவாரூஉக் கொண்ட 

மதுரைப் பெருமுற்றம் போலநின் மெய்க்கட் 

குதிரையோ வீறி யது ; 
உடு கூருகிர் மாண்ட குளம்பி ன துநன்றே 

கோரமே வாழிகுதி ரை ;; 
உஎ வெதிருமுக்கு நாழியாற் சேதிகைக் குத்திக் 

குதிரை யுடலணி போலநின் மெய்க்கட் 
குதிரையோ கவ்வியது ; 
ங 0 சீத்தை , பயமின்றி யீங்குக் கடித்தது நன்றே 

வியமமே வாழிகுதிரை; 
கூஉ மிகநன் , றினியறிந்தே னின்று நீ யூர்ந்த குதிரை 

பெருமணம் பண்ணி பறத்தினிற் கொண்ட 
பருமக் குதிரையோ வன்று பெருமகின் 
னேதில் பெரும்பாணன் ராதாட வாங்கேயோர் 
வாதத்தான் வந்த வளிக்குதிரை யாதி 
யுருவழிக்கு மக்குதிரை யூரனீ யூரிற் பரத்தை 
பரியாக வாதுவனா யென்றுமற் றச்சார்த் 
திரிகுதிரை யேறிய செல் , 

* இது " கொடியோர் கொடுமை சுடுமென வொடியாது , நல்லிசை 
நயந்தோர் சொல்லொடு - தொகை இப் பகுதியி னீங்கிய தகுதிக்கண் " 
( க ) தலைவி பாத்தையரைக் குதிரையாக்கிக் கூறியது . 

இதன் பொருள் . 


க . ( அ ) தொல் . கற்பி . சூ . சு . இச்சூத்திரப் பகுதியினுரையிலும் நச்சினார்க் 

கினியர் இச்செய்யுளை மேற்கோள் காட்டி , " இதனுள் பாணன் 
தூதாட வாதத்தால் வந்த குதிரை யென்பதனால் , அவன் கட்டிய 
புதிய பரத்தையர் என்பதூஉம் அவன்பகுதியினின்று நீங்கியவாறு 
குதிரையோ வீறியதென்பது முதலியவற்றாற் கொடுமை நெஞ்சை 

டுகின்றவாறும் அதனை நீக்கிய பரத்தையரைக் குதிரையாகக்கூறித் 
தானதற்குத் தக்குநின்றவாறுங் காண்க " என இதனிறுதியிலுள்ள 
குறிப்புக்குச் சிறிது வேறுபட ஒரு குறிப்பும் - எழுதியுள்ளார் . ( 2 ) 

இந்நூற்பக்கம் – எ எ : உ - ஆம் குறிப்பு இங்கும் அறியத்தக்கது . 
( பிரதிபேதம் ) * இது பகுதியினீயே , - தொகைதியபகுரி , - தகவிகறியது , 


மூன்றாவது மருதம் ங க . ந அடு 
( க ) ஏந்தெழின் மார்ப வெதிரல்ல நின்வாய்ச்சொற் 
( உ ) பாய்ந்தாய்ந்த தானைப் பரிந்தானா மைந்தினை 
சாந்தழி வேரை சுவற்றாழ்ந்த கண்ணியை 
யாங்குச்சென் ( ங ) றீங்குவந் 

தீத்தந்தாய் 
து : உயர்ந்த அழகினையுடைய மார்பனே ! நின் வாயிற்சொல் 
நினக்கு மாறல்ல ; நின் தன்மைகண்டு வினாவுகின்றேன் ; நீ மடிவிரிந்து கரை 
யற்று முசிந்த ( ச ) புடைன் 

- வையையுடைய அமையாத வலியினையுடையை ; 
சந்தனம் அழிதற்குக் காரணமான வேர்வையையுடையை ; தோட்கட்டிலே 
கிடந்து நிறங்குறைந்த கண்ணியையுடையை ; 

கண்ணியையுடையை ; ஆகையினாலே எவ்விடத்தே 
சென்று இவ்விடத்தே வந்தா + யென்றாள் . எ - 


ச கேளினி 


எந்தி , ( ரு ) எதிரிதழ் நீலம் பிணைந்தன்ன கண்ணாய் 
குதிரை வழங்கிவரு வல் 

X எ - து : அதுகேட்ட தலைவன் , யான் கூறுகின்றதனை இப்பொழுது 
கேள் ; உயர்ந்து தன்னில் இணையொத்த நீலப்பூவைத் தொடுத்தாலொத்த 
கண் ணினையுடையாய் ! குதிரையேறி வருவேனென்றான் . எ 
க . " எந்தெழின் மிக்கான் " 
உ . ( அ ) ஆய்தலென்பது உள்ளத னுணுக்கமாகிய குறிப்புணர்த்து மென்ப 

தற்கு , இவ்வடி மேற்கோள் ; தொல் . உரி . சூ . ஙச . சேனா ; சூ . உசு . 
ஓய்தல் தெய்வச் . சூ . ங . உ . நச் ; நன் . உரி . சூ.க அ . இரா ; இ - வி . சூ . 
உ அக . ( ஆ ) " பாய்ந்தாய்ந்த மா " பதிற் . சுக : எ . 
" ஈங்குவந் தீத்தந்தாய் " என்பது முன்னிலை முற்று விளைத்திரிசொல் 
லுக்கு மேற்கோள் ; தொல் . எச்ச . சூ . சுக . நச் . 
புடைவையென்பது ஆண்பாலாருடைக்கும் பெயராய்ப் பண்டுவழங்கிற் 
றன்பது ; முல்லைப் . ருக . மது . நிக அ . பு - வே . வாகை . கச ; 
பெருங் . பெண்பாற் . கஅ . உரையாலும் , " மெய்தருவா னெறியடை 
வார் வெண்புடைவைமெய்சூழ்ந்து ” என்னும்சேக்கிழார்செய்யுளாலும் 
அறியலாகும் . 
( அ ) " நீலத் , தெதிர்மலர்ப் பிணைய லன்னவிவ , ளரிமதர் மழைக்கண் " 
( ஆ ) " நெடு நீர் பயந்த நிரையிதழ்க் குவளை , யெதிர்மல ரிணைப்போ தன் 
னதன் , னரிமதர் மழைக்கண் எனவும் , ( இ ) மலர்பிணைத் தன்ன 

மாயிதழ் மழைக்கண் ( ஈ ) " மாத்தாட் குவளை மலர்பிணைத் தன்ன , 
(பிரதிபேதம் ) * மைந்தினைச் சாந்தழி . + வந்தித்தாய் கேளின் ; எ து. 1 புடவை யோடே 

அமையாத , || வேர்ப்பையுடையை , + என்றாள் பின்னர்த்தலைவன்யான் கூறு 
கின்றதனை இப்பொழுதுகேள் ஏந்தி , * எ - து : உயர்ந்து தன்னில் , 
74 


ரு அசு 


கலித்தொகை கூசு . 


ea 


எ அறிந்தேன் குதி * தான் 
பால்பிரியா ( க) 

வைந்தற் பன்மயிர்க் கொய்சுவன் 
மேல்விரித் தியாத்த சிகழிகைச் செவ்வளை , 
க 0 நீல மணிக் ( 2 ) கடிகை வல்லிகை யாப்பின்கீழ் 

ஞாலியன் மென்காதிற் புல்லிகைச் சாமரை , 
மத்திகைக் கண்ணுறை யாகக் கவின்பெற்ற 
வுத்தி யொருகாழ் . 1 லுத்தரியத் திண்பிடி , 
நேர்மணி நேர்முக்காழ்ப் பல்பல கண்டிகைத் , 
ந தார்மணி பூண்ட தமனிய மேகலை , 

ஏபுரப் புட்டிலடியொ டமைத்தியாத்த 
வார் பொலங் கிண்கிணி , யார்ப்ப + வியற்றி நீ 
காதலித் தூர்ந்தநின் காமக் குதிரையை 

யாய்சுதை மாடத் தணிநிலா முற்றத்து 
20 ளாதிக் + கொளீ இ யசையினை யாகுவை 
வாதுவன் வாழிய நீ 
மாயிதழ் மழைக்கண் மாஅ யோளொடு ” ( உ ) " தூமலர்த் தாமரைப் பூவி 
னங்கண் , மாயிதழ்க் குவளை மலர் பிணைத் தன்ன , திருமுகத் தலமரும் 
பெருமதர் மழைக்கண் " ( ஊ ) " குவளையின் பிணையல் செற்று ...... செவ் 
வரிபொதிந்த வாட்கண் ( எ ) " கொங்கிவருங் கருங்குழலி பெருந் 
தடங்க ணிருங்குவளைப் பிணையல் போல......... .. திளைத்த வன்றே " 
எனவும் ( ஏ ) " முதுநீர்ப் பழனத்துத் தாமரைத் தாளி , னெதிர்மலர் 
மற்றவன் கண்ணொக்கும் ( ஐ ) " கண்ணே , புகழ்சாறாமரை யலரிணைப் 

பிணையல் ” எனவும் வருவனகாண்க . 
க . ( அ ) " ஐங்கூந்த லுளர " கலி . க o ரு : நங . ( ஆ ) " நாறைங் கூந்தற் ... 

...... மகளிர்க்கு ( இ ) " இருளைங் கூந்த லின்றுயில் " ( ஈ ) " சில் 
"லைங் கூந்தல் ” அகம் . சுரு : கஅ - உ O ; உ ங ங : கரு ; உசுக : கூ . ( உ ) 
நாறைங் கூந்த னணித்தென ( ஊ ) புயலைங் கூந்தல் ( எ ) " நா 
றைங் கூந்த னடுங்குதுய ரெய்த சிலப் . க : சங ; கக : க o கூ , 
கரு : கூ எ . 
களிகையென்பது , கடிகையெனத் திரிந்து நின்றது ; களிறு கெளி 
றென்பன கடிறு கெடிறெனத் திரிந்து வருதலுங் காண்க 

மொழியில் திரிந்துவந்ததென்றலுமாம் . “ கண்ணார் களிகை " “ திருக் 
( பிரதிபேதம் ) * தான் எ - து : அதுகேட்டதலைவி நீ ஏறின குதிரைதான் யானறிந்தேன் அத 

னைக்கேள் பால்பிரியா - மத்திகைகண்ணுறை . - உத்திரியத், || பொலக் 
கிண்ரிணி , + பயிற்றிநீ. + கொளீஇய வசைவினை யாகுவா யானவன் . 


- 


மூன்றாவது மருதம் கக . 


ரு அஎ 


மாது ; கேசரம் 


* எ - து : இதுகேட்ட தலைவி , நீ ஏறி - திரைதான் யானறிந்தேன் ; 
அதனைக்கேள் ; ஐம்பாற் பகுதி நீங்காத ஐந்து கையினையுடைய கூந்தலாகிய 
பலமயிர்களைப் பலகாலுங் கத்திரிகையிடுங் ( க ) கேசாரியின் மயிரினையும் , மயிர் 
முடியின் மேலே விரித்து நிலைபெறுத்தின 1 துஞ்சாகிய சிவந்த தலையாட்டத் 
தினையும் , || நீலமணியைத் தோலிலேவைத்துத் தைத்துச்செய்த , கட்டுவடமாகிய 
கழுத்திற் கட்டுதலையுடைய - வல்லிகையினையும் , மெல்லிய காதிற் கிடக்கும் 
( 2 ) புல்லிகையென்னும்பூணாகிய கீழேநாலும் இயல்பையுடைய ( ங ) கன்ன 
சாமரையினையும் , ( ஈ ) தெய்வத்தியென்னும்பூணினருகேதுவக்கி ஒருவடமாய் 
நாலுஞ் சுட்டியாகிய , குதிரை கண்ணாற்கண்டு அஞ்சும்படியாக விட்டுவைத்த 
அழகுபெற்ற ( ரு ) சம்மட்டியினையும் , நூலாற் செய்யப்பட்ட உத்தரியமாகிய 

கேழ்க் களிகை என்பவை பெருங்கதை . இதனைக் கண்டிகையின் 
சிதைவென்பாருமுளர். 
கேசாரியென்பது , இங்கே குதி ையின் பிடரிக்குப் பெயராய் வந்துள் 

பிடரிமயிர் ; அம்மயிரையுடைமையால் இதற்குக் 
கேசரியென்று பெயராகி அது இடையே நீண்டுவந்ததுபோலும் ; வட 
மொழியில் குதிரைக்குக் கோரியென்ற பெயர் சிறுபான்மை வழங்கு 
மென்ப . கேசாரியென்னுஞ் சொல் சுவல் 

மது . ஙகக ) என்ப 
தற்கும் உளை ( நெடுநல் . கங . ) என்பதற்கும் பொருளாக இவ்வுரை 

காரபால் ஆளப்பட்டிருக்கிறது . 
உ . புல்லிகை - கன்னப்பூவென்னும் அணிகலம் ; குடைக்கடுக்கனெனினும் 

வாளியெனினும் பொருந்தும் . 
கன்ன சாமரை - குதிரையின் காதிலணியும் சாமரை. 
( அ ) “ தெயன் 

தியொடு - லம்புரி வயின்வைத்து " முருது . உங ; ( ஆ ) 
" தெய்வ வு ஆநீர் வலம்புரி . 

..... மையீ ரோதிக்கு 
மான் 

சிலப் . சு : க o சு - 
ரு . சம்மட்டி - சவட்டை ; து சாட்டையென வழங்கும் ; சவுக்கென்ப 

தும்இது1. நன்றாக அடிப்பது (அடித்து ஓட்டுவது ) என்னும் பொருட் 
டாகிய ஸம்மரத்தியென்னும் வழக்காறற்ற வடசொற்சிதைவு போலும் 
மத்திகையென வருதலும் நோக்குக . இச்சொல் மலையாளத்திலும் சம் 
மட்டியென்றேவழங்கும் ; கன்னடத்தில் சம்மட்டிகெ என ஒரு சொல் 

உண்டென்றும் அதுசர்மபட்டிகையென்பதன் திரிபென்றும் கூறுவர் . 
( பிரதிபேதம் ) * எ - து : பால்பிரிசுவல் - ஐம்பாற்பகுதி , - கேதாரியின் மயிரி 

னையும் சுவலாகுபெயர் ; சிகழிகை மேல்விரித்தியாத்த செவ்வுளை - 
மயிர்முடியின் , ( குஞ்சியாகிய என்பது முன்பதிப்பு) || நீலமணிக் 
கடிகை யாப்பின் வல்லிகை - நீலமணியாற் செய்த - வல்லிகை 
யினையும் ; அது நீலமணியைத் தோலிலே வைத்துத் தைத்தது . 
மென்காதிற் புல்லிகைக்கீழ் ஞாலியல் சாமரை - தண்டு மெல்லிய 

கன்னசாமரையும் , உத்தியொருகாழ் கண்ணுறை 
யாகக்கவின் பெற்ற மத்திகை - தெய்வவுத்தியென்னும் ......சம் 
மட்டியினையும் , நூலுத்திரியத்தின்பிடி - நூலாற் செய்யப்பட்ட 


கூ . 


க o அ . 


બા 

கலித்தொகை கூசு . 
திண்ணிய(க ) * குசையினையும், 

இனமொத்த மணிகளாற்செய்த தன்னிலொத்த 
முக்கண்டன் கட்டுவடமாகிய பலபலநிறத்தையுடைய கண்டிகையினையும் , 
பொன்னாற் செய்தமேகலையாகியகழுத்திலேகட்டினசதங்கைத் தண்டையினை 
யும் , அடியிடத்தேசமைத்துக்கட்டின ஒழுகின பொன்னாற்செய்த ( உ ) சதங்கை 
யும் அடியிடத்தே மைத்துக்கட்டின ( ங ) சிலம்பாகிய ( ச ) கெச்சையும் 
ஆரவாரிப்பச் செலுத்திநீகாதலித்து ஏறினவிருப்பத்தையுமுடையகுதிரையைச் 
( ரு ) செண்டு வெளியிலன்றி அழகினையுடைய சாந்து வாரின மாடத்தில் அழ 
கினையுடைய ( கூ ) நிலாமுற்றத்தே ( எ ) ஆதியென்னும் நெடுஞ்செலவை 
அதற்குக் கொளுத்தி இளைத்தாய் , ஆகையினாலே நீமேல் ( அ ) நல்ல அரசவாரிய 
னாருவை ; நீ வாழ்வாயாகவென்றாள் . எ - 


று. 


க . 


குசை - கடிவாளம் .; குதிரைக்கயி றென்றலுமாம் . 
உ . " தாரும் புட்டிலு மரற்றுவ " சீவக . க எ எஉ . 
நூபுரமும் சிலம்பும் வெவ்வேறணிகலமாகவும் கூறப்படும் ; " நூபுரம் 

புலம்பிடச் சிலம்பு நொந்தழ " என வருதலும் காண்க . 
ச . கெச்சை , வாயில்லாச் சதங்கை யென்பர் . 

செண்டுவெளி-வையாளிவீதி ; இது யானை குதிரைகளைப்பயிற்றுதற்கும் 
கடுகச்செலுத்துதற்கும் உரிய இடம் . 
நிலா முற்றம் - நிலவின்பயன் கொள்ளுதற் குரித்தாய் மேலே வேயா 
மேற்றளம் ; இது வடமொழியில் சந்திர சாலை யென வழங்கும் ; 

வழக்கில் மொட்டை மாடியெனப்படும் . 
எ . அடிபடு மண்டிலத் தாதி போகிய , கொடிபடு சுவல விடுமயிர்ப் 

புரவியும் " மது . ங க O - ஙகூக . 
நல்ல வாசவாரியன் என்றே எடுகளிலிருப்பதை நோக்க , நல்ல வா 
வாரியனென்றிருக்க வேண்டுமோ வென்று உண்டான ஐயத்தை 
இச்செய்யுளின் ஈற்றயல் வரி உரையாகிய யோசவாரியனாய் என்ற 

தொடர் நீக்கி அரசவாரியனென்று துணியச்செய்தது . 
( பிரதிபேதம் ) குசையினையும் , நேர்மாணி 

கண்டிகை - இனமொத்த . கண் 
டிகையினையும் ; அது தோலிலே மூன்று நிரையாகப் பலநிறத்து 
மணியை வைத்துத்தைத்துக் கழுத்திற்கட்டுவது ; தமனிய மேகலை 
பூண்டமணித்தார் பொன்னாற் தண்டையினையும் ,அடியொடமைத் 
தியாத்த நூபுரப்புட்டில் - அடியிடத்தே சமைத்துக்கட்டின சிலம் 
பாகிய கெச்சையும் ; ஒடு , உருபுமயக்கம் . அடியொ டமைத்தி 
யாத்த வார்பொலக்கிண்கிணி-அடியிடத்தே 

சதங்கை 
யும் ; சதங்கை பாரத்தைக்குங் குதிரைக்குமொக்கும் . ஆர்ப்பவியற் 
றி - புட்டிலுஞ் சதங்கையும் ஆரவாரிப்பச் செலுத்தி யென்க . 
நீ காதலித்தூர்ந்த காமக்குதிரை - நீகாதலித்துப் புணர்ந்த நின் 
னுடைய காமத்தையுடைய பரத்தையை யெனவும் நீகாதலித் 
தேறின..... குதிரையெனவும் நின்றது . செண்டு வெளியி 
வன்றி...... கொளுத்தவிளைத்தாயாகையினாலே . 


மூன்றாவது மருதம் உக . 

ரு அகூ 
ஆதி ( க ) மாதியென்பவற்றுள் ஆதி - நெடுஞ்செலவு . நீ காதலித்தூர்ந்தமயிர் 
முதலியவற்றையுடைய , காமக்குதிரையை ஆர்ப்ப இயற்றி ஆதிக் கொளீஇ 
அசையினை யென்க . 

சுவல் , ஆகுபெயர். ஒரு , உருபுமயக்கம் . -பேலி 
சிகழிகைமேல் விரித்தியாத்த செவ்வுளையெனமாறுக . 

நீலமணிக்கடிகை 
யாப்பின்வல்லிகையென்க . மென்காதிற் புல்லிகைக்கீழ் ஞாலியல் சாமரை 
யெனவும் , உத்தி யொருகாழ் கண்ணுறையாகக் கவின்பெற்ற மத்திகை 
யெனவுங் கூட்டுக . தமனிய மேகலைபூண்ட மணித்தாரெனமாறுக . 

கண்டிகை , தோலிலே மூன்று நிரையாகப் பலநிறத்து மணியைவைத்துத் 
தைத்துக் கழுத்திற் கட்டுவது . 

அடியொடமைத்தியாத்த என்பதனை வார்பொலங்கிண்கிணி நூபுரப் 
புட்டில் இரண்டற்குங்கொள்க . 

சதங்கை , பரத்தைக்குங் குதிரைக்கும் ஒக்கும் . 
நீ காதலித்தூர்ந்த நின்காமக்குதிரை எனபதற்கு , நீகா தலித்துப் புணர் 

ர்ந்த 
நின்னுடைய காமத்தையுடைய பாத்தை (யெனினுமாம் .) ( எனவுங்கொள்க .) 
உஉ சேகா , கதிர்விரி வைகலிற் கைவா ரூஉக் கொண்ட 

மதுரைப் பெருமுற்றம் போலரின் மெய்க்கட் 
குதிரையோ வீறி யது 

து : ஞாயிற்றின் கதிர் விரிகின்ற விடியற்காலத்தே கையிற் பிடித்த 
அலகாலே ( 2 ) தூராலை வாருதல் கொண்ட மதுரையிற் பெரிய முற்றம் போல 
நின்மெய்க்கட் கீறியது குதிரையோ ? 

சேவகா, சேகா எனத் திரிந்து நின்றது ; விகாரமெனினுமாம். 
வாருதெலென அலகும் பெற்றது; வீறுதல் - கீறுதல் . 
( ரு கூருகிர் மாண்ட || குளம்பினது நன்றே 

கோரமே வாழிகுதிரை 

எ - து : அக்குதிரை கூரிய உகிராலே மாட்சிமைப்பட்ட குரத்தினை 
+ யுடையது ; ஆதலின் , மிகவுங் கொடிதே ; + அதனை ஏறுகின்ற நீ தப்பின்றி 
வாழ்வாயாக . எ 


| 


மா 


வட்டமாயோடல் . 


வரால் - செற்றை குப்பை . 
( பிரதிபேதம் ) * கொளீஇயவசை வினையென்க. சேகா , சேங்காவென்பது ....விகாரமுமாம் . 

கதிர்விரியாயைக விற் , குதிரையோ வாருதலென அலகும்பெற்றது வீறுதல் . 
1 ( வாரு வாரூஉவென அலகுபெற்றது என்பது முன்பதிப்பு) | குளம்பிளது. 
வன்றே. உடையதுவாதலின் , + இதனை 


ருகூ d 

கலித்தொகை கசு . 
உஎ வெதிருழக்கு நாழியாற் சே திகைக் ( க ) குத்திக் 

குதிரை ( உ ) யுடலணி போலநின் மெய்க்கட் 
குதிரையோ கவ்வியது 

எ - து : மூங்கி ( ரு ) லுழக்காலும் நாழியாலும் (ச )சேதிகையென்னும் பெயரை 
யுடைய தொழில்களாக வண்ணங்களைத் தோய்த்துக்குத்தின குதிரையுடலிற் 
( ரு ) பக்கரை போல நின்மெய்க்கட்கவ்வியது குதிரையோகூறாயென்றாள் .எ - று . 
கூ 0 சீத்தை , பயமின்றி யீங்குக் கடித்தது நன்றே 
வியமமே வாழிகுதிரை 

து : சீ ! கெட்டது ; தனக்கொரு பயனின்றியிருக்க வடுப்படுத்தற்கு 
உரித்தல்லாத இடத்ேத வடுப்படுத்திற்று ; ஆதலால் , இக்குதிரை பெரிதும் 
வியப்பே ; அக்குதிரையை ஏறின நீ தீங்கின்றி வாழ்வாயாக . எ 

வியவென்னும் உரிச்சொல் முதனிலையாகப்பிறந்து வியமமெனப் பெயர் 
படநின்றது ; அம் அசை . உரிச்சொன் முதனிலையாக எல்லா நிலைகளும் 
பிறக்குமா றுணர்க . இனி விஷமமென்னும் வடமொழியென்பாரும் உளர். 
அது ஷ டகரம் பெற்றே வருமென உணர்க . 

வேட்கை மறுத்துக் ||கிளந்தாங் குரைத்தன் , மரீஇய மருங்கி னுரித் 
தென மொழிப ” ( ச ) என்பதனுள், ஒன்றென முடித்தலால் , மரீ இயவாறு ஏனைய 
வற்றிற்குங்கொள்கவென்று அதனான் இழிந்தோர் கூற்றைஉயர்ந்தோர்கூறுவன 
அமைத்தாம் . அவை : வீறுதலுங் கவ்வுதலும் , 

குத்திக்குதிரை என்றே பிரதிகளிலுள்ளது ; குத்தின குதிரை 
என்னு முரையை நோக்க , குத்தி குதிரை என்றிருக்கலா மென் 

தோற்றுகிறது . 
உ . " புடைப் போர்ப் புளகத் துடப்புமறை பருமத்து " பெருங் . ( க ) ச.அ : எ . 

உழக்கு நாழி யென்பவை முகத்தலளவைக் கருவிகள் . 
சேதிகையென்பது , யானைக்கு உரித்தாகக் காளிதாஸ மஹாகவியாற் 

பத்திச்சேதம்போலக் , குதிரைக்கு உரித்தானதொரு 
சித்திர விசேடமாயிருக்குமென்று அறிஞர் கூறுகின்றனர் . 
பக்கரையென்பது குதிரைச்சேணமென்னும் பொருளின் தாய் , ( சீவக . 
கஎஎஉ . சூளா . கல்யாண . கச . அரசியற் உங O. ) செய்யுணடையிலும் 
( பெரும்பாண் . சகஉ ; முல்லை . எஉ ; நெடுநல் . கஎக , சீவக . ருசுஎ ) 
உரை நடையிலும் பயின்று வருதல் காண்க . 
தொல் . பொருளி . சூ . கஎ . இச்சூத்திரத்தின் இவருரையிலும் இக் 
குறிப்போடு " குகிரையோ வீறியது ” என்பது மேற்கோள் . 
பதம் ) * வன்னங்களை வியமமே திரையை , முதனிலையாக எல்லா ரிலை 

களும் பிறக்குமாறுணர்க . அதுவியமமெனப் பெயர்படரின்றது அம்மசை 
யமென்னும் வடமொழி , || கிளர்ந்தாங்கு . 


க . 


று 


கூறப்பட்ட 


நகக 


மூன்றாவது மருதம் கூக . 
ஈ.உ மிகான் , றினியறிந்தே னின்று நீ யூர்ந்த குதிரை 

பெருமணம் பண்ணி யறத்தினிற் கொண்ட 
( க ) பருமக் குதிரையோ வன்று * பெருமநின் 
னேதில் பெரும்பாணன் ராதாட வாங்கேயோர் 
t வாதத்தான் வந்த வளிக்குதிரை யாதி 
யுருவழிக்கு மக்குதிரை யூரனீ யூரிற் பரத்தை 
பரியாக வாதுவனா யென்றுமற் றச்சார்த் 
திரிகுதிரை யேறிய செல் 


எ - து : இன்று நீ ஏறிய குதிரை மிகவும் நன்றாயிருந்தது ; அதனை 
இப்பொழுதறிச்தேன் ; அது X தான் அற நூல் கூறிய வழியாற் , பெரியமணஞ் 
செய்துகொண்ட ( 2 ) மேகலையையுடைய காமக்கிழத்தியாகிய குதிரையோ 
அன்று ; பெருமா ! பாண்டொழிற்கு ஏதிலனாகிய பெரிய பாணன் தூதாய்ச் 
( ங ) செல்ல , அவ்விடத்துப்பரத்தையருடனே உண்டான மாறுபாட்டாலேவந்த 
( ச ) காற்றுப்போற்கடிய குதிரை ; அதுதான் நினது பழையஉருவை முற்கூறிய 
றே கெடுக்கும் ; ஆதலால் , அக்குதிரையை இனி ஏறாதேகொள் ; அன்றி அப் 

குதிரையாக நீ அரசவாரியனாய் எந்நாளும் + எறில்மேல் ஈண்டுவாராக் 

லே திரி ; இனி ஈண்டுத் - தாழ்க்ககில்லாதே அக்குதிரையை ஏறுதற்குப் 
போட்ட பத் தலைவி புலந்து கூறினாள் . எ 


. 


பருமமென்பது , குதிரைச்சேணத்துக்குப் பெயராய்வருதல் : ( நெடுநல் . 
கஎகூ , நாலடி . கசக , கள. கசு . பெருங் . ( க ) ச அ : எ , ( உ ) கஅ: கரு ) 

இவற்றாலும் அறியலாகும் . 
உ . மேகலையுள் , பருமமென்பது ஒன்று ; அது பதினெட்டுக் கோவை 

யுடையது ; பருமந் தாங்கிய பணிந்தேந் தல்குல் (முருது . கசக . ) 
என்பதும் அதனுரையும்பார்க்க . பதினான்கு கோவையுடைய தென்று 

கூறுவாரும் உளர் . 
ங . ஆடுதலென்பது செல்லுத லென்னும் பொருட்டாய் வருமென்பதை , 

" நின்றூதாடித் துறைச்செல்லாள் " கலி . எஉ : கங . என்பதனாலும் 

இந்நூற்பக்கம் சுகூரு : ச - ஆம் குறிப்பாலும் அறிக . 
சு . ( அ) " கால்கிளர்ந் தன்ன கதழ்பரிப் புரவி ( ஆ ) " கால்கிளர்ந் தன்ன 

கடுஞ்செல லிவுளி " ( இ ) " காற்கடுப் பன்ன கடுஞ்செல லிவுளி " ( ஈ ) 
" காலியக்கன்ன கதழ்பரி " (உ )" காலியற்புரவி ” ( ஊ ) " வளிநடந் தன்ன 
வாச்செல லிவுளியொடு " ( எ ) " காலியற் கலிமா ( ஏ ) " வளிதொழி 

லொழிக்கும் வண்பரிப்புரவி ” ( ஐ ) " காலிய லிவுளி " 
பிரதிபேதம் ) * பெருமானின் , - வாதத்தால் , வாதுவனாய் மற்றச்சார் . || நன்றாயிருந்ததனை 

X தான நூல் , + ஏறிஈண்டு , மேல்ஈண்டு , + தாழ்க்கரில்லாதே . 


நிகூட 


கலித்தொகை கூஎ . 


இதனுட் ( க ) பாணன்றூதாடவந்த என்றதனான் அவன் கூட்டிய புதிய 
பரத்தையரென்பதூஉம் அறத்தினிற்கொண்டகுதிரையோவன்று என்பதனால் , 
காமக்கிழத்தி யன்றென்பதூஉம் அவன் பகுதியி னீங்கிய தூஉம் மேனியில் 
வடுக்கள் நெஞ்சினைச் சுடுகின்றதூஉம் பாக்தையரைக் குதிரையாகக் கூறித் 
தான் அதற்குத் தக்குகின்ற தூஉங் கூறியவா றுணர்க . " மாபுநிலை திரியா 
* மாட்சிய ” (உ ) என்பதனால் , தலைவி அங்கனங்கூறும் வழு அமைத்தாம் . இதனுள் 
மடன் அழிந்த வழுவமைதி , " தன்வயிற் கரத்தலு மவன்வயின் வேட்டலு , 
மன்ன விடங்க ளல்வழி யெல்லா , மடனொடு நிற்றல் கடனென மொழிப் " 
( ங ) என்பதனுள் அமைத்தாம் . 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 

இது சொற்சீரடி பெற்று ஐஞ்சீரடுக்கிவந்தகலிவெண்பா. ( ஙக ) 
( கூஎ . ) அன்னை கடுஞ்சொ லறியாதாய் போல 

யென்னைப் புலப்ப தொறுக்குவேன் மன்யான் 
சிறுகாலை யிற்கடை வந்து குறிசெய்த 
வவ்வழி யென்றும்யான் காணேன் றிரிதர 
வெவ்வழிப் பட்டாய் சமனாக விவ்வெள்ளல் ; 
சு முத்தேர் முறுவலாய் நம்வலைப் பட்டதோர் 

புத்தியானை வந்தது காண்பான்யான் றங்கினேன் ; 
அ ஒக்கும் ; 
அவ்வியானை வனப்புடைத் தாகலுங் கேட்டேடன் 

வ்வியானை தான் , சுண்ணநீ றாடி நறுநறா நீருண் 
டொண்ணுதல் யாத்த திலக வவிரோடைக் 
தொய்யில் பொறித்த வனமுலை வான்கோட்டுத் 
தொய்யகத் தோட்டிக் குழைகாழ் வடிமணி 


இந்நூற்பக்கம் – அசு : க - ஆம் குறிப்புப் பார்க்க . 
உ . தொல் . அகத் . சூ.சரு ; இந்நூற்பக்கம் ருஎஎ : உ - ஆம் குறிப்புப்பார்க்க. 
கூ . தொல் . பொருளி.சூ . கக.இச்சூத்திரத்தின் இவருரையில் , “ இவ்வீரிடத் 

தும் மடனழிதலுடையளென வழுவமைத்தார் ; அது குதிரைவழங்கி 
வருவல் என்று அவன் கரந்தவழி அதனை மெய்யெனக்கோடலன்றே 
மடமை , அங்ஙனங் கொள்ளாது அறிந்தேன் குதிரைதான் எனப் 
பரத்தையர்கட் டங்கினாயெனக் கூறுதலின் , து மடனழிந்த வழு 

வமைதியாயிற்று " என்னுங் குறிப்புக் காணப்படுகின்றது . 
( பிரதிபேதம் ) * மாட்ைெமய , + வழுவவமைத்துத்தான் . சொற்சீரடியும் பெற்று . 


மூன்றவது மருதம் ஈ.உ. 


ருகட் 


யுத்தி பொறித்த புனை பூண் பருமத்து 
கரு முத்தேய்க்கும் வெண்ப னகைதிறந்து 

நன்னகர் வாயிற் கதவ வெளில்சார்ந் 
தன்னலங் காட்டித் தகையினாற் காறட்டி வீழ்க்குக் 
தொடர்தொட . ராக வலந்து படர்செய்யு 

மென்றோட் டடக்கையின் வாங்கித்தற் கண்டார் 
2 ) நலங்கவளங் கொள்ளு நகைமுக வேழத்தை 

யின்றுகண் டாய்போ லெவனெம்மைப் பொய்ப்பது ; 
உஉ எல்லா , கெழீஇத் தொடி செறிந்த தோளிணை தத்திக் 

தழீ இக்கொண்ர்ந்தாயு நீ ; 
உச குழீஇ , அவாவினாற் றேம்புவா ரிற்கடை யாறா 

வுவாவணி யூர்ந்தாயு நீ ; 
உசு மிகா அது , சீர்ப்பட வுண்ட சிறுகளி யேருண்க 

ணீர்க்குவிட் ரீர்ந்தாயு நீ ; 
உஅ சார்ச்சார் , தெறிதா ழிருங்கூந்தனின் பெண்டி செல்லாஞ் 

சிறுபாக ராகச் சிரற்றாது மெல்ல 
விடா அது நீயெம்மில் வந்தாயல் வியானை 
கடாஅம் படுமிடத் தோம்பு . 

இது " கொடியோர் கொடுமை சுடுமென................ பகுதியி னீங்கிய 
தகுதிக்கண் " ( க ) தலைவி ( 2 ) பாத்தையரை யானையாகக் கூறிப் புலந்தது . 

இதன் பொருள் . 
( ங ) அன்னை கடுஞ்சொ லறியாதாய் போலநீ 
யென்னைப் புலப்ப தொறுக்கு வேன் மன்யான் 
( ச )சிறுகாலை யிற்கடை வந்து குறி செய்த 
தொல் . கற்பியல் . சூ . சு . 
இந்நூற்பக்கம் – எள : உ - ஆம் குறிப்புப்பார்க்க 
" அன்னை கடுஞ்சொல் ...... எள்ளல் ” என்பது பரத்தையர் அன்பி 

* கூடியதற்கு ( * கூறியது என்றும் பிரதிபேதம் ) மேற்கோள் ; 
தொல் , களவி . சூ . கருகா . இளம் . 
சு . ( அ ) " ஒருபாற் கிளவி யேனைப்பாற் கணும் " என்னுஞ் சூத்திரத்திற்கு 

ஒருபக்கத்துக் கூறிய பொருண்மை ஒழிந்த பக்கத்துக் கண்ணும் 
(பிரதிபேதம் ) * புலாந்தது , - என்னை புலப்பது . 1 செய்தலவழி யென்றுயான் காண் . 

75 


கு 


இகச 


கலித்தொகை கஎ . 


வவ்வழி யென்றும்யான் காணேன் றிரிதர 
வெவ்வழிப்பட்டாய் சமனாக விவ்வெள்ளல் 

து : நீ தலைநின்று ஒழுகுகின்ற பரத்தை , யான் புணர்தற்கு நீ 
குறித்தல் செய்த * அவ்விடத்து எந்நாளும் உன்னைக் காணேனாய்ப் பலகாலுந் 
திரிதலைச் செய்ய , நீ எவ்விடத்தே போனாயென்று நாட்காலத்தே எம்முடைய 
மனையின் வாசலிலே வந்து கடுஞ்சொற் சொல்லி உன்னைப் புலக்கின்ற 
தொழிலை நீ அறியாதாய்போல இப்பொழுது நடுவாக நின்று இக்கனம் 
எம்மை இகழ்கின்ற இகழ்ச்சியிடத்து யான் என்னை மிகவும் ஒறுத்துக்கொள் 
வேன் ; நீ எந்நாளும் அத்தன்மையையென்றாள் தலைவி . எ 

( க )முத்தேர் முறுவலாய் நம் ( உ வலைப் பட்டதோர் 
( ங ) புத்தியானை வந்தது காண்பான்யான் றங்கினேன் 

எ - து : அதுகேட்ட தலைவன் , முத்தையொக்கும் முறுவலையுடையாய் ! 
நம்வலையிலே அகப்பட்டுவந்த தொரு புத்தியானை ஈண்டு வந்தது ; அதனை 
ஏறிக் காண்பதாக யான் தங்கினே னென்றான் . எ - 


வருவகைதாம் வழக்கு நெறி யென்று கூறும் என்று பொருளும் 
மனையோண்மாட்டும் காமக்கிழத்திமாட்டும் நிகழும்புணர்ச்சியும் பிரிவும் 
ஊடலும் பரத்தையர் மாட்டும் நிகழும் என்று விளக்கமும் எழுதி , 
" சிறுகாலை ........ காணேன் " என்ற பகுதியைப் புணர்வுகுறித்து 
வந்ததற்கு மேற்கோள் காட்டினர் இளம் ; தொல் . பொருளி . சூ . உசு . 
( ஆ ) " சிறுகாலைப் பட்ட பொறியும் ( இ ) " சிறகாலை , யட்டில் புகா 
தாள் " நாலடி . கக , ஙகாங . 
( அ ) தலைமகன் , 

தனதொழுக்கத்தைத்தலைமகண்மாட்டுக்கரந்துணர்த்தும் 
வழி அவள் மடனழிய நின்றதற்கு , " முத்தேர் முறுவலாய் 

நம்வலை ... 
கேட்டேன் " என்னும் பகுதிகளை மேற்கோள் காட்டி , 
" முத்தேர் ........ ... தங்கினேன் என்றவழி , அதற் குடம்படாது 
" அவ்வியானை வனப்பு . கேட்டேன் எனப் பொய்கூறினா 
னென்னும் கருத்தினளாகிக் கூறுதலின் மடனழித லாயிற் றென் 
பர் இளம் ; தொல் . பொருளி. சூ.க. தன்வயிற் ( ஆ ) " முத்தேர் 
முறுவலாய் " இந்நூற்பக்கம் ங க 0 : உ - ஆம் குறிப்புப்பார்க்க 

" மும்மதத்துவாவை , வலையை வீசியே பிடித்திட மதித்துளாரென்ன ” 
கூ . " காவற் பாங்கி னாங்கோர் பக்கமும் " என்புழி , " புத்தியானை வந்தது 

காண்பான் யான் றங்கினேன் " என்பதனால் , யானையைக் காத்தற்குப் 
பிரிந்தேனெனத் தலைவன் றினானென்பர் நச ; தொல் . அகத் . சூ . 


(பிரதிபேதம் ) * இடத்து + காணயாள் நங்கினேன் , காண்பதாயான் , 


மூன்றாவது மருதம் உ . 


ருகக 


அ ஒக்கும் 
( க) அவ்வியானை வனப்புடைத் தாகலுங் கேட்டேன் 
அவ்வியானைதான் , சுண்ண ( உ ) நீ றாடி ( ங )நறுநறா நீருண் 
டொண்ணுதல் யாத்த திலக வவி + ரோடைத் 
( ச )தொய்யில் பொறித்த வனமுலை வான்கோட்டுத் 
தொய்யகத் தோட்டிக் குழைதாழ் வடிமணி 

யுத்தி பொறித்த புனை பூண் பருமத்து 
கரு முத்தேய்க்கும் வெண்ப னகை திறந்து 
(( ரு ) நன்னகர் வாயிற் கதவ வெளில் சார்ந்து 
தன்னலங் காட்டித் தகையினாற் காறட்டி வீழ்க்குந் 
தொடர்தொட ராக | வலந்து படர்செய்யு 

மென்றோட் டடக்கையின் வாங்கித்தற் கண்டார் 
உ ) நலங் கவளங் கொள்ளு நகைமுக வேழத்தை 
யின்றுகண் டாய்போ லெவனெம்மைப் பொய்ப்பது நீ 

து : அதுகேட்ட தலைவி , கூறியது ஒக்குமென நெஞ்சொடு கூறி , 
பின்னர் அவன் கேட்ப + அந்தப் புத்தியானை , ஒள்ளிய நெற்றியிலே நிலை 
பெறுத்தின ( சு ) திலகமாகிய விளங்கிய = பட்டத்தினையும் , தொய்யில் எழு 


தின 


கலி . க.அ : கங - ஆம் அடிக்குறிப்பின்க ணுள்ள அம்பிகாபதிகோவை . 

( ருக O ) செய்யுள் , ஈண்டும் அறியத்தக்கது . 
உ . " நீறாடிய களிறுபோல பட் . சஅ . 
கூ . தெண்கட் டேறன் மாந்தி " அகம் . ங ஙசு : சு . 
ச . தொய்யில் பொறித்த சுணங்கெதிரிள முலை " மது . சகசு . 

நன்னகரென்பதனை இவ்வடியின் முன்னடிக்கும் தன்னலமென்பதனை 

இவ்வடிக்கும் ஈற்றுச்சீராக்கிஇம்மூன்றடியையும் அளவடியாக்கலுமாம் . 
சு . திலகமென்பது நெற்றியிலணியும் ஓரணிகலமுமாம் ; இதனை ( அ ) 

" ஒருத்தி தெரிமுத்தஞ் சேர்ந்த திலகம் , ஒருத்தி யரிமா ணவிர்குழை 
யாய்காதுவாங்க " ( கலி . கஉ ; ஙரு-ந.சு ) என்பதனாலும் ( ஆ ) உதயனன் 
வாசவதத்தையின் அணிகளைக் கண்டு புலம்புமிடத்து , அந்தியுண் 
முளைத்த வெண்பிறை போலச் , செந் தீச் சிறுநுதன் மூழ்கத் தீந்து , 
நிலமிசை மருங்கின் வீழ்ந்தனை யோவெனத் , திலக நோக்கிப் பலபா 

ராட்டியும் ” , ( பெருங் . ( 2 ) கக : அஅ - க்க . ) என்று கூறுதலாலும் அறிய 
(பிரதிபேதம் ஓடை தொய்யில் . - வெண்பன்னகை . சாய்ந்து , சாய்த்து | வலர்ந்தபடர் 

* வழக்கொள்ளும் , + வந்த புத்தியாக , - வட்டத்திலயும். 


நிகள் 


கலித்தொகை கூ . 


அழகினையுடைய முலையாகிய வெண்மையையுடைய கோட்டினையும் , ( க ) தொய் 
யகமென்னுந் தலைக்கோலமாகிய தோட்டியினையும் , தாழ்ந்த மகரக்குழை 
யாகிய வடித்த மணிகளையும் , திருவைப் பொறித்து வைத்த புனைந்த தலைப் 
பணியாகிய கழுத்து மெத்தையினையும் உடைத்து ; ஆகையினாலே அழகுடைத் 
தாகலும் பிறர் கூறக் கேட்டேன் ; அந்த யானைதான் சுண்ணமாகிய நீற்றை 
அணிந்து * நறிய கள்ளாகிய நீரை உண்டு நல்ல மனைவாசலிற் கதவமாகிய 
கம்பத்தைச் சேர்ந்து அதனோடே துவக்குண்டதே தனக்குச் சங்கிலியாகக் 
கட்டுண்டு தன்னழகைக் காட்டி அவ்வழகாலே ஒருவரும் போகாதபடி காலைத் 
தடுத்து வீழ்க்கும் ; அதுவேயுமன்றிப் பிறாக்கு வருத்தத்தைச் செய்யும் மெல் 
விய தோளாகிய தடக்கையாலே வாங்கிக்கொண்டு தன்னைக் கண்டாருடைய 
நலமாகிய கவளத்தை முத்தையொக்கும் நகையினையுடைய வெண்பல்லைத் 
திறந்து கொள்ளும் ; அந்தச் சிரிப்பை - முகத்தேயுடைய வேழத்தை இன்று 
கண்டாய்போலே நீ எம்மைப் பொய்யாக்குவது என்ன பயனையுடைத்தென் 
றாள் . எ - 

" பருமப் பணை யெருத்திற் பல்யானை புண் கூர்ந்து ” ( உ) என்றார் பிறரும் . 
ஆடியென்பது முதலிய செய்தெனெச்சங்கள் வீழ்க்குமென்னும் முற்றுச் 
சொல்லோடு || முடிந்தன . அதுவேயுமன்றிக் கவளமுங் கொள்ளுமெனப் 
பின்னும் மு.றாக முடிக்க. + நகைமு வேழமென்றது சுட்டாய் நின்றது . 
உஉ எல்லா , கெழி இத் தொடிசெறித்த + தோளிணை தத்தித் 
தழீஇக்கொண் டூர்ந்தாயு 6 

து : ஏடா ! X தொடியைச்செறித்த தோளாகிய மருமத்தே கெழுமித் 
தழுவிக்கொண்டு பின்னர்த் தத்தி ஏறினாயும் நீ எ 
இது முபக்கமும் புணர்ச்சியு - கூ நிற்று . யானை யாதலின் , 

தத்திபூர்த் தா 
யென்றாள் , 
உச குழீஇ , அவாவினாற் றேம்புவா ரிற்நடை யான 

வுவாவணி யூர்ந்தாயு நீ 


எ 


- 


லாகும் .( இ ) " சிந் தூரத் திலக நுகற் சிந்துரத்தின் ” (ஈ )" தாரா ரோடைத் 
திலகநுதற் சயிலம் " வில்லி . கிருட்டினன் . கக . நான்காம் போர் . ங.உ. 

என்புழி யானை நெற்றியிலும் திலகம் கூறப்படுகின்றது . 
க . " தொய்யகம் " கலி . உ அ : சு . இதற்கு , பூரப்பாளை யென்று பொருள் 

கூறுவர் அடியார்க்கு நல்லார் ; சிலப் . சு : கஎ. 
உ . களவழி . ங. அ . 
( பிரதிபேதம் * கறிதாகிய , + முகத்தையுடைய , பயனுடைத்து , || முடியும் அதுலேய 

மன்றிக் கவழமும் , + கை வேழமென்றது . + தோளினத் தந்தித்தழீஇக் 
* நொடிநிறத்ததோன 


-- 


மூன்ருவது மருதம் .உ . 


நகன் 


- 


. 


எ - து : மின்மேல் வேட்கையால் எதிர் கொண்டுவந்து கூடிப் பின்னர் 
வருந்துகின்ற பரத்தையருடைய மனையின் வாயிலே வழியாகக் கொண்டு 
போய் அவ்வியானையை அழகுண்டாக ஏறினாயும் நீ . எ - று . 

உவாவென்றதனை இளையமகளியாகவும் யானையாகவுங் கூறுக . 
யுகம் உகமாயினாற்போல் நின்றது . 
2 * மிக அது , சீப்ப - வுண்ட சிறுகளி பேருண்க 
ணீக்குவிட் குர்த்தாயு நீ 

து : நின்னை மிகாமற் சீர்மைப்பட நுகர்ந்த சிறிய களிப்பினையுடைய 
அழகினையுடையவாகிய மை புண் கண் அழும்படி சிலநாள் விட்டுப் பின்னர்க் 
கூடினாயும் 

நின்னைக் கைகடவாமல் ஒர் அளவிற்பட மதம் பிறத்தற்கு வேண்டுவன 
வற்றை உண்ட , சிறிய களிப்பையுடைய , மக்க ள ழகை உண்டற்குக் காண 
மான கண்ணையுடைய ( க ) யானையை நீர்க்கு விட்டு ஏறினாய் நீ என்றும் ஒரு 
பொருள் தோன்றநின்றது . அழகையுண்டல்- அவரைக் கொல்லுதல் . கண் , 
ஆகுபெயர் . 
உஅ சார்ச்சார் , ( 2 ) தெறிதா மருங்கூந்தனின்பெண்டி செல்லாஞ் 

சிறுபாக ராகச் ( ங )சிரற்றது மெல்ல 
நிறையழி கொல்யானை நீர்க்குவிட் டாங்குப் , பறையறைந் தல்லது 
செல்லற்க " கலி . ருசு : ஙஉ - கூ , என்பதும் இந்நூற்பக்கம் கூசசு : 

ச - ஆம் குறிப்பும் இங்கே கருதத்தக்கன . 
உ . ( அ ) எல்லாமென்னுஞ்சொல் உயர் திணைக்கண் உளப்பாட்டுத்தன்மைக்கே 

வருமென்றும் அது நெறிதா ழிருங்கூந்த னின் பெண்டி ரெல்லாம் 
எனப் படர்க்கையின் வருதல் இலக்கண வழக்கன்று ; நின் பெண்டி 
ரெல்லாரு மென்னுஞ்சொல் எல்லாமென 

மரூஉவழக்காகி வந்த 
தென்றும் அதனைச செய்யுண்மருங்கினுமென்னும் அதிகாரப்புறநடை 
யாற் பிறநூன் முடிபெனத் தழீஇக் கோடலுமா மென்றும் கூறுவர் 
தய்வச்சிலையார் ; தொல் . பெயரி . கூஉ . எல்லாமென்னும் 
( ஆ ) எல்லா மென்பது 

தன்னுளுறுத்த பன்மைக்கல்லது உயர்திணை 
மருங்கினாக்கமில்லை " என்பதனால் , 

என்பதனால் , சிறுபான்மை முன்னிலைக்கண்ணும் 
படர்க்கைக்கண்ணும் வருமென்று கொண்டு , " நெறிதா ழிருங்கூந்த 
னின் பெண்டி ரெல்லாஞ, சிறுபாகராக " என்பதனைப்படர்க்கைக்கண் 
வந்ததற்கு ( தொல் . பெயரி . சூ . ங ங . ) நச்சினார்க்கினியரும் , ( இ ) 

ககக . இ.வி. நூலாரும் மேற்கோள் காட்டுவர் ; ( ஈ ) இதனை , 
சேனாவரையர் இடவழு வமைதயென்பர் ; தொல் . பெயரி . சூ . 
கூ . | சிரற்றுதலென்பது சித்தலென் றும்வரும் ; உடற்றுதல் உடறுதலென 

ருகிவருதலும் காண்க 
பிரதிபேதம் * சீர்மைபட கண் அழும்படி , ! சாஅர்க் சாஅர் | மெல்லாவிடர் 


சூ 


இ - வி . 


ருகஅ 


கலித்தொகை க அ . 


விடாஅது நீயெம்மில் வந்தாயவ் வியானை 
கடாஅம் படுமிடத் தோம்பு . 

எ - து : சார்ந்த சார்ந்த இடங்களிலுள்ள அறல் தங்கின கரிய கூந்தலை 
யுடைய நின் பெண்டிரெல்லாரும் நின்னைக் கோபியாதபடி எம்முடைய 
இல்லிலே வந்தாய் ; அதற்கு அப்புத்தியானை நீ ஏறமாட்டாத (க )பாகனாம்படி 
யாக நின்னைக் கைகடந்து மதம்படும் ; அவ்விடத்து விடாதே அதனை மெல் 
லெனப் பரிகரித்துக்கொள்ளெனப் புலந்து கூறினாள் . எ - று . 

புதிய பரத்தையரைப் புணர்தற்கு ஏனைப் பரத்தையர் கோபியாதபடி 
அதற்குப் பரிகாரமாக ஈண்டுவந்து என்பால் அடைந்தாய் ; தலைவி மனைக்கண் 
தங்கினானென்று அவர் கருதுவாராக நினைத்தாயென்றாள் . 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 

இது தரவு கொச்சகங்களும் சொற்சீரடிகளும் வெண்பாக்களும் விரவி 
வந்த கொச்சகக்கலி . 

(நஉ ) 
( கூஅ . ) யாரை நீ யெம்மில் புகுதர்வா யோரும் 

புதுவ மலர்தேரும் வண்டேபோல் யாழ 
வதுவை விழவணி வைகலுங் காட்டினையாய் 

மாட்டுமாட் டோடி மகளிர்த் தரத்தரப் 
ரு பூட்டுமான் றிண்டேர் புடைத்த மறுகெல்லாம் 
பாட்டாதல் சான்றநின் மாயப் பரத்தைமை 
காட்டிய வந்தமை கைப்படுத்தேன் பண்டெலாங் 
கேட்டு மறிவேன்மன் யான் ; 
க தெரிகோதை யக்கல்லாய் தேறீயல் வேண்டும் 
பொருகரை வாய்சூழ்ந்த பூமலி வையை 
வருபுன லாடத் தவிர்ந்தேன் பெரிதென்னைச் 

செய்யா மொழிவ தெவன் ; 
கங ஓஒ , புனலாடி னாயெனவுங் கேட்டேன் புனலாங்கே 

நீணீர் நெறிகதுப்பு வாரு மறலாக 
மாணெழி லுண்கண் பிறழுங் கயலாகக் 


பாகனென்னும் , உரையைநோக்க, பாசரென்பதை ஈற்றில் அர்பெற்ற 

வந்த பாகென்னுஞ் சொல்லாகக் கொண்டனரென்று தோற்றுகிறது . 
(பிரதிபேதம் ) * அதற்குப்புத்தியானை . - புணர்த்தக்கு ஈண்டுவந் தாயென்பால்லந்தாயன் 

தென்முள்ளி . 


நகக 


மூன்றாவது மருதம் கட . 


கார்மலர் வேய்ந்த கமழ்பூம் பாப்பாக 
நாணுச் சிறையழித்து நன்பகல் வந்தவிவ் 
வியாணர்ப் புதுப்புன லாடினாய் முன்மாலைப் 

பாண்ன் புணையாகப் புக்கு ; 
உ 0 ஆனாது , அளித்தமர் காதலோ டப்புன லாடி 

வெளிப்படு கவ்வையை யானறித லஞ்சிக் 
குளித்தொழுகி னாயெனவுங் கேட்டேன் குளித்தாங்கே 
போர்த்த சினத்தாற் புருவத் திரையிடா 
வார்க்கு ஞெகிழத்தா னன்னீர் நடைதட்பச் 
சீர்த்தக வந்த புதுப்புன னின்னைக்கொண் 

டீர்த்துய்ப்பக் கண்டா ருளர் ; 
உஎ ஈர்த்தது , உரைசால் சிறப்பினின் னீருள்ளம் வாங்கப் 

புரை தீர் புதுப்புனல் வெள்ளத்தி னின்னுங் 

கரைகண் டது உ மிலை ; 
கூட நிரைதொடீஇ , பொய்யாவாட்டானைப்புனைகழற்காற்றென்னவன் 

வையைப் புதுப்புன லாடத் தவிர்ந்ததைத் 
தெய்வத்திற் றேற்றித் தெளிப்பேன் பெரிதென்னைச் 

செய்யா மொழிவ தெவன் ; 
ச மெய்யதை , மல்கு மலர்வேய்ந்த மாயப் புதுப்புனல் 

பல்காலு மாடிய செல்வுழி யொல்கிக் 
களைஞரு மில்வழிக் காலாழ்ந்து தேரோ 
டிளமண லுட்பட லோம்பு முனைநேர் 
முறுவலார்க் கோர்நகை செய்து . 
இது பரத்தையிற்பிரிந்துவந்த தலைவன் ஆற்றுமையே வாயிலாகச் 
சன்றுழி அவனைக் கண்டு நீ தாழ்த்த காரணமென்னென , புதுப்புன 
பாடித் * தாழ்த்ததென்ன , தலைவி இன்ன புதுப்புனலே ஆடியதென 
நருங்கிக் கூறியது . 

இதன் பொருள் . 
( க )ரியாரை நீ யெம்மில் புகுதர்வா யோரும் 

தரும் வண்டேபோல் யாழ 
க . ( அ ) " யாரைநீ யெம்மில் புகுதர்வாய் என்பது தலைவி அகமலி யூட 

லகற்சிக்கண் வேற்றுக்கிளவி கூறியதற்கு மேற்கோள் ; தோல் . கற்பி . 
ரதிபேதம் ) * தாழ்த்தேனெனத்தலைவி நீ யின்ன புதுப்புனலோவர்டியது , யாரையோ 

வெம்பில் . 


புதுவ மலர்பே 


* 


ச O0 


கலித்தொகை கூஅ . 


( க )வதுவை விழவணி வைகலுங் காட்டினையாய் 
மாட்டுமாட் டோடி ( 2 ) மகளிர்த் தரத்தரப் 
ந பூட்டுமான் றிண்டேர் புடைத்த மறுகெல்லாம் 
பாட்டாதல் சான்றநின் மாயப் பாத்தைமை 
( ங )காட்டிய வந்தமை கைப்படுக்கேன் பண்டெலாங் 
கேட்டு மறிவேன்மன் யான் 

+ - து : (ஈ )புதியனவாகியமலர்களை ஆராய்ந்து நகரும் வண்டுபோலே நீ 
புதிய பரத்தையரை நுகர்தற்கு விரும்புதலின் அவரைக் கொண்டுவருதற்கு 
அவரிருக்கின்ற இடந்தோறும் இடந்தோறும் தடிச் சென்று அப்பாத்தை 
யரைக் கொண்டு வருகையினாலே எப்பொழுதும் பூட்டப்படும் குதிரையை 


சூ . கசு . அவன் குறிப்பு இளம் . ( ஆ ) யாரை நீ சொல்லுகென்ற 
லும் ( இ ) யாரை நீ தேற்றேன் " கந்த . மார்க்கண்ட . உக அ . அசுரர் 
யாக . உஎ . ( ஈ ) | “ நீயாரை நின்னிலை , சொல்லுதி " ( உ ) யாரை நீ , 
யென்னை நீ யியம்பியது " கம்ப . விபீடண . நிங . மீட்சி . - 0 . ( ஊ ) 
யாரை நீ செப்புகென " ( எ ) " ஆரைநீயென கூர்ம . இராமன் வனம் . 
ஙசு , கஎ. ( ஏ ) “ யாரை நீ 

போந்தெதென்னை " நைடதம் . 
பிரிவுறு உசு . என்பவற்றிலும் ( ஐ ) " நீயாரை " கலி அஅ : ங : என்ப 
திலும் அகன் குறிப்பிலுள்ளவற்றிலும் யாரை என்பதில் ஐகாரம் முன் 
னிலை விளக்கிவருதல் காண்க ; 2 , அசையென் பாரு முளர். 
" அறிவுடை யந்தண னவளைக்காட் டென்றானோ கலி . சஉ : க அ . 
( அ ) " இவ்வூர் மங்கையர்த் தொகுக்தினி , யெவ்வூர் நின்றன்று மகிழ்க 
நின் றேரே ஐங் . சு உ . ( ஆ ) " நல்லாரை நெடுநகர்த் தந்துசின் , 
றேர் பூண்ட நெடுநன் மான் றெண்மணிவந் தெடுப்புமே ( @ ) " தேர் 
மயங்கி வந்த தெரிகோதை யந்நல்லார் " கலி எ O : க எ - க.அ , அஅ : க அ . 
( ஈ ) " தேர்தர வந்த நேரிழை மகளிர் அகம் . ங ஙசு : கக . 
செவியிற் கேட்பினுஞ் சொல்லிறந்து வெகுள்வோள் , கண்ணிற் 

னென்னா குவள் கொல் ...... .... பலர்படிந் துண்ணுநின் 
பரத்தை 

தை மார்பே " ஐங்குறு . அசு . 
ச . ( அ ) " வண்டு புதிதுண்ண " கலி . கஎ : கரு . என்பதும் ( ஆ ) அதன் 

குறிப்பும் இந்நூற்பக்கம் உஙசு : ச - ஆம் குறிப்பில் ( இ ) இச்செய்திக்குப் 
பொருந்துவனவும் , ( ஈ ) " தேனீப் புதுநறா வருந்தி யார்த்து " கந்த . 
சுரம்புகு . உஅ . ( உ ) " பூந்துகள் விரவித் தோற்றாப் புதுமதுக் கவர்ந்து 
தேனீ, மாந்து தன் மாந்தி " திருவானைக் . ஆரஞ். கசு . என்பனவும் 

இங்கே ஒப்புநோக்கற் பாலன . 
( பிரதிபேதம் ) * பரத்தமை , எது: ஒருமசை , புதியன .. 


கா 


மூன்றாவது மருதம் கா . 


கூகே 


யுடைய திண்ணியதேர் ஆரவாரித்த தெருவுகளெல்லாம் நின் ( க ) பரத்தைமை 
கூறிய பாட்டு உண்டாதற்குப் பொருந்தின நின் பொய்யாகிய பரத்தைமைக் 

ணத்தை யான் முற்காலமெல்லாம் மிகவுங் கேட்டும் அறிந்திருப்பேன் ; 
அதுவேயன்றி நாடோறும் வரைந்து கொள்ளுங் கல்யாணமாகிய விழாவா 
லுண்டாகிய ஒப்பனையை என்னை ஒழிந்தவர்களுக்குக் காட்டுதற்கு நீ வந் 
இப்படி வருவையென நெஞ்சிலே தெளிந்துவிட்டேன் ; ( உ ) எம்முடைய 
இல்லிலே புகுதலைச் செய்வாயாகிய நீ எமக்கு ஆராந்தன்மையையுடையை 
1 யென்றாள் . எ - று . 

ஒரும் , அசை . கேட்டுமென்னும் உம்மை , எச்சம் . யாழ , அசை . ( ங ) கைப் 
படுத்துதல் , ஈண்டுத் தெளிதலை உணர்த்திநின்றது . புகுதருவாயென்பது , ( ச 
புகுதர்வாயெனத் திரிந்துகின்றது; உகரம் விகாரத்தாற்றொக்கதெனினுமாம் . 
கூ ( ரு ) தெரிகோதை யந்நல்லாய் : தேறீயல் வேண்டும் 

பொருகரை வாய்சூழ்ந்த ( க ) பூமலி ( ஏ ) வையை 
வருபுன லாடத் தவிர்ந்தேன் ( அ ) பெரிதென்னைச் 
செய்யா மொழிவ தெவன் 

எ - து : அதுகேட்ட தலைவன் , தெரிந்த மாலையினையும் அழகினையு 
முடைய நல்லாய் ! யான் செய்யாதனவற்றைப் பெரிதாக என்னைச் சொல்வது 
என்ன பயனையுடைத்து ? தன்னிடத்தேசூழ்ந்த பூக்கள் மிக்க நீர் பொருகின்ற 
கரையையுடைய வையையாற்றில் வருகின்ற நீரையாடுதற்குத் தங்கினேன் ; 
அதனை நின் னெஞ்சால் + ( கூ ) தெளிதல் வேண்டுமென்றான் . எ - 

மகிழ்நன் பரத்தைமை பாடி யவிழிணர்க் , காஞ்சி நீழற் குரவை 
யயரும் " அகம் . ஙஙக : அ 

எம்மனை , வாரனீ வந்தாங்கே மாறு " கலி . அக : உ 
ங . “ கைப்படுதி " (சீவக.கசு 00 .) என்பதற்கு , காண்பை என்று பொருள் 
செய்திருத்தலும் இங்கே கருதற்பாலது . 
திரிதர் வாய் " பரி . க O : கஉக . 
தெரிகோதை யந்நல்லார் கலி . அஅ : க அ . 
" வையை யென்ற பொய்யாக் குலக்கொடி , ...... ..புண்ணிய நறு 
மல ராடை போர்த்து ..... ...... புனல்யா றன்றிது பூம்புனல் 
யாறென " சிலப் . கங : கஎ - கஎச . 
" வையை வருபுன லாட வினிது கொல் " தொல் . மெய்ப்பாட் . சூ . 
கக . இளம் . மேற்கோள் . 

கலி . கஅ : ஙஉ - ஙங . 
க . ஓஒதல் வேண்டும் ( குறள் . சுருங ) என்பதற்கு , தவிர்க வென்று 

பொருளெழுதி யிருப்பதும் காத்தல் வேண்டும் ( சீவக . உ O க . ) 
(பிரதிபேதம் ) * கல்லியாணமாகிய , காட்டுதற்குச்சியந்திப்படியையென, என்றாள் கேட்டும் , 

|| தொக்கது . தெரி , தெரீஇயல்வேண்டும் . + தெளிதலையேண்டும் . 
76 


. 


கு . 


எ . 


கலித்தொகை கூஅ . 


கங ஓஒ ! என , கூறிய பொய்யை வியந்து நெஞ்சோடு கூறினாள் . 

புனலாடி னாயெனவுங் கேட்டேன் ( க ) புனலாங்கே 
c ணீர் நெறி ( உ ) கதுப்பு வாரு மறலாக 
மாணெழி லுண்கண் பிறழுங் கயலாகக் 
கார்மலர் வேய்ந்த கமழ்பூம் பரப்பாக 
நாணுச் சிறையழித்து ( ங )நன்பகல் + வந்தவவ் 
வியாணர்ப் புதுப்புன லாடினாய் ( ச ) முன்மாலைப் 
பாணன் புணையாகப் புக்கு 

ர - து : அவ்விடத்தே புனலாடினா யென்றுங் கேட்டேன் ; நீ ஆடிய 
புனல் தான் ஒழுகும் அறல் நீண்ட தன்மையையுடைய நெறித்த மயிராக , 
ஆண்டுப் பிறழுங் கயல்கள் மாட்சிமைப்பட்ட அழகினையுடைய உண்கண் 
ணாக , || கருமை மலர் தல் பொருந்தின கமழ்கின்ற பூக்களையுடைய சோலை 
யிடத்தே நாணாகிய அணையை முறித்துப் பலருங் காணும்படி பகற்பொழு 
திலே வந்த அந்தப் புதுவருவாயையுடைய புதுப்புனலைப் பாணன் வாயிலாக 
ட = நீர்த்து மாலைக்காலத்திற்கு முன்னே சென்று ஆடினாயென்றாள் . எ - று . 
மலர்தல் , பரத்தற்பொருட்டு . + 


என்பதற்கு , காப்பாயாகவென்று பொருள் கூறி வேண்டுமென்பது 
உழ்மீற்றான்வந்ததோர் எவல்கண்ணிய வியங்கோள் ; " வாழ்தல் 

வேண்டு 
மிவண் வரைந்த வைகல் ” ( புறம் . ஙசுஎ ) என்றார் பிறரும் என்று 
மேற்கோள்காட்டியிருப்பதும் " நடக்கல் வேண்டும் " ( சீவக . உசுஎ . ) 
என்பதற்கு , போவாயாகவென்று பொருள் கூறி வேண்டுமென்பது 
ஒரு வியங்கோளென்று எழுதியிருப்பதும் ஈண்டு அறிதற்பாலன . 
" தேனுகர் வண்டு நிமிறுஞ் சுரும்புஞ் செறிகுவளைப் , பூநகு தண்புனற் 
பொய்கைநல் லூர புதுப் புனலுங் , கானமர் புள்ளுங் கடவுளும் 
வாசியும் காய்சினமால் , யானையு மாவர்கொல் லோநாளு நாளும் வந் 

தெங்கையரே ” அம்பிகாபதி . நிக . 
உ . " விலங்குநிமிர்ந் தொழுகிய கருங்கய னெடுங்கண் , விரைமலர் நீங்கா 

வவிரறற் கூந்த , லுலபுரந் தூட்டு முயர்பே ரொழுக்கத்துப் , புலவர் 
நாவிற் பொருந்திய பூங்கொடி , வையை யென்ற பொய்யாக் குலக் 
கொடி சிலப் . கங : ககா - கஎ . 

இந்நூற்பக்கம் சசரு: உ -ஆம் குறிப்புப் பார்க்க . 
சு . முன்மாலையென்பது இரவின் முன்னதாகிய அந்திக்கும் பின் மாலை 

யென்பது இரவின் பிள்னதாகிய அந்திக்கும் பெயராகுமென்றும் 

கூறுவர் . 
(பிரதிபேதம் ) * அழிந்து. + வந்தவிவ்வியாணர்ப் . 1 என்று கேட்டேன் , || கருமையலர் 

தல் , வந்த புது வருவாயை = தீர்ந்து + ( புதுவருவாயையுடையது புதுப் 
புனல் என்பது முன் பதிப்பு.) 


- 


மூன்றாவது மருதம் ங ங . 

சுல 
20 ஆனது , அளித்தமர் காதலோ டப்புன லாடி 

வெளிப்படு கவ்வையை யானறித லஞ்சிக் 
( க ) குளித்தொழுகி னாயெனவுங் கேட்டேன் குளித்தாங்கே 
போர்த்த சினத்தாற் புருவத் திரையிடா 
வார்க்கு ஞெகிழத்தானன்னீர் நடைதட்பச் 
சீர்த்தக வந்த புதுப்புன னின்னைக்கொண் 
டீர்த்துய்ப்பக் கண்டா ருளர் . 

து : மேன்மேலே தலையளி செய்து அமர்ந்த காதலோடே அப்புனலை 
ஆடுதலால் வெளிப்படுகின்ற அலரை யான் அறிதலை அஞ்சி மறைந்து நடந் 
தாயென்று பிறர் சொல்லவுங் கேட்டேன் ; அதுபொறாமல் மெய்யை 
மறைத்த சினத்தோடே புருவமாகிய திரையையிட்டு நல்ல நீர்மையை யுடைய 
நின் ஒழுக்கத்தைத் தடுக்கும்படி கனம்பட வந்த சிலம்பொலியாலே ஆர 
வாரிக்கும் புதியபுனல் நீ குளித்த அவ்விடத்தே நின்னைக் கைக்கொண்டு 
இழுத்துச் செலுத்தக் கண்டாரும் உளரென்றாள் . எ - று . 

குளித்த கடைக்குறைந்தது . குளித்தொழுகவென்று நீரிற் பிறக்கும் 
தொழிலுந் தோன்ற நின்றது . கோபத்தாற் பல்காலும் புருவம் ஏறி முரி 
வதனைத் திரையிடாவென்றாள் . ஒழுகினாயெனவுமென்ற உம்மை , எச்சவும்மை . 
பாணன் புணையாக ஆடியதே யன்றி யென நிற்ற லின் . 
உஎ ஈர்த்தது , ( உ )உரைசால் சிறப்பினின் னீருள்ளம் வாங்கப் 

புரைதீர் புதுப்புனல் வெள்ளத்தி னின்னுங் 
கரைகண் டதூஉ மிலை 

து : அங்ஙனம் இழுத்த நீர், புகழமைந்த தலைமையினையுடைய 
நினது நீர்மையையுடைய நெஞ்சை வாங்கிக்கொள்கையினாலே குற்றமற்ற 
அப்புதுப்புனலினுடைய பெருக்கினின்றுங் கரையேறுதற்கு இன்னும் கரை 
கண்டது தானும் || இல்லையென்றாள் . எ - 

இன்னுமென்ற உம்மை , சிறப்பு . கண்டதுமென்ற உம்மை , காணாமையே 
யன்றிக் கண்டதுமில்லையென எதிர்மறை . 
கூ 0 நிரைதொடீஇ ,(ங ) பொய்யாவாட்டானைப் புனைகழற்காற்றென்ன 
வையைப் புதுப்புன லாடத் தவிர்ந்ததைத் 

வன் 


மை 


குளித்தல் - மறைதல் . " மயின்மயிற் குளிக்குஞ்சாயல் " சிறுபாண்.கசு 

உரைசால் சிறப்பின் , மன்னன் மாரன் " சிலப் . அ: ரு - - 
ங . இப்பொருளில் , " வாய்வாள் " என்ற சொல்லாட்சியே பெரும்பாலன . 
( பிரதிபேதம் ) * திரையை விட்டு , நிரையிடயென்றாள் . ஒழுகினாயென்றவும்மை - அன்றி 

நிற்றலின் , || இலையென்றாள் . 


கலித்தொகை கூஅ . 


( க ) தெய்வத்திற் றேற்றித் தெளிப்பேன் பெரிதென்னைச் 
செய்யா மொழிவ தெவன் 

எ - து : அதுகேட்ட தலைவன் , நிரைதொடியினையுடையாய் ! ( 2 ) தப்பாத 
வாட்டானையினையும் புனைந்த கழற்காலினையுமுடைய பாண்டியனது வையை 
யாற்றின் வந்த புதிய புனலை ஆடுதற்குத் தங்கினபடியை வார்த்தையாற் 
றெளிவித்து , பின்னர்த் தெய்வத்தாற் றெளிவிப்பேன் ; நினக்கு யான் 
செய்யாதனவற்றை என்னைப் பெரிதாகச் சொல்லுகின்றது என்ன பயன் தரு 
மென்றான் . எ 

இந்நிலத்திற்கு உரிய தெய்வம் ( ஈ ) இந்திரன் . 
ங ச ( ச ) மெய்யதை , மல்கு மலர்வேய்ந்த மாயப் புதுப்புனல் 

பல்காலு மாடிய செல்வுழி யொல்கிக் 
களைஞரு மில்வழிக் காலாழ்ந்து தேரோ 
டிளமண லுட்பட லோம்பு முளை நேர் 
முறுவலார்க் கோர்நகை செய் 

எ - து : பெருகிய மலரைச் சூடின பொய்யையுடைய புதிய புனலைப் 
பலகாலும் ஆடல்வேண்டித் தேரோடே செல்லுமிடத்து ( ரு ) முளையொத்த முறு 
வலையுடையார்க்கு ஒரு சிரிப்பை உண்டாக்கி நின்னைப் பிடித்துக் கரையேற 
விடுவாரில்லா தகாலத்தே இள 

ளமணலினுள்ளே || கால்நிலை தளர்ந்து கழுமி 
அகப்படுதலைப் பாதுகாப்பாயாகெனத் தலைவி நெருங்கிக் கூறினாள் . எ 
க . செய்யாத சொல்லிச் சினவுவ தீங்கெவ , னையத்தா லென்னைக் க 

யாதி தீதின்மை , தெய்வத்தாற் கண்டீ தெளிக்கு " கலி . கூக : சு- அ . 
தப்பாத வாள் தானை - தவறாமல் வெட்டுகின்ற வாட்படை 
ஊடலுங் கூடலுமாகிய காமச்சிறப்பு நிகழ்தற்கு , மருத நிலத்திற்குத் 
தெய்வமாக ஆடலும் பாடலு மூடலு முணர்தலும் உள்ளிட்ட 
விளையாட்டு இனிதினுகரும் இமையோர்க்கும் இன்குர லெழிலிக்கும் 
இறைவனாகிய இந்திரனை ஆண்டையோர் விழவுசெய்து அழைத்தலின் 
அவன் வெளிப்படு மென்றார் . அது வையைப் புதுப்புன . 
தேற்றித் தெளிக்கு என இந்திரனைத் தெய்வ மென்றதனாலும் ....... 
| உணர்க " தொல் . அகத் . சூ . ரு . நச் . 
ச . மெய்யதையென்பதற்கு , உரை காணப்படவில்லை . 

நாணன் முளையை மகளிர் பல்லுக்கு உவமைகூறுதல் தமிழ்நூன் மரபு 
" கிளையரி நாணற் கிழங்கு மணற் கீன்ற , முளையோ ரன்ன முள் 

ளெயிற்றுத் துவர்வாய் " ( அகம் . உகஉ : ச - டு . ) என வருதல் காண்க . 
(பிரதிபேதம் ) * நிரைத்த தொடியினை. . மல்ரிமலர்மேய்ந்த . பெருகுமலரை , தான்விலை 

தளர்ந்து கழுமி அகப்படுத்துதலைப் பாதுகாப்பார்யாரென . 


கி 


என்ப 


மூன்றாவது மருதம் ங ச . 


சுமதி 


இதனால் , இருவருக்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 

இது தரவும் போக்கும் ஐஞ்சீரடுக்கிய பாட்டும் இடைமிடைந்த கலி 
வெண்பா . ( க ) 

(ஙங ) 
( கூகூ . ) நறவினை வரைந்தார்க்கும் வரையார்க்கு மவையெடுத் 

தறவினை யின்புறூஉ மந்தண ரிருவருந் 
திறம்வேறு செய்தியி னூனெறி பிழையாது 
குழவியைப் பார்த்து நூஉந் தாய்போ லுலகத்து 
மழைசுரந் தளித்தோம்பு நல்லூழி யாவர்க்கும் 
பிழையாது வருதனின் செம்மையிற் றரவாய்ந்த 
விழையணி கொடித்திண்டே ரினமணி யானை பாய் ; 
அ அறனிழ லெனக்கொண்டா யாய்குடை யக்குடைப் 
புறநிழற்கீழ்ப் பட்டாளோ விவளிவட் காண்டிகா 

பிறை நுதல் பசப்பூரப் பெருவிதுப் புற்றாளை ; 
கக பொய்யாமை நுவலுநின் செங்கோலச் செங்கோலின் 

செய்தொழிற்கீழ்ப் பட்டாளோ விவளிவட் காண்டிகா 

காமநோய் கடைக்கூட்ட வாழுநாண் முனிந்தாளை ; 
கச ஏமமென் றிரங்குநின் னெறிமுரச மம்முரசி 

னேமத் திகந்தாளோ விவளிவட் காண்டிகா 
வேய்நல மிழந்ததோள் கவின்வாட விழப்பாளை ; 

ஆங்கு ; 
கஅ நெடிதுசே ணிகந்தவை காணினுந் தானுற்ற 

வடுக்காட்டக் கண்காணா தற்றாக வென்றோழி 
தொடிகொட்ப நீத்த கொடுமையைக் 
கடிதென வுணராமை கடிந்ததோ நினக்கே . 

* இஃது அரசன் தலைவனுயவன்தலைவியை நீங்கி இருந்ததற்குத் தலைவி 
புலவி நீட்டித்து ஆற்றனாயவழி அவட்த நிகழ்ந்த ( 2 ) காமத்துமிததிறத்தை 
அவ்வரசனை நோக்கிச் சான்றேர் கூறியது . இது பெருந்திணை . 


க . காவற் பாங்கி னாங்கோர் பக்கத்திற் றலைவன் கூறியவற்றைத் தலைவி 

பரத்தையராக்கிக் கூறுவதற்கு இதுவும் மேற் . தொல் . அகத் . சூ . சரு . 
உ . இச்செய்யுள் காமத்து மிகுதிறத்தான் அரசனை நோக்கிச் சாசான்றோர் 

றியதாதலின் மருதத்துக் கோத்தாரென்பது . ( தொல் . அகத் . 

கங . நச் .) காணப்படுகின்றது . 
(பிரதிபேதம் ) * இது அரசன் . 


காசு 


கலித்தொகை கூகூ . 


இதன் பொருள் . 
நறவினை வரைந்தார்க்கும் வரையார்க்கு மவையெடுத் 
தறவினை யின்புறாஉ மந்தண ரிருவருந் 
திறம் வேறு செய்தியி னூனெறி பிழையாது 
குழவியைப் பார்த்து றூஉந் தாய்போ லுலகத்து 
மழைசுரந் தளித்தோம்பு ( க ) நல்லூழி யாவர்க்கும் 
பிழையாது , வருதனின் செம்மையிற் றரவாய்ந்த 
( உ )விழையணி கொடித்திண்டே ரினமணி யானையாய் 

து : கள்ளை உண்ணல் ஆகாதென்று நீக்கின தேவர்க்கும் அதனை 
ண்டலை நீக்காத அசுரர்க்கும் ( ங) வரைதலும் வரையாமையுமாகிய அவ் 
விரண்டினையுங் கைக்கொண்டு அறத்தொழிலாக இன்பமுறுத்தும் வியாழமும் 
வெள்ளியுமாகிய குரு இருவருஞ் செய்த வழி வேறாகிய தொழில்களையுடைய 
க . ( அ ) மழைதொழி லுதவ மாதிரங் கொழுக்க ... நல்லூழி யடிப் 

படரப் , பல்வெள்ள மீக்கூற , வுலக மாண்ட வுயர்ந்தோர் மருக மது . 
க - உ ங . ( ஆ ) உரவிப் பெருங்கலித் துன்பங்கள் போய்முத லூழி 
யின்பம் , வரவிப்படிதன்னை வாழ்வித்தவாணன் " தஞ்சை . உ அசு . என் 

பவை " நல்லூழி .... யானையாய் " என்பதனோடு ஒப்பு நோக்கற்பாலன . 
உ . ( அ ) " இழையணிந் தியல்வருங் கொடிஞ்சி நெடுந்தேர் " குறுந் . ஙசரு . 

( ஆ ) “ இழையணி நெடுந்தேர் ” ( ஓ ) -இழைகிளர் நெடுந்தேர் ” புறம் . 

கஉங : ச ; கூருக : கரு . 
ங . வியாழமும் வெள்ளியுஞ் செய்த அ /சியனூல்கள் முறையே பாருகற் 

பத்திய சூத்திரமென்றும் சுக்கிரநீதியென்றும் பெயர்பெறும் ; கள்ளுண் 
டல் பல நூல்களிலும் விலக்கப்பட்டுள்ள தென்பது உலகமறிந்த 
தொன்று ; பிறவற்றாற் றீராப் பிணிதீர வேண்டி , நறவைத்தா னுண் 
டாற்கு நற்றீர் -வுறவைத்தான் , பண்டு பொன்னோன் றத்த பராகசாந் 
தாயணப் பேர் , கொண்ட கிருச்சிரங்கள் கொண்டு, இதனால் வியாழத் 
துக்கும் கொள்கை அதுவாதல் புலனாகும் . சுக்கிரநீதியில் அளவு கட 
வாத மத்தியபானம் பிரதிபையையும் புத்தித்தெளிவையும் தைரி 
யத்தையும் சித்தநிச்சயத்தையும் உண்டாக்குமென்று கூறப்பெற்றிருக் 
கிறது ; வேறு விளக்கமாக அந்நூலிற் கண்டாலும் உசனஸ்மிருதியிற் 
சண்டாலும் பின்பு அச்செய்தி குறிக்கப்பெறும் ; யாக்கிய வற்கியர் 
மத்தியபான சுராபான நிவேதம் அந்தணர்க்கே யென்றும் 

ரசர் 
முதலியோர்க்கன்றென்றும் மக்கட்பிரிவுக்கு வகுத்துக் கூறியுள்ளார்; 
அஷ்டாங்க ஹ்ருதயம் சிகித்ஸாஸ்தானம் 

ஏழாவது அத்தியா 
யத்தில் நறவின் சிறப்பும் அதன் வகையின் பெயர்களும் பயனும் 

மற்றும் பலவும் விரித்துரைக்கப்பட்டிருத்தல் இங்கே அறியத்தக்கது . 
(பிரதிபேதம் ) * வருந்தான் , 1 தேவர்களுக்கும் . . அந்தணரிருவரும் . 


-- 


மூன்றாவது மருதம் கூச . சமஎ 
அரசியலைக் கூறும் நூல்வழியைத் தப்பாமல் , குழவியைப் பார்த்து இன்புறூஉக் 
தாய் ( க ) அதற்கு முலை சுரந்து கொடுக்குமாறு போல , 

து கொடுக்குமாறு போல , ( உ ) மழையானது 
தன்னை( க.) வேண்டின காலத்தே பெய்து ( ச ) உலகை அளித்துப் பாதுகாக்கும் 
நல்ல முறைமையை எல்லார்க்குந் தப்பாது வருதலை நினது நடுவுநிலைமை 


வெள்ளியும் பொன்னு மென்போர் விதிமுறை மெய்யிற் கொண்ட , 
வொள்ளிய நாளினல்ல வோரையி னுலகமூன்றுர் , துள்ளினர் குனிப்ப 
மௌலி. சூடினான் கடலில் வந்த , தெள்ளிய திருவுந் தெய்வப் பூமியுஞ் 
சேருந் தோளான் " கம்ப . திருவபிடேக. கூ அ . என்பதும் இவ்விருவ 

ரும் அரசியனூல் செய்தன ரென்பதனை வலியுறுத்தும். 
க . ( அ ) “ புனிறுதீர் குழவிக் கிலிற்றுமுலை போலச் , சுரந்த காவிரி மரங் 

கொன் மலிநீர் , மன்பதை புரக்கு நன்னாட்டுப் பொருநன் " புறம் . 
சு அ : அ - க 0 . ( ஆ ) " சரயு வென்பது தாய் முலை யன்ன திவ் , வரவு 
நீர்நிலத் தோங்கு முயிர்க்கெலாம் " கம்ப . ஆற்று . கஉ . ( இ ) " ஈன்ற 
குழவி முகங்கண் டிரங்கித் , தீம் பால் சுரப்போ டன் முலை போன்றே , 

அவர் , முகங்கண்டு சுரத்தல் காண்டல் வேட்கையேன் ” 
மணி . கக : ககச - ககஅ . என , பிறவற்றுக்கும் உவமையாய் கூறப்பட் 


டுள்ளது 
. 


மன்னவ 


1 . 


உ . அ 
( அ )" வேந்தன் முறைநெறியிற் சேர்தலும் ............ 

திங்கண் மும் 
மாரிக்கு வித்து " திரிகடுகம் . கஅ . ( ஆ ) " இயல்புளிக் கோலோச்சு 
னவ னாட்ட , பெயலும் 

பெயலும் விளையுளுந் தொக்கு " குறள் . ருசடு. 
மழைவளஞ் சுரக்கு மாறும் வயனிலம் விளையு மாறும் ............ 
...... பிறழ்தராக் கோலி னாகும் விநாயக . அரசியற்கைப் . அக . 
என்பனவும் ( ஈ ) " முறைகோடி மன்னவன் செய்யி னுறைகோடி , 
யொல்லாது வானம் பெயல் குறள் . ருருக . ( உ ) " கோனிலை திரிங் 
திடிற் கோணிலை திரியுங் , கோணிலை திரிந்திடின் மாரிவறங் கூரும் 
மணி . எ : அ - கூ . ( ஊ ) " செங்கோல் கோடியோ... நலத்தகை 
நல்லாய் நன்னா டெல்லா , மலத்தற்காலை யாகியதறியேன் " மணி . உ அ 
க அஅ - ககக . ( எ ) நீணில மாரி யின்றி விளைவஃகிப் பசியு நீடிப் ... 

வுலகு கேடா மரசுகோல் கோடி னென்றான் ) சீவக 
உருரு . ( ஏ ) வேந்தன் முறைதிறம்பின் .... மாந்தர் பசியா 
லுணங்க மழைவறந்து , பாந்தண் முடிகிடந்த பாரின்விளை வஃகு 
மால் " பிரமோத்தா. பத்திராயுவுக்கு . கஅ . என்பனவும் இங்கே ஒப்பு 

நோக்கற்பாலன . 
... " முறைவேண்டு பொழுசிற் பதனெளி யோரீண் , ைெறவேண்டு 

பொழுதிற் பெயல்பெற் றோரே " புறம் . கூரு : கரு 
" மண்ணுடை ஞாலம் புரவெதிர் கொண்ட 

ஞாலம் புரவெதிர் கொண்ட தண்ணிய வெழிவி " 
பதிற் . கஅ க - க . 


கசு . 


சு -0 அ 

கலித்தொகை கூகூ . 
யாலே உலகத்திற்குத் தரும்படியாக வாய்த்த இழையணிந்த கொடியினை 
யுடைத்தாகிய திண்ணியதேரினையும் (க )மணிகட்டின இனமாகியயானையினையு 
முடையாய் ! எ - 

கழ் அழியெனத் திரிந்தது . 
அ ( உ ) அறனிழ லெனக்கொண்டா யாய்குடை யக்குடைப் 

புற நிழற்கீழ்ப் பட்டாளோ விவளிவட் காண்டிகா 
பிறைநுதல் பசப்பூரப் பெருவிதுப் புற்றாளை 

எ - து : || நின் அழகிய குடையினது நிழல் அறத்தைச் செய்யுமென்று 
எடுத்தாய் ; அந்தக்குடையின. நிழலின்புறத்தே இவளகப்பட்டாளோ ? 
அதிற் பட்டவளல்லள் ; இங்ஙனம் பிறைபோலும் நுதல் பசப்புப் பரப்பப் 
பெரிய ( ங ) நடுக்கமுற்ற இவளை இவ்விடத்தே அருளிப்பாராய் . எ - று . 

X காண்டியென்னும் முன்னிலைவினையோடு ( ச ) காவென்னும் அசைநிலை 
யிடைச்சொல் நின்ற 


. 


க . 


மணியிலாக் குஞ்சரம் வேந்தூர்த லின்னா" இன்னா . கச . 
உ . ( அ ) " வெண்குடை , நிலவுக்கடல் வரைப்பின் மண்ணக நிழற்ற , 
வேம 

முரச மிழுமென முழங்க , நேமி யுய்த்த...... கவுரியர் மருக ”" 
புறம் . கூ : க - ரு . என்பதும் ( ஆ ) " மன்னுயிர் காக்குமிம் மன்னனு 
மென் கொலோ , வின்னுயி ரன்னானைக் காட்டி யெனைத்தொன்று , 
மென்னுயிர் காவா தது " கலி . கசங : ருகூ - ரு . ( இ ) " மண் காவல் 
கொண்ட வடிநெடு வேன்முடி மன்னவர்க்குப் பெண்காவல் கொள்கை 
பெரும்பழி போலும் பெருந்தகையே அம்பிகாபதி . ருஉ O. 
என்பவையும் (ஈ ) " முன்னமே மொழிந்தா யன்றே யிவன் குறை 
முடிப்ப தைய , பின்னிவன் வினையின் செய்கை யதனையும் பிழைக்க 
லாமோ ” கம்ப . வாலிவதை. க உஎ . ( உ ) " வானும் வையமுங் காத்து 
வரம்பிலா , வூனு மாவியு மோம்பிய மாயற்கு , மீனும் வேலும் 
வெருவருங் கண்ணியும் , யானுமோபிற ரென்றுளங்கன் றுமால் ” திருக் 
கழக்தன்ற . நாராயணச் . என இதனிழலாய் வருவனவும் 

இங்கே அறிதற்பாலன . 
கூ . விதுப்பென்பதற்கு , புறநானூற் றுரையாசிரியரும் நெடுக்க மென்றே 

பொருள் கூறினர் . இவர்கள் கொள்கை , இச்சொல் விதிர்ப்பின் மரூஉ 
வென்பது போலும் ; விதும்பலென்பதற்கு விரைதலென்று பொருள் 

கூறுவர் பரிமேலழகர் . 
ச . காவென்னுமிடைச்சொல் அசைநிலையாய்வருதற்கு " அறனிழ ......... 

காண்டிகா என்பது நன் . இடை . சூ , உஉ . மயிலை . விருத்தி . 
( பிரதிபேதம் ) * நின்குடையக் கிழற்பட்டாளோ . கண்டிகா. நின் குடையினது . கண்டி . 


மூன்றாவது மருதம் கூச . 


நாகை 


கக பொய்யாமை நுவலுநின் செங்கோலச் செங்கோலின் 
செய்தொழிற்கீழ்ப் பட்டாளோ விவளிவட் காண்டிகா 
காம நோய் கடைக்கூட்ட வாழுநாண் முனிந்தாளை 

து : ( க ) நினது || செங்கோலினுடைய உயர்ந்த நடுவுநிலைமை தப்பா 
மயை உலகம் புகழ்ந்து கூறாநிற்கும் ; அந்தச் செங்கோலினுடைய இனிய 
செய்தொழிலுக்குக் கீழாகிய கொடுந்தொழிலின் கண்ணே இவள் அகப்பட் 
பாளோ ? அதிற்பட்டவளல்லள் ; இங்ஙனம் காமநோய் இறந்துபாட்டைச் 
சர்த்துகையினாலே தான் உயிர்வாழும் + நாளை வெறுத்த இவளை இவ்விடத்தே 
புருளிப்பாராய் . எ - று . 
கச ஏமமென் றிரங்குகின் னெறிமுரச மம்முரசி 

+ னேமத் திகந்தாளோ விவளிவட் X காண்டிகா 
வேய்நல மிழந்ததோள் கவின்வாட விழப்பாளை 
நின்னுடைய 

எறிகின்ற முரசம் இவ்வுலகத்திற்குக் காவ 
லன் று கூறும்படியாக ஒலியாநிற்கும் ; அந்த முரசினது காவலினின்றும் 
வள் நீங்கினாளோ ? நீங்கினவளல்லள் ; இங்ஙனம் மூங்கில் தன்னலனிழத் 
ற்குக் காரணமான தோள் பழைய அழகுகெடும்படி வருந்துகின்ற ** இவளை 
எவ்விடத்தே அருளிப்பாராய் . எ - 
ஓகாரங்கள், எதிர்மறை. 

ஆங்கு , அசை . 
அ நெடிதுசே ணிகந்தவை காணினுந் தானுற்ற 
( e )tt வடுக்காட்டக் கண்காணா கற்றாக வென் றோழி 


இ - வி . சூ . உஎள . இவற்றிலும் 

இவற்றிலும் " புறநிழற் ......... காண்டிகா 
என்ப 

பது தொல் . இடை . சூ . ஙக . சேனா, நச் . சூ . ங O. யாகா 
தெய்வச் . நன் . இடை . சூ . உஉ . இரா ; இவற்றிலும் மேற்கோள் . 
" நடை தனக்குக் , கோடாமொழிவனப்புக் கோற்கதுவே " சிறுபஞ்ச. எ . 
என்பதும் தெரிவு கொள்செங்கோல் அரசரென்பதனான் அரசரெல்லாம் 
தந்நாட்டு நன்றுந்தீதும் ஆராய்ந்து அதற்குத்தக்க தண்டஞ்செய்தற்கு 
உரிமையும் அதுவெனக்கொள்க " ( தொல் . மரபு . சூ . எக . பேர் ) என் 

பதும்இங்கே அறிதற்பாலன . 
உ . ( அ ) " தன்வழிக் குற்றங் காணாக் கண்ணெனத் தான் செய் குற்ற , 

முன்னிடா தவனைக் கோபித்து " மேருமந்தா . உசுங . என்பதும் , 
ரதிபேதம் ) * செங்கோலைச் செங்கோலின் , - கண்டிகா. . நோய்க்கடைக் கூட்ட , || செய் 

கோலினையுடைய , + நாள் வெறுத்த , + ஏமத்தினிகந்தாளோ . கண்டிகா, 
** இயளையருளிப்பாராய் . வடுக்காட்டிற்கண் . 
77 


சுகம் 


கலித்தொகை கூகூ . 


தொடிகொட்ட நீத்த கொடுமையைக் 
கடிதென வுணராமை கடிந்ததோ நினக்கே 

து : கண் * சேணெடிதாக நீங்கின பொருள்களைக் காணினும் 
தான் தன்னிடத்தே உற்ற வடுவைப் பிறர் காட்டவுங்காணாத தன்மைத்தாக 
* என்னுடைய தோழியினது தொடிகள் சுழன்று கழலும்படியாக நீ கைவிட்ட 
கொடுமையை நீகடிதென்று உணராதிருத்தல் நினக்குச் (க ) சான்றோராற் 
கடியப்பட்டவற்றில் 1 ஒன்றே ! அஃதின்றேயென்றான் . எ - று . 

இதனைக் (உ ) கைக்கிளையென்பார்க்குச் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளா 
நிற்றலிற் கைக்கிளை | யாதாதெனவும் , இதனைக் ( ங ) குறுங்கலியென் பார்க்கு 
அகத்தியனாருந் தொல்காப்பியனாருங் கூறாமையின் அப்பெயர் - பொருந்தா 
தனவுங் கூறி மறுக்க . 


. 


த 


( ஆ ) " காதன் மிக்குழிக் கற்றவுங் கைகொடா , வாதல் கண்ணகத் 
தஞ்சனம் போலுமால் " ( இ ) " கற்ற கல்வியுங் கண்ணகத் தஞ்சனம் 
புறத்தே, யுற்ற வொண்பொருள் விளக்கியுண் கண்ணினுக் குதவாப் , 
பெற்றி யொப்புற " என வடுவினிலையில் அஞ்சனத்தையும் சேணிகந்த 
வற்றினிலையில் பிறபொருளையும்நிறுவி ஒருவாறாக அமைத்திருத்தலும் 

இங்கே அறிதற்பாலன . 
5. “ கடிந்த கடிந்தொசார் செய்தார்க் கவைதா, முடிந்தாலும் பீழை தரும் ” 

என்பது இங்கே அறிதற்பாலது ; குறள் . சுசு அ . 
கலிவெண் பாட்டே என்னுஞ் சூத்திர வுரையில் , " அறனிழல் ... 

விதுப்புற்றாளை என்பதை மேற்கோள் காட்டி , இது சுட்டி 
ஒருவர் பெயர் கொள்ளாக் கைக்கிளை வந்ததாவெனின் , அற்றன்று ; 
லைமகன் அன்பின்மை மெய்யாகினன்றே அன்னதாவது ; இஃது 
அன்ன தின்றி ஊடல் காரணமாக அன்பிலனென்று இல்லது சொல் 
லினமையின் இஃதொருதலை யன்பாகாதென்பர் பேராசிரியர் ; 
தொல் . செய் . சூ . கசு0 ; நச்சினார்க்கினியரும் இதனையே தழுவி 

யெழுதுவர் . 
கூ . குறுங்கலியென்பது அகப்புறத்திணை யுளொன்றாகிய பெருந்திணையின் 

துறை பத்தனுள் ஒரு துறையென்று வீரசோழிய உரையாலும் அத் 
திணையில் அத்துறையில் " நாறிருங் கூந்தன் மகளிரை நயப்ப , வேறு 
படு வேட்கை வீயக் கூறின்று" என்று புறப்பொருள் வெண்பாமாலை 
யாலும் தலைவனால் துறக்கப்பட்ட தலைவியை அவனொடு கூட்ட 
வேண்டிச் சான்றோர் அவன்பாற் கூறுவதென்று புறநானூற்றுரை 

யாலும் அறியப்படுகிறது . 
( பிரதிபேதம் ) * கண்கள் , என்னுடைய தொடிகள் , ஒன்றே வன்றே என்றாள் , || 
இதனைக்குறுங்கலி யென்றல் அகத்தியனாரும் . பொருந்தாது . 

து ஏழடி . 


கா 


மூன்றாவது மருதம் கரு . 


சுக்க 


க 


இஃது ஏழடித்தரவும் மூன்றடித்தாழிசையும் தனிச்சொல்லும் நான் 
கடிச்சுரிதகமும் பெற்ற ஒத்தாழிசைக்கலிப்பா . 

( ஙச ) 
( க 00 . ) ஈண்டு நீர் மிசைத்தோன்றி யிருள் சீக்குஞ் சுடரேபோல் 

வேண்டாதார் நெஞ்சுட்க வெருவந்த கொடுமையு 
நீண்டுதோன் றுயர் குடை நிழலெனச் சேர்ந்தார்க்குக் 
காண்டகு பதியென்னக் கதிர்விடு தண்மையு 
மாண்டநின் னொழுக்கத்தான் மறுவின்றி வியன்ஞாலத் 
தியாண்டோருந் தொழுதேத்து மிரங்கிசை முரசினாய் ; 
ஐயந் தீர்ந் தியார்கண்ணு மருந்தவ முதல்வன்போற் 
பொய்கூறா யெனநின்னைப் புகழ்வது கெடாதோதா 
னல்கி தெளித்தசொ னசையெனத் தேறியாள் 

பல்லிதழ் மலருண்கண் பனிமல்கக் காணுங்கால் ; 
கக சுரந் தவான் பொழிந்தற்றாச் சூழநின் றியாவர்க்கு 

மிரந்தது நசைவாட்டா யென்பது கெடாதோதான் 
கலங்கஞ ருற்றுநின் கமழ்மார்பு நசை இயா 

ளிலங்குகோ லவி : தொடி யிறையூரக் காணுங்கால் ; 
கடு உறைவரை நிறுத்தகோ லுயிர் திறம் பெயர்ப்பான் போன் 

முறை செய்தி யெனநின்னை மொழிவது கெடாதோதா 
னழிபடர் வருத்தநின் னளிவேண்டிக் கலங்கியாள் 
பழிதபு வாண்முகம் பசப்பூரக் காணுங்கால் ; 

ஆங்கு ; 
உ ) தொன்னல மிழந்தோனீ துணையெனப் புணர்ந்தவ 

ளின்னுறல் வியன்மார்ப வினையையாற் கொடிதென 
நின்னையான் கழறுதல் வேண்டுமோ 
வென்னோர்க ளிடும்பையுங் களைந்தீவாய் நினக்கே. 
இதுவுமது . ( க ) 

இதன் பொருள் . 
ஈண்டுநீர் மிசைத்தோன்றி யிருள் சீக்குஞ் சுடரேபோல் 
வேண்டாதார் நெஞ்சுட்க வெருவந்தகொடுமையு 
காமத்து மிகுதிறத்தான் அரசனை நோக்கிச் சொன்றோர் . கூறிய 

தாகலின் மருதத்துக் கோத்தாரென்பர் . நச் . தொல் . அகத் . சூ . ங . 
( பிரதிபேதம் ) * சீய்க்கும் . - ஒண்டாதார் . 


சுகஉ 


கலித்தொகை க 00 . 


நீண்டுதோன் றுயர் குடை நிழலெனச் சேர்ந்தார்க்குக் 
காண்டகு மதியென்னக் கதிர்விடு தண்மையு 
மாண்டநின் னொழுக்கத்தான் மறுவின்றி வியன்ஞாலத் 
தியாண்டோருந் தொழுதேத்து மிரங்கிசை முரசினாய் 

து : குற்றமற்று மாட்சிமைப்பட்ட நின் ஒழுக்கத்தாலே கடலின் மீதே 
தோன்றி இருளைக்கெடுக்கும் ( க ) ஞாயிறுபோல இவ்வுலகத்திலுள்ள பகைவர் 
* நெஞ்சம் அஞ்சும்படி வெருவு தல்வந்த கொதித்தொழிலையும் நெடிதாய்த் 
தோன்றுகின்ற (உ ) ஏனையவற்றின் உயர்ந்தகுடையைத் தமக்கு நிழலென்று 
கருதிச் சேர்ந்தவர்கட்குக் காட்சி தகுங் கதிரைச சொரியும் ( ந மதியையொத்த 
குளிர்ச்சியினையும் , அகற்சியையுடைய உலகில் எவ்விடத்துள்ளோரும் வணங் 
திப் புகழும் இரங்குகின்ற ஓசையினையுடைய முரசினையுமுடையாய் ! எ - 

ஈண்டு - இவ்வுலகம் . எத்துமென்னும் பெயரெசசம் , முரசின் மேலன்றி 
அதனையுடைய மன்ன வனென்னும் பெயரோடு முடிந்தது . 
எ ஐயந்தீர்ந் தியார் கண் அறு ( ச ) மருந்தவ முதல்வன் போற் 
பொய்கூறா யெனநின்னைப் புகழ்வது கெடாதோ 
( அ ) " ஞாயிற் றன்ன வெந்திற லாண்மையுந் , திங்க என்ன தண் 
பெருஞ் சாயலும் ...... உடையை யாகி ” ( ஆ ) “ ஞாயி றனையை 
நின் பகைவர்க்குத் , திங்க எனையை யெம்ம னோர்க்கே ” புறம் . ருரு : 
கங - சு ; நிக : சு - எ . ( இ ) " நீன் , வெம்மையும் விளக்கமு ஞாயிற்றுள , 
நின் , தண்மையுஞ் சாயலுந் திங்களுள பரி.ச : உரு உசு . ( ஈ ) " நண் 

பகைவரென் றிவர்க்கு நாளினுந் , தண்ணயன் வெய்யனந் 
தானை மன்னனே சூளா. நகர . கஎ . என்பன இங்கே ஒப்புநோக்கற் 


தா 


ணுநர் 


பாலன . 


8 .. இருகுடை பின்பட வோங்கிய வொருகுடை , யுருகெழுமதியி னிவந்து 

சேண் விளங்க ” புறம் . கூக : ஈ 
"" திங்களைப் போற்றுதுந் திங்களைப் போற்றுதுங் , கொங்கலர் தார்ச் 
சென்னி குளிர்வெண் குடை போன்றிவ் , வங்க ணுலகளித்த லான் 
என்பதும் அதன் உரையில் இது பண்பும் பயனுங் கூடின உவம 
மென் றெழுதியிருத்தலும் இங்கே அறிதற்பாலன . சிலப் . க : க - ங . 
ங்கே அருந்தவ முதல்வனென்றது சிவபெருமானைப் போலும் ; 
அ ) தாழ்சசடைப் பொலிந்த வருந்தவத் தோற்கே புறம் . க : கங . 
( ஆ ) " 

நற்றவனைப் புற்றரவ நாணி னானை " ( இ ) " நற்றவனை நான்மறைக் 
ளாயி னானை " ( ஈ )" நற்ற வாவுனை நான் மறக்கினுஞ் சொல்லுநா நமச்சி 

வாயவே ” ( உ ) நற்ற வன்காண் ”( ஊ ) " மாதொர்கூறுடை நற்றவனை ” 
(பிரதிபேதம் ) * செஞ்சஞ்சும்படி , நெஞ்சஞ்சுடும்படி . - தாழ்க்குகிழலென்று . 1 அதறு 

டையமன்னவன் , 


மூன்றாவது மருதம் கூடு . 


சுகங் 


பல 


று . 


எல்கிமீ தெளித்தசொ னசையெனத் தேறியாள் 
பல்லிதழ் மலருண்கண் பனிமல்கக் காணுங்கால் 

து : அன்புற்று நீ நின்னிற் பிரியேனென்று தெளிவித்த சொல்லை 
இது தான் நச்சப்படும் வார்த்தையென்று கருதித் தெளிந்தவளுடைய 
இதழையுடையய * மலர்போலும் உண்கண் நீர் நிறைய நீ காணுமிடத்து அரிய 
தவத்தையுடைய (க ) அறம்வளர்த்த நாயனாரைப்போலயாவரிடத்தும் ( உ ) பொய் 
றாயென ஐயமற்று உலகம் நின்னைப் புகழ்கின்றதன்மைநினக்குக் கெடாதோ 
தான் ? எ - 
கக சுரந் தவான் + பொழிந்தற்றாச் சூழநின் றியாவர்க்கு 
( ந ) மிரந்தது நசைவாட்டா யென்பது கெடாதோதான் 
தே . ( எ ) " அருந்தவ ன திசயித்து " திருவால . சு o : சு . எனவும் ( ஏ ) 
" பனிவெண் பிறைநறுங்கொன்றைச்சடைபலிதேரியற்கை ,முனிவன் " 
பதினொர் . மூத்தநாயனார் . சு . ( ஐ ) “ முனிவன் " திருவால . காப்பு . 
உ . எனவும் வருவன பார்க்க . 
சிவபெருமான் தக்ஷிணாமூர்த்தியாயிருந்து அறமுரைத்தா ரென்று 
தேவார முதலியவற்றிற் கூறப்படுதலும் அறமெல்லாம் வளர்க்கும்படி 
உமாதேவியாருக்கு அருளினாரென்று காஞ்சிப்புராண முதலியவற்றிற் 
கூறப்படுதலும் இங்கே அறிதர்பாலன . 
" நெற்றி , யிமையா நாட்டத் தொருவரங் கொண்டு , விலங்கென 
விண்ணோர் வேள்வி முதல்வன் , விரிகதிர்மணிப்பூ ணவற்குத்தா னீத்த , 
தரிதென மாற்றான் வாய்மைய னாதலி, னெரிகனன் றானாக் குடாரி 
கொண் டவனுருவு , திரித்திட்டோன் பரி . ரு : உ கூ கூரு. என்பதும் 
" நெற்றிக்கண் இமையா நாட்டத்தையுடைய அவன் பக்கலிலே 
ந்திரன் ஒரு வரத்தைக் கொண்டு இந்தப் புணர்ச்சியாற் றோன்றிய 
கருவை யழிப்பாயாக என , மழுப்படையைத் தரித்தவன் வாய்மைய 
னாதலின் அவ்விந்திரனுக்குத் தான் கொடுத்த வரத்தைச் செய்தற் 
கரிதென மாற்றாதே இவ்வுல கேழும் தன் மெய்ம்மையை வியக்க 
அதனுருவைப் பலகண்டமாகச் சேதித்தான் " என்னுமதனுரையும் . 
மண்ணினார் தம்மைப் போல்வார் மாட்டதே யன்று 

யன்று வாய்மை , 
நண்ணினார் திறத்துங் குற்றங் குற்றமே நல்ல வாகா , விண்ணினார் 
புசழ்தற் கொத்த விழுமியோ னெற்றி போழ்ந்த , கண்ணினான் கண் 
டந்தன் மேற் கறையையார் கறையன் றென்பார் " தண்டல . " சாதத்தி 
னரனை யொப்பார் " திருக்கழுக்குன்ற . நகரச் . உ 0 . என்பவைகளும் 

இங்கே நோக்கற்பாலன . 
கூ . ( அ )" மாரி பொய்க்குவ தாயினுஞ் , சேரலாதன் பொய்யல னசையே " 

பதிற். கஅ கக -கஉ . ( ஆ ) " இரவலர்க் குள்ளிய , நசைபிழைப் பறியாக் 
( பிரதிபேதம் ) * மலர்போலுண்கண் . . பொழிந்தற்றாற்கும் , 


கலித்தொகை க 00 . 


- 


உலகங் 


எ - று . 


கலங்கஞருற்றுநின் கமழ்மார்பு நசை இயா 
ளிலங்கு கோ லவிர்தொடி யிறையூரக் காணுங்கால் 

து : மனங்கலங்குகின்ற வருத்தத்தையுற்று நின்னுடைய கமழ்கின்ற 
மார்பை நச்சினவளுடைய விளங்குகின்ற கோற்றொழில் விளங்குந் தொடி 
இறையினின்றுங் கழல நீ காணுமிடத்து நீரைச் சுரந்த ( க ) மேகம் அந்நீரைப் 
பொழிந்ததன்மைத்தாக நின்னைச் சூழநின்று இரந்த பொருளை நச்சுதலை 
யாவர் சிலர்க்குங் கெடாயென்று 

கூறும் வார்த்தை 

வார்த்தை நினக்குக் 
கெடாதோதான் 
கரு உறைவரை நிறுத்தகோ ( உ ) லுயிர் திறம் பெயர்ப்பான்போன் 

முறை செய்தி யெனநின்னை மொழிவது கெடாதோதா 
வழிபடர் வருத்தநின் னளிவேண்டிக் கலங்கியாள் 
பழிதபு ( ங )வாண்முகம் பசப்பூரக் காணுங்கால் 

----- 
கழறொடி யதிகன் ” ( இ ) “ ஆர்வுற், றிரந்தோர்க கீயா தீட்டியோன் 
பொருள் போர், பரந்து வெளிப்படா தாகி , வருந்துக ” அகம் . கசு உ : 

அ , உ எசு : க உ - ரு . ( ஈ ) நின்னசை வேட்கையி னிரவலர் வருவ 
ரது , முன்ன முகத்தி னுணர்ந்தவ , ரின்மை தீர்த்தல் வன்மையானே ” 
( உ ) " ஒல்லுவ தில்லென மறுத்தலும் .. இரப்போர் வாட்டல் " 
புறம் . ங : உச - சு ; ககசு : ச - சு . ( ஊ 

சு . ( ஊ ) நசையழுங்க , நின்றோடிப் 
பொய்த்தனிரைதொடீஇ செய்ந்நன்றி , கொன்றார் குற்றமுடைத்து " 
நாலடி . ககக . ( எ ) பசைகொண் டவனிற்பப் பாத்துண்ணா னாயி , 
னசை கொன்றான் செல்லுலக 

மில் பழ . உ.ச. ( ஏ ) " தருவமென்று 
முன் சாற்றி மறுத்தவர் , நரகஞ் சேர்ந்து நலிகுவ ரென்று முந் , துரை 
செய்தாய் பாகவத . ( அ) வாமனாவதா . ருகா . என்பன 

என்பவைகளும் ( ஐ ) 
இந்நூற்பக்கம் கசா.க - ஆம் குறிப்பும் இங்கே அறிதற்பாலன . 
க . ( அ ) நின் , சுரத்தலும் வண்மையு 

வண்மையு மாரியுள " பரி . ச : உஎ ; ( ஆ ) 
வானத் தன்ன வண்மையும் ” ( இ ) மாரி யன்ன வண்மைத் , தேர்வே 
ளாயை ” ( ஈ ) .உள்ளி வந்த பரிசில னிவனென , நெய்யுறப் பொரித்த 
குய்யுடை நெடுஞ்சூடு , மணிக்கல னிறைந்த மணனாறு தேறல் , பாம் 
புரித் தன்ன வான்பூங் கலிங்கமொடு , மாரி யன்ன வண்மையிற் 

சொரிந்து " புறம் . ருரு : கரு ; ங ங சு 
உ . ( அ ) தெரிகோன் " ஞமன்ன் போல வொருதிறம் , பற்ற லிலியரோ " 

புறம் . சு : கா - க 0 . ( ஆ ) " கூற்றமும் விழையக் கோலினி தோச்சிக், 
கோட்ட மின்றிக் குடிபுறங் காத்து " பெருங் . ( ரு ) அ : கக - 20 

" மையில் வாண்முகம் பசப்பூ ரும்மே கலி.எ : 
(பிரதிபேதம் ) * திறம் பொய்ப்பால் போல் . 


- 


எ ; ஙகா : க - சு . 


மூன்றாவது மருதம் ஙரு . 


சுகடு 


- 


நெஞ்சழிகின்ற நினைவு வருத்துகையினாலே நினதருளை 
விரும்பிக் கலங்கினவளுடைய பழித்தலறும் ஒளியினையுடைய முகம் பசப்புப் 
ரப்ப நீ காணுமிடத்து உயிரை உடம்பிடத்தே நின்றும் பேர்க்குங் ( க ) கூற்று 
பனைப்போல , யாவரைரயும் உலகத் துறையும் எல்லைதனிலே நிறுத்தின 
கோலாலே முறைமை செய்வையென்று உலகம் நின்னைக் கூறும் வார்த்தை 
தனக்குக் கெடாதோதான் ? எ - று . 

ஆங்கு , அசை . 
20 தொன்னல மிழந்தோணீ துணையெனப் புணர்ந்தவ 

( 2 ) ளின் னுறல் வியன்மார்ப வினையையாற் கொடிதென 
நின்னையான் கழறுதல் வேண்டுமோ 
( ந.) *வென்னோர்களிம்பையுங் களைந் தீவாய் நினக்கே 
எ - து : - எத்தன்மையுடையோர்களுடைய - வருத்தமுங் களைகின்ற 
அதனால் இனிய முயக்கத்தையுடைய வியன்மார்பனே ! நீ புணருந் துணை 
யென்று கருதிப் புணர்ந்தவள் தனது இயற்கைநலத்தையும் இழந்தாள் ; நீ 
இத்தன்மையையாய் இராரின்றாய் ; இது நினக்குக் கொடிதென்று நின்னை 
யான் கோபித்தல் வேண்டுமோ ? நீயே அளிப்பாயாகவென்றான் . எ - 

//இழந்தோள் ; ஆ , ஒவாய்ரின்றது . 
இதனால் , தலைவற்கு அசைவுபிறந்தது . 

இஃ து ஆறடித்தரவும் நான்கடித்தாழிசையும் தனிச்சொல்லும் நான்கடி 
யாசிரியச்சுரிதகமும் பெற்ற ஒத்தாழிசைக்கலி . 

x மருதக்கலி முற்றும் . 


(கூரு ) 


1 


நிறுத்துதலைக் கூற்றின் றொழிலாகப் பொருத்திக் கொள்ளின் 
" செயிரிற் குறைநாளாற் பின் சென்று சாடி , யுயிருண்ணுங் கூற்ற 
மும் போன்ம் கலி . க o ரு : ஙஎ - ஙஅ . என்பதும் அதன் குறிப்பும் 
ஒப்பு நோக்கற்பாலன . 

" இன்னுறல் வியன் மார்ப கலி . அ : 
க . " என்னேர் மருங்கிலு மேத்தி என்புழி என்னேருமென்பதற்கு 

எல்லோரு மெனப் பொருளெழுதி யிருத்தல் ஈண்டறிதற் பாலன . 

சீவக . உகஉஅ. உரை . 
பிரதிபேதம் ) * ஒன்னோர்கள் , எத்தன்மையையுடையோர்களுடைய . வருத்தங்களை 

கின்ற , || இழ்ந்த தோள் , * மருதப்பாட்டு முற்றும் , மருதத்துக்கு நச்சினார்க் 
கினியார் செய்தவுசை முடிந்தது இது ஆசிரியன் பாரத்து வாசிக்க . தனிபெறு . 


. 


கம் , 

கழகம் , 
செவ்வாய் 
! !! ; ! | _ . ! ---, 

சேலம் . 


. 


-அ . !! க்கம் , 
{ tai -4 கபேகம் , 
செல்வாய்ப்பேட்டை , சேலம் ,. 


திருமால் துணை . 


கலித்தொகை 


மூலமும் 
நச்சினார்க்கினியருரையும் . 

. 
நான்காவது முல்லைக்கலி . 


( க 0 க . ) தளிபெறு தண்புலத்துத் தலைப்பெயற் கரும்பீன்று 

முளிமுதற் பொதுளிய முட்புறப் பிடவமுங் 
களிபட்டா னிலையே போற் றடவுபு துடுப்பீன்று 
ஞெலிபுட னிரைத்த ஞெகிழிதழ்க் கோடலு 
நி மணிபுரை யுருவின காயாவும் பிறவு 
மணிகொள மலைந்த கண்ணியர் தொகுபுடன் 
மாறெதிர் கொண்டதம் மைந்துட னிறுமார் 
சீறரு முன்பினோன் கணிச்சிபோற் கோடுசீஇ 
யேறுதொழூஉப் புகுத்தன ரியைபுட னொருங்கு ; 
க 0 அவ்வழி , முழக்கென விடியென முன்சமத் தார்ப்ப 
வழக்குமாறு கொண்டு வருபுவரு பீண்டி 
நறையொடு துகளெழ நல்லவ ரணிநிற்பத் 
துறையு மாலமுந் தொல்வலி மராஅமு 

முறையுளி பராஅய்ப் பாய்ந்தனர் தொழூஉ ; 
கடு மேற்பாட் லெண்டி னிறனொக்கும் புன்குருக்க 

ணோக்கஞ்சான் பாய்ந்த பொதுவனைச் சாக்குத்திக் 
கோட்டிடைக் கொண்டு குலைப்பதன் றோற்றங்கா 
78 


சுகஅ 


கலித்தொகை க 0 க . 


ணஞ்சி ரசையியல் கூந்தற்கை நீட்டியா 
னெஞ்சம் பிளந்திட்டு நேரார் நடுவட்டன் 
வஞ்சினம் வாய்த்தானும் போன்ம் ; 


உக சுடர்விரிந் தன்ன சுரிநெற்றிக் காரி 

விடரியங் கண்ணிப் பொதுவனைச் சாடிக் 
குடர்சொரியக் குத்திக் குலைப்பதன் றோற்றங்காண் 
படாணி யந்திப் பசுங்கட் கடவு 
ளிடரிய வேற்றெருமை நெஞ்சிடந் திட்டுக் 

குடர்கூளிக் கார்த்துவான் போன்ம் ; 
உஎ செவி மறை நேர்மின்னு நுண்பொறி வெள்ளைக் 

கதனஞ்சான் பாய்ந்த பொதுவனைச் சாடி 
நுதிநுனைக் கோட்டாற் குலைப்பதன் றோற்றங்கா 
ணாரிரு ளென்னா னருங்கங்குல் வந்து தன் 
றாளிற் கடந்தட்டுத் தந்தையைக் கொன்றானைத் 
தோளிற் றிருகுவான் போன்ம் ; 

எனவாங்கு ; 
கூச அணிமாலைக் கேள்வற் றரூஉம் 

மா மாயர் 
மணிமாலை யூதுங் குழல் ; 
கூசு கடாஅக் களிற்றினுங் கண்ணஞ்சா வேற்றை 

விடா அது நீ கொள்குவை யாயிற் படாஅகை 
யீன்றன வாயமக டோள் ; 


கூகூ பகலிடக் கண்ணியன் பைதற் குழலன் 

சுவன்மிசைக் கோலசைத்த கைய னயலது 
கொல்லேறு சாட விருந்தார்க்கெம் பல்லிருங் 

கூந்த லணைகொடுப்பேம் யாம் ; 
சங கோளாள ரென்னொப்பா ரில்லென நம்மானுட் 

டாளாண்மை கூறும் பொதுவ னமக்கொருநாட் 
கோளாள னாகாமை யில்லை யவற்கண்டு 
வேளாண்மை செய்தன கண் ; 


நான்காவது முல்லை க . 


சுகசு 


ஏறு 


ஈஎ ஆங்கு , ஏறும் வருந்தின வாயரும் புண்கூர்ந்தார் 

நாறிருங் கூந்தற் பொதுமகளி ரெல்லாரு 
முல்லையந் தண்பொழில் புகார் பொதுவரோ 
டெல்லாம் புணர்குறிக் கொண்டு . 

இஃது " ஆயர் வேட்டுவ ராடூஉத் திணைப்பெய , ராவயின் வருஉங் 
கிழவரு முளரே ” என்னும் ( க ) சூத்திரத்தில் திணைநிலைப்பெயராகிய கீழ 
வருங் கிழத்தியரும் உளர் என்னும் விதியாற்கொண்ட அத்தலைவிக்கு 
அவள் தோழி ஆயர் ஏறுதழுவுகின்றமைகாட்டி அவள் அதுகண்டு வருந்தா 
மல் ஆண்டுப் பெற்ற நன்னிமித்தங் கூறித்தெளிவித்து , அதனை அவ்விதி 
யாற் கொண்ட தலைவற்தங்கூறி , மீட்டும் அத்தலைவிக்குத் தஞ் சுற்றத்தார் 
கூறியிருக்குங் கூற்றினையுங் கூறி , தலைவனும் இன்னும் ஒருஞான்று 
தழுவி நம்மை வரைந்து கொள்வனென்று ஆற்றுவித்தது . 

இதன் பொருள் . 
தளிபெறு தண் புலத்துத் (உ ) தலைப்பெயற் கரும்பீன்று 
முளிமுதற் பொதுளிய ( ங ) முட்புறப் பிடவமுங் 
களிபட்டா னிலையே போற் ( ச ) றடவுபு ( ரு ) துடுப்பீன்று 
ஞெலிபுட னிரைத்த ஞெகிழிதழ்க் ( சு )கோடலு 
க . தொல் . அகத் . சூ . உக . 

தலைப்பெய றலைஇய தண்ணறுங் கானத் , திருள்படப் பொதுளிய 

பராரை மராஅத்து " முருது . கூ - க O. 
ஈ . பிடாவென்பது முட்காலையுடையதொரு புதல் ; மழைக்குத் தளிர்த்து 

அரும்பிக் குலையாகப் பூப்பது ; இதன்பூ நீண்ட காம்பையும் வெண் 
ணிறத்தையுமுடையது ( அ ) " முட்பிடவார்சிறுநெறி " ( ஆ )" வான் பிசிர்க் 
கருவியிற் பிடவுமுகை தகையக் , கான் பிசிர்கற்பக்கார் தொடங்கின்றே " 
( 1 ) சிறுகரும் பிடவின் வெண்டலைக் குறும்புதல் , கண்ணியின் 
மலருந் தண்னறும் புறவில் ) ( ஈ ) " குறும்புதற்பிடவி னெடுங்காலலரி ” 
( உ ) " நிலவெனத், தொகுமுகை விரிந்த முதுகாற் பிடவின் எனவரு 
தலும் காண்க . பிடாவென ஒரு மரமும் உண்டென்பர் . 

தடவென் கிளவி கோட்டமுஞ் செய்யும் " தொல் . உரி . 
ரு . ( அ ) " காந்தட் டுடுப்பிற் கமழ்மடல் " மலை . ங ஙசு . என்பதும் ( ஆ ) 

கலி . டூக : கூ - ச வது அடிக்குறிப்பில் காந்தட்டுடுப்பென வந்திருப் 
பவையும் ஈண்டு அறிதற்பாலன . 
கோடலென்பது பெரும்பாலும் முல்லை நிலத்துக்குரித்தாகக் கூறப் 

படும் ஒரு பூங்கொடி ; இதன் குலைக்குப் பாம்பின் படமெடுத்தநிலையும் 
( பிரதிபேதம் ) * இதனை , ஞெகிழதழ்க் கோடலும். 


சுஉ 0 


கலித்தொகை க o க . 


டு ( க )மணிபுரை யுருவின காயாவும் பிறவு 
மணிகொள மலைந்த கண்ணியர் தொகுபுடன் 
மாறெதிர் கொண்டதம் மைந்துட னிறுமார் 
சீறரு முன்பினோன் (உ )கணிச்சிபோற் கோடுசீஇ 
யேறுதொழூஉப் புகுத்தன ரியைபுட னொருங்கு 

து : மழையைப் பெறுகின்ற குளிர்ந்த நிலத்தே நின்ற கார்காலத்து 
முற்பட்ட மழைக்கு அரும்பீனான்று முன்பு உலர்ந்த முதலிடத்தே தழைத்த 
முள்ளைப் புறத்தேயுடைய பிடவம்பூவும் , ( ஈ ) கள்ளுண்டு களித்தலுற்றவு 
விலைமை போல அசைந்து வளைந்து துடுப்புப்போலும் முகையை முன்னர் 


இதன் பூவுக்கு விளக்கும் உவமையாகக் கூறப்படுகின்றன ; இஃது 
இடையராற் சூடப்படுவது ; இது பெரும்பாலும் வெண் காந்தளுக்கே 
பெயராய்வருமென்பர் ; இங்குச்செங்காந்தட்கு வந்திருப்பது புண்டரீக 
மென்பது செந்தாமரைக்கு வருவதுபோல அருகியவழக்கு; ( அ ) " குரு 
வுடையன கொடிமிடைவொடு குலைவிரிவன கோடல் " ( ஆ ) " வெஞ் 
சின ரவின் பையணந் தன்ன , தண்கமழ் கோட றாதுபிணி யவிழ 
( C ) " அணர்த்தெழு பாம்பின் றலைபோற் புணர்க்கோடல் , பூங்குலை 
யீன்ற புறவு " ( ஈ ) " கோடலந் தீப மேந்தி ” ( உ ) " வரிவெண்கோடல் 
வாங்குகுலை வான்பூப் , பெரிய சூடிய கவர்காற் கோவலர் " என்பவற் 
றால் இவை விளங்கும் ; இதுவும் மகளிர்வளையலும் ஒன்றற்கொன்று 
உவமையாதல் இந்நூற்பக்கம் சக: க - ஆம் குறிப்பால் அறியலாகும் . 

தோன்றி யென்பதும் இதன்வகை போலும் . 
க . ( அ ) " மணிக்காயா " பொருந . உ O க . ஆ ) மணியெனத் , தேம்படு 

காயா மலர்ந்த " ஐங் . சஉ O. 
உ . கணிச்சி, மழுவின் வேறாய தொருபடை ; இதனை , " கையது கணிச்சி 

யொடு மழுவே மூவாய் , வேலு முண்டத் தோலாதோற்கே ” என்பது 

வலியுறுத்தும் . 
கூ . ( அ ) " நாளா தந்து நறவுநொடை தொலைச்சி , யில்லடு கள்ளின் றோப்பி 

பருகி ....... தோளோச்சி வலன் வளையூஉப் , பகன்மகிழ் தூங்குந் 
தூங்கா விருக்கை பெரும்பாண் . கசக 

கசசு . ( ஆ ) " தசும்பு 
துளங்கிருக்கையென்றது தன் களிப்புமிகுதியால் தன்னை யுண்டா 
கடல்போல அத்தசும்பிருந்து ஆடும்படியான இருப்பென்றவாறு 
இச்சிறப்பான் , இதற்கு , தசும்பு துளங்கிருக்கை என்று பெயராயிற்று " 
பதிற் . சஉ . கக .உரை. ( இ ) " துழந்தடு கள்ளின் றோப்பியுண் டயர்ந்து , 
பழஞ்செருக் குற்ற வனந்தர்ப் பாணியும் " மணி . எ : எக எஉ . ( ஈ ) 

அரிய லார்ந்த வனந்தர் " தணிகை. திருநாட்டு . க OO . 
(பிரதிபேதம் ) * அரும்பியீனா நின்ற , களித்தவற்றவணிலைமை - வளைந்ததுடுப்பு. 


இவை 


நான்காவது முல்லை க . 

கட்க 
ன்று , பின்னர்த் (க ) தீயைக் கடைந்து , அதிற்பிறந்த நெருப்பைச்சேரநிரைத் 
ரற்போன்ற அலர்ந்த இதழினையுடைய செங்காந்தட்பூவும் , நீலமணியை 
யாக்கும் நிறத்தினையுடையவாகிய (2 )* காயாம்பூக்களும் பிறவும் அழகுகொள் 
தம்படி சூடிய கண்ணியையுடையவர் சேரத்தொக்கு ஏறுதழுவுவாரோடே 
ாறுபடுதலை ஏறட்டுக்கொண்ட தம் மைந்தினைச் சேரநிறுத்துதற்கு மகட் 
காடை நேர்ந்த ஆயர் சேரக்கூடி , பிறாற் சீறுதற்கரிய வலியினையுடைய 
றைவனுடைய குந்தாலிப்படைபோலே கூரிதாகக் கொம்புகளைச் சீவி , ஏ 
ளைச் சேரத் தொழுவிடத்தே புகுதவிட்டார் . எ - று . 

தண்புலத்துநின்ற பிடவும் காந்தளும் காயாவும் பிறவுமென்க. 
5 ) முதற்பொருட்கேற்ற அடையடுத்துநின்ற ஆகுபெயர் . ஈன்றென்பதுநிகழ் 
பாலமுணர்த்துஞ் செய்தெனெச்சம் . ( ச ) ஞெகிழியுடனென்னது ஞெலிபுட 
னன எச்சமாகக்கூறுதலின் இவ்வாறு பொருள் கூறினாம் . ஞெலிகோற் 
கொண்ட பெருவிறன் ஞெகிழி ” ( ரு ) என்பதனானும் இது வினைச்சொல்லாம் . 
க 0 அவ்வழி , முழக்கென விடியென முன்சமத் தார்ப்ப 

வழக்குமாறு கொண்டு வருபுவரு பீண்டி 
நறையொடு துகளெழ நல்லவ ரணிநிற்பத் 
( அ ) துறையு மாலமுந் தொல்வலி மராஅமு 
முறையுளி பராஅய்ப் பாய்ந்தனர் தொழூஉ 

து : அவ்விடத்து ஏறுகளைத் தழுவிப் போக்கும்படியை உட்கொண்டு 
வந்து வந்து திரண்டு மழைமுழக்கென்ன 
ன இடியென்ன நடுவான நிலத்தின் 
தீயி னன்ன வொண்செங் காந்தட் , 

நெருப்பி னன்ன 
பல்லிதழ் ” மலை . கசரு- கசு க . 
உ . " காயாம்பூங் கண்ணிக் கருந்துவராடையை " கலி . க o அ : க O. 

பிடவமும் என்பது பூங்குமிழென்பது 
முதலாகிய தன் பொருட்கேற்ற அடையடுத்து நின்ற தோராகு பெய 
ரென்பதற்கும் ( கோவையார். க : பேர் ) செய்தென்னும் வினை 
யெச்சத்திற்கு நிகழ்கால வாய்பாடும் சிறுபான்மையுண்டென்பதற்கும் 
( தொல் . வினை . சூ . ங க . நச் . ) உகரவீறுசிறுபான்மை நிகழ்காலம் 
பற்றி வருமென்பதற்கும் ( இ - வி . சூ . உசசு . ) மேற்கோள் . 
" கொடு மழைக் காற்றா தங்கட் குளிர்பெயன் மாறவெண்ணி , நெடு 

மலை யெடுத்துக் காட்டு நெட்டிதழ்க் காந்தட் கொள்ளி " 
ரு . பெரும்பாண் . கஎஅ . 
சு . ( அ ) " யாறுங்குளனும் வேறுபல் வைப்புஞ், சதுக்கமுஞ் சந்தியும் புதுப் 

பூங் கடம்பும் " முருத . உஉச - உஉரு . ( ஆ ) " ஆலமுங் கடம்பு நல்யாற்று 

நடுவுங் , கால்வழக்கறுநிலைக் குன்றமும்பிறவு , மவ்வவை மேய வேறு 
( பிரதிபேதம் ) * காயாம் பூக்களுமழகுகொள்ளும்படி , கூறிற்று . ஞெலிகோந் , போகும் 

படியை யுரை கொண்டு வந்து வந்து . 


தளிபெறு .. 


0 / 


சுஉஉ 

கலித்தொகை கலக . 
முன்னே ஆரவாரமெழப் புகையொடு துகள் எழ ஏறுதழுவினார்க்குக் கொடுத் 
தற்கு நல்லமகளிர் திரண்டுநிற்ப நீர்த் துறையிலும் ( க ) ஆலமரத்தின் கீழும் 
பழையவலியினையுடைய மராமரத்தின் கீழும் உறையுந்தெய்வங்கட்குச் செய்யும் 
முறைமைகளைப் பரவித் தொழுவிலே பாய்ந்தார் . எ - று . 

" வளிவழக் கறுத்த வங்கம் ( உ ) என்றாற்போல வழக்குப் போக்குதன் 
மேல் நின்றது .(ந ) இடி ஏற்றின் இடிப்பிற்கு உவமம் . அவர்பாய்ந்த அளவிலே 
தோழி தலைவியை அழைத்துக்காட்டுகின்றாளாக மேற்கூறுக . 
கரு மேற்பாட் டுலண்டி னிறனொக்கும் புன்குருக்க 

ணோக்கஞ்சான் பாய்ந்த பொதுவானச் சாக்குத்திக் 
கோட்டிடைக் கொண்டு குலைப்பதன் றேற்றங்கா 
ணஞ்சீ ரசையியல் கூந்தற்கை நீட்டியா 
( ச ) னஞ்சம் பிளந்திட்டு நேரார் நடுவட்டன் 
வஞ்சினம் வாய்த்தானும் போன்ம் 

எ - து : உயர்ந்த கொம்பிடத்தே வைத்த ( ரு)உலண்டின நிறத்தை 
யொக்கும் புல்லியநிறத்தைத் தன்னிடத்தேயுடைய எருத்தினது நோக்கை 
அஞ்சானாய் அதின்மேலே பாய்ந்த இடையனைச் சாவக்குத்திக் கொம்பிடத்தே 
எடுத்துக்கொண்டு உடலைக்குலைக்கின்றதனுடைய தோற்றாவைக்காணாய் , அழகிய 

வேறு பெயரோ , யெவ்வயி னோயு நீயே " பரி ச : சுஎ - எ 0 . ( இ ) 

"" துறைமிசை நின் திரு திருவடி தொடுநர் " சிலப் . உச . குறமகள் 
க . ( அ ) " ஆலுங் கடம்பு மணிமார் விலங்கிட்ட " கலி . கசு : 

காசு : உசு . ( ஆ ) 
" கடவுளாலத்து " நற் . ஙசங : சு ; புறம் ககூக : க . 
உ . புறம் . ங க அ : க . 
“ உருமி 
உருமி ன திருங் குரல்போற் பொருமா , மணல்லேறு கலி. ககங : 

உரு . என்பதும் அதன் குறிப்பும் இங்கே நோக்கற் பாலன் . 
நெஞ்சம் பிளந்திட்டு நேரார் நடுவட்டன் , வஞ்சினம் வாய்த்தானும் 
போன்ம் என்பது இட்டு) என்னு மிடைச்சொல் அசைநிலையாய் 
வருதற்கு மேற்கோள் . நன் . இடை . சூ.உஉ . மயிலை; விருத்தி ; இரா. 

வி . சூ . உஎஎ . 
கு , உலண்டென்பது தான் வெளிப்படுதற்கு வழியின்றித் தன்னுடம் 

பைத் தானூற்கு நூலாற் சுற்றிக் கூடாக்கிக் கொண்டு அதனுளிருந் 
திறக்கும் இயற்கையையுடையதொரு புழு ; அந் நூலியற்ற அதுவே 
வல்லது . அது காட்டிலமிர்தென்று சிறப்பிக்கப்படுவது ; அதனூலால் 
சிறந்த ஆடை நெய்தலுண்டு ; இவை ( அ ) " வரியுடல் சூழக்குடம்பை 
நூ றெற்றிப் , போக்குவழி படையா துள்ளுயிர் விடுத்தலி , னறிவு 

புறம் போய வுலண்டது போல " ( ஆ ) போக்குவழி கண்டிடை 
(பிரதிபேதம் ) * நீர்த்துறையும் ஆலத்தின் கீழும் , 


ங . 


அவ 


நான்காவது முல்லை க . 


சுடங் 


லமையினையுடைய மனமசைந்த இயல்பினையுடையளாகிய துரோபதையது 
ய்ய கூந்தலிலே கையை நீட்டிய துச்சாசனனுடையநெஞ்சைப் பிளந் 
பாகட்டுப் பகைவர் நடுவே தான் சொன்ன வஞ்சினத்தை வாய்க்கச்செய்த 
சேனனைப்போலும் . எ 
போலும் போன்மெனத் திரிந்தது . - " னகாரை முன்னர் மகாரங் 

குறு 
ம் " ( க ) என்பதனான் மகரங் கான்மாத்திரையாய் நின்றது . புன் குருக்கண் 
தபெயர் . சாவக்குத்தியென்பது " சாவ வென்னுஞ் செயவெ னெச்சத் 
றுதி வகங் கெடுதலு முரித்தே ” ( 2 ) என்பதனால் வகரங்கெட்டது . 
டக ( ங )சுடர் விரிந் தன்ன சுரிநெற்றிக் காரி 

விடரியங் கண்ணிப் பொதுவனைச் சாடிக் 
குடர்சொரியக் குத்திக் குலைப்பதன் றோற்றங்காண் 
படரணி யந்திப் பசுங்கட் 

கடவு 
ளிடரிய ( ச )வேற்றெருமை நெஞ்சிடந் திட்டுக் 
குடர் || கூளிக் கார்த்துவான் போன்ம் 


- 


. 


புகா துறு முலண்ட , மாக்கியிடு கூடதனை யாத்திடுதல் போல " ( இ ) 
" குடம்பையுளுலண்டு போலக்கோட்படும் வினையன் " (ஈ ) " வாலுலண் 
கோற்றருக , றேன் புரிந்தி யார்க்குஞ் செயலாகா " ( உ ) " அரக்குலண்டு 
செந்தே னணிமயிற்பீலி , திருத்தகு நாவியோடைந்து ( ஊ ) " நூலினு 
முலண்டினு நாரினு மியன்றன " என்பவற்றால் அறியப்படுகின்றன ; 
இங்கே அதனிறம் புற்கென்றநிறமென்று சொல்லப்படுகிறது . இவ் 

வகை ஆராய்ச்சியால் இதுது பட்டுப்பூச்சி யென்பது விளங்கும் . 
க . தொல். மொழிமரபு . சூ . கக . 

சாவ வென்னும் எச்சத்து இறுதிக்கணின்ற வகர உயிர்மெய் கெட்டு 
நிற்றற்கு , " கோட்டிடைச் சாக்குத்தினான் என்பது ( தொல் . உயிர் 
மயங்கு . சூ . எ . நச் ; இ - வி . சூ . அரு ) இவற்றிலும் , சாக்குத்தினான் 
என்பது ( தொல் . உயிர்மயங்கு . சூ . எ . இளம் .நன் . உயிரீற்று . சூ . கக . 
மயிலை . விருத்தி . இரா); இவற்றிலும் மேற்கோளாகக் காணப்படுகின் 
றன . சாக்குத்தினான் என்பதனை முதனிலைவினை வினைமரத்திரை 
யாய் நில்லாது வினையெச்சப் பொருட்டாய் நின்றதென்பர் பிரயோக 
விவேக நூலார் . பிரயோக . ங ரு . 
" வள்ளுரு ணேமியான் வாய்வைத்த வளைபோலத் , தெள்ளிதின் 

விளங்குஞ் சுரிநெற்றிக் காரியும் " கலி . கரு: க - க . 
ச . ( அ ) " ஏற்றெருமைநெஞ்சம் வடிம்பினிடந் திட்டு " கலி.காங : சுஉ . என 

வும் ( ஆ ) " ஏற்றெருமை யுகைத்தடரு மிருணிறத்த வெரிகுஞ்சிக் , 
ரதிபேதம் ) * துச்சுயாசனுடைய, னகர முன்னர் மகரங்குறுகும் - செய்தெனெச்சத் 

திறுதி , || கூளிக் காத்துவான் .. 


- 


சுஉச 

கலித்தொகை க o க . 
எ - து : மதிவிரிந்தாற்போன்ற சுட்டியை நெற்றியிலேயுடைய கரிய 
எருது முழைஞ்சினையுடைய மலையிற் பூவாற்செய்த அழகையுடைய கண்ணியை 
யுடைய பொதுவனைத் * துகைத்துக் குடர்சரியும்படி குத்திக் கோட்டிடைக் 
கொண்டு குலைப்பதனுடைய தோற்றரவைக் காணாய் ; பல்லுயிரும் வருத் 
தத்தை அணிகின்ற ஊழிமுடிவிலே (க ) பசியநிறத்தைத் தன்பாகத்தேயுடைய 
உருத்திரன் வருத்தத்தைச்செய்த எறாகிய எருமையையே றுகின்ற (உ ) கூற்றுவ 
னுடையநெஞ்சைப் பிளந்துபோகட்டு அவன் குடரைக் கூளிக்கிட்டு அவற்றின் 
வயிற்றை நிறைவிக்கின்றவனைப்போலும் . எ 

எருமை , - ஆகுபெயராய்க் கூற்றுவனை உணர்த்திற்று . 
உஎ ( ங ) செவிமறை நேர்மின்னு நுண்பொறி வெள்ளைக் 

கதனஞ்சான் பாய்ந்த பொதுவனைச் சாடி 
நுதிநுனைக் கோட்டாற் குலைப்பதன் றோற்றங்கா 
ணாரிரு ளென்னா னருங்கங்குல் வந்து தன் 
நாளிற் கடந்தட்டுத் தந்தையைக் கொன்றானைத் 
தோளிற் றிருகுவான் போன்ம் 

து ; செவிமறுவாயிருக்கின்ற விளங்கும் நுண்ணிய சிவந்த பொறி 
களையுடைய ஆயர் நேர்ந்துவிட்ட வெள்ளை யெருத்தினது கோபத்தை அஞ்சா 
னாய் அதன்மேலே பாய்ந்த பொதுவனை நுதியைத் துகைத்து முனையினை 
யுடைய கோட்டாலெடுத்துக் குலைப்பதனுடைய தோற்றரவைக் காணாய் 
வருதற்கரிய கங்குலிலே அரிய இருளென்று கருதானாய் வந்து துரோணா 
சாரியனைக் கொன்ற (ஈ )சிகண்டியைத் தன் முயற்சியாலே வென்று கொன் 
தன் தோளால் , தலையைத் திருகும் || அச்சுவத்தாமாவைப்போலும் . எஎ - 

கூற்றம் ” நைடத . போர்புரி . சுரு . ( இ ) " கூற்றினெருமை யேறணிந்த 
கண்டையொலி ” காசி . மணிகன்னிகை.க அ . எனவும் வருதல் காண்க . 
பசிய நிறமென்றது அந்நிறத்தையுடைய உமாதேவியாரை . 
உ . “ சுடர்பொதி மூவிலை வேலுடைக் காலனைத் துண்டமதா , உடறிய 

சேவடி யான் தேவாரம் . 
கூ . ( அ ) " செம்மறு வெள்ளை ( ஆ ) " சில்லைச் செவிமறை கொண்டவன் , 

கலி . கரு : கஉ , க oஎ : சு . ( ) " நுண்பொறி வெள்ளை யடர்த் 
தாற்கே " , " பொற்பொறி வெள்ளை யடர்த்தாற்கே ", " தூநிறவெள்ளை 
யடர்த்தாற்கு " சிலப் . கள : ச , ரு , எ . 
துரோணரைக்கொன்றவன் திட்டத்துய்மனும் வீடுமரைக்கொன்றவன் 

சிகண்டியுமாதலால் இங்கே சிகண்டியை யென்பது திட்டத்துய்மனை 
(பிரதிபேதம் ) * தொகைத்து . - ஆப்ேபெயராய்க் , - அஞ்சானாய்த் தன் மேலே பாய்ந்த 

பொதுவனைத் துகைத்து முள்ளினது நுனிபோலும் முளையினையுடைய என்பது 
முந்திய பதிப்பு . || அசுவத்தாமாவைப் போறும் . 


. 


று 


று . 


நான்காவது முல்லை க . 


கா உரு 


நேர்வெள்ளையென்க . நுதியென்றது முனை ; எனவே , தலை யென்பது 
தான்றிற்று . * " நுதிக்கோலஞ்செய்து ”(க ) என்றாற்போல . 

எனவாங்கு அசை . 
இங்ஙனம் தோழி காட்டக்கண்டு நங்கணவற்கும் இங்ஙன மாகுமோ 
வன்று அஞ்சின தலைவியது அச்சத்தை ஆண்டுப் பெற்ற நன்னிமித்தங்கண்டு 
தாழி - போக்குவாளாக மேற்கூறுகின்றாள் . 
கூச அணிமாலைக் கேள்வற் றரூஉமா ( 2 ) ராயர் 
மணிமாலை யூதுங் குழல் 
யென்றிருக்க வேண்டியதென்று தோற்றுகிறது . வியாஸபாரதத்தில் 
அசுவத்தாமா திட்டத்துய்மனை அவனுறங்குகையில் காலாலுதைத்து 
நிலத்தில் தேய்த்துத் தன் வில்லின் நாண்கயிற்றினால் அவன் கழுத்தைக் 
கட்டி இழுத்து அவனை மிதித்து வருத்தாநிற்க , அவன் வலியற்று , 
குரவன் காதலா ! யான் புண்ணிய வுலகடையுமாறு என்னைப் படைக் 
கலத்தால் விரைந்து கொல் என்று வேண்டவும் , குரவனைக்கொன்ற 
பாவிகட்கு நல்லுலகங்கள் கிடையா ; ஆதலால் நீ படைக்கலத்தால் 
கொல்லத் தக்காயல்லை என்று மறுத்து மீட்டும் தன் கால்களால் உயிர் 
நிலைகளில் உதைத்துக் கொன்றான் என்று காணப்படுஞ் செய்தியும் 
பின்பு , " வீடுமனைக்கொன்ற சிகண்டி எதிர்த்துப் புருவங்களுக்கிடையே 
வில்லால் அடிக்க , அவனைக் கத்தியால் இருதுணியாகத் துணித்தா 
னென்று காணப்படுஞ் செய்தியும் இங்கே அறிதற்பாலன . வில்லிபுத் 
தூரரும் , " பருவாலகற்றி யிருவர் வீரரையும் பாசறை வாயிலினிறுத்தி , 
மருவருங் கமல மாலையான் கடப்ப மாலையானெனமனங் களித்துப் , 
பொருவரு முனைக்குக் குரிசிலா யெல்லாப் போரினும் புறமிடா 
தடர்த்த , துருபதன் மதலை வரிசிலைத் திட்டத் துய்மனை மணித்தலை 
துணித்தான் ” , " கயில்புரி கழற்காற் றந்தையைச் செற்ற காளையைப் 
பாளையத் திடையே , துயில்புரி யமையத் திமைக்கு முன் சென்னி 
துணித்தனன் சுதனெனக் கலங்கி , வெயில்புரி வதன் முன் வல்லிரு 
ளிடையே யுணர்ந்தவர் வெருவுட னரற்றப் , பயில்புரி சிலைக்கைச் 
சிகண்டியை முதலோர் பலரும்வந் தனர்கள் பாஞ் சாலர் " , 
" உத்தமோ சாவு முதாமனு முதலிட் டுள்ளவர் யாவரும் பிறருந் , தத்த 
மோ கையினால் வந்தெதிர் மலைந்தோர் தலைகளாற் பலமலையாக்கி " 
என்று கூறியிருக்கிறார் ; வில்லி . பதினெட்டாம் . உககூ - உககு . 

கோவையார் . உசு . 
உ . “ அழல்போலு மாலைக்குத் தூதாகி யாயன் , குழல்போலக் கொல்லும் 

குறள் . கஉஉ அ . 
பதம் ) * அரிக்கோலஞ் செய்ததென்றாற்போல . போக்கினாளாக மேற்கூறுக. 

அணி மாலைக் . ஆயன் . 
79 


படை 


கட்க 


கலித்தொகை க 0 க . 


- 


எ - து : ஆயர் ஈண்டு ஊதுகின்ற குழல் நீலமணிபோலுங் காயாம்பூவாற் 
சேய்த மாலையினை அணியும் இயல்பினையுடைய கேள்வனை நமக்குத் தருதற்கு 
நன்னிமித்தமாக இசைத்தது காண் ; நீ அஞ்சாதேகொள்ளென்றாள் . எ - 

அது , மங்கலமான பண்ணைத் தருதலின் நிமித்தமாயிற்று. 
கூசு கடாஅக் களிற்றினுங் கண்ணஞ்சா வேற்றை 

விடா அதுநீ * கொள்குவை யாயிற் படா அன 
யீன்றன வாயமக டோள் 
எ - து : தோழி , தலைவனிடத்தே சென்று ஆண்டுச்செய்த நிமித்தத்தை 
ஆராய்ந்து பார்க்கில் , மதத்தையுடைய களிற்றினுங்காட்டிற் றறுகண்மையை 
புடைய ஏற்றை நீ கைநெகிழவிடாது கொள்வை ; இப்பொழுது இவ்வாய 
மகள் தோள் ஏனைமகளிர் தோள்களிற்காட்டில் வெற்றிக்கொடியை உண்டாக் 
தினவாமென்றாள் . எ 
கூகூ பகலிடக் கண்ணியன் பைதற் குழலன் 

சுவன்மிசைக் கோலசைத்த கைய னயலது 
கொல்லேறு சாட விருந்தார்க்கெம் பல்லிருங் 
கூந்த லணைகொடுப்பேம் யாம் 

பின்னர்த் தலைவியிடத்தே வந்து எம்முடைய பலவான கரிய 
கூந்தலினையுடையவளை யாம் கூடுதற்குக் கொடுப்பேம் ; கொல்லேற்றைச் சாடு 
தற்குச்சமைந்திருந்தவர்களுக்கென்று - நமர்கூறி, கூற்றும் தலைவனையொழிந்த 
பகற்பொழுதிலே அலர்ந்த கண்ணியையுடையவன் வருத்தத்தையுடைத்தாகிய 
குழலினையுடையவன் , சுவலின் மேலே கோலைவைத்தகையையுடையவனாகிய 
வினைவலபாங்கினோர்க்கு அயலதாயிருக்குங்காணென்றாள் . எ - 

அயலதென்றது ஏறு தழுவுதற்கு அரிதென்னும் + பொருட்டு . இம்மூன்று 
பெயரும் ஏறுதழுவினவர்களை நோக்கிக் கூறிற்று. 
சுகூ ( க )கோளாள ரென்னொப்பா ** ரில்லென நம்மானுட் 

டாளாண்மை கூறும் பொதுவ னமக்கொருநாட் 


9 . 


தாளாள னென்பான் கடன்படா வாழ்பவன் , வேளாள னென்பான் 
விருந்திருக்க வுண்ணாதான் , கோளாள னென்பான் மறவாதா னிம் 
மூவர்,கேளாக வாழ்த லினிது " ( திரிகடுகம் . கஉ ) என்னுஞ் செய்யுளி 

லும் இப்பகுதியிலுமுள்ள எதுகைச்சொற்கள் ஒப்பு நோக்கற்பாலன . 
( பிரதிபேதம் ) * கொள்ளுமையாயிற் , ஆயர் மகள் , 1 தோளை மகளிர் , தோள்வீரமகளிர் 

|| வெற்றிக்கொம்பையுண்டாக்கின , + நமர்கூடிக்கூறுந்தலையனை . * சுவன் 
மேலேகோலைவைத்த கையையுடையவனா யொழிந்தவினைவல , + பொருட்டா 
யிற்று . இம்மூன்று , ** இல்லே நம்மாலுட் 


எண்கள் 


- 


று . 


| 


நான்காவது முல்லை க . 

காஉன் 
கேளாள னாகாமை யில்லை யவற்கண்டு 
வேளாண்மை செய்தன கண் 
து : யான் முற்கூறிய நிமித்தமேயன்றித் தலைவனைக் கண்டு என் 

உபகாரத்தைச் செய்கையினாலே ஏறுகொள்ளவல்லார் என்னை 
யொப்பார் பிறரில்லை யென்று நம்முடைய பசுத்திரளிலே நின்று தனது 
காளாண்மையைக் கூறுந் தலைவன் பின்பு ஒருநாளிலேயாயினும் ஏறுதழுவி 
நம்மைத் தனக்குக் கேளாக ஆளுந் தன்மையையுடையனாகாமை இல்லை 
யென்றாள் . எ 

தாளாண்மை - முயற்சியை . ஆண்டு : போதுவன் . நம்மை , நமக்கு ; 
ருபுமயக்கம் . கண் வேளாண்மை செய்தலாவது , ( க ) 

க ) இடக்கண் துடித்தல் 
மலக்கண் துடிக்கலாதிருத்தலும் நன்னிமித்தமாதலிற் செய்தனவெனப் 
ன்மையாற் கூறினா . 
ஈஎ X ஆங்கு , ஏறும் வருந்தின வாயரும் புண்கூர்ந்தார் 

( உ ) நாறிருங் கூந்தற் பொதுமகளி ரெல்லாரு 
( ங ) முல்லையந் தண்பொழில் புகார் பொதுவரோ 
டெல்லாம் புணர்குறிக் கொண்டு 
து : அவ்விடத்தில் ஏறுகளும் வருந்தின ; இடையரும் புண்மிக்கா 
எல்லாம் ( விலக்குகையினாலே ) தம்மைக் கொள்ளுதற்கு நின்ற 
( அ ) " கண்ணகி கருங்கணு மாதவி செங்கணு , முன்ணிறை காந்தகத் 
தொளித்து நீ ருகுத்தன , வெண்ணுமுறை யிடத்தினும் வலத்தினுந் 
துடித்தன " சிலப் . ரு : உஙஎ - உஙக . ( ஆ ) “ போக மகளிர் வலக் 
கண்க டுடித்த சீவக . உகங . ( இ ) " நலந்துடிக் கின்றதோ நான் 
செய் தீவினைச் , சலந்துடித் தின்னமுந் தருவ துண்மையோ , பொலந் 
துடி மருங்குலாய் புருவங் கண்முதல் , வலந்துடிக் கின்றில வருவ 
தோர் கிலேன் ( ஈ ) " நஞ்சனை யான்வனத் திழைக்கு நாளிடை , 
வஞ்சனை யால்வலந் துடித்த வாய்மையா , லெஞ்சல வீண்டுதா மிடந் 
துடித்ததா , லஞ்சலென் றிரங்குதற் கடுப்ப தியாதென்றாள் " கம்ப . 
காட்சிப் . ஙஉ , கூரு . என்பவைகளும் ( உ ) கலி.க்க : கக - உஉ . அடிக் 
குறிப்பில் இடந் துடித்தல் நன்மைக்குறியென்பதை யறிவிக்கும் மேற் 
கோள்களும் ஈண்டு அறிதற்பாலன . 
( அ ) " நரந்தநா றிருங்கூந்தல் " ( ஆ ) " நாறிருங் கூந்தலார் " கலி . 

ரு , கரு : உ . 
கூ . " முல்லையந் தண்பொழில் " நாற் . சூ . சு . மேற்கோள் . 
ரதிபேதம் ) * கோளாளனாகாமை , - எம்மைக்கொள்ளுதலையாளும் , 1 பொதுவன் தன்மை 

நமக்கு , || துடித்தலாயிருத்தலும் , ஆங்க . 


ரன் 


கஉஅ 


கலித்தொகை கஉ .. 


எ - று . 


பொதுவரோடே தாம் புணர்தற்கு வேண்டும் நிமித்தங்களைப் பெற்று நாறு 
கின்ற கரிய கூந்தலையுடைய பொதுமகளிரெல்லாரும் முல்லையை யுடைய 
குளிர்ந்த பொழிலிடத்தே விளையாதெற்குப் புக்கார்; காமும் பொழிலிடத்தே 
விளையாடுதற்குப் போதுவாயாகவென்றாள் . எ 

அச்சூத்திரத்துட் பொதுவனென்னும் பெயர் முதலியனவும் ஆச் 
சாதியிற் றலைவற்கு வருதலும் கொண்டவாறுணர்க . " புறத்திணை மருங்கிற் 
பொருந்தி னல்ல , தகத்திணை மருங்கி னளவுத லிலவே " என்னும் ( க ) 
சூத்திரத்திற் கைக்கிளை பெருந்திணைக்கும் தலைவருந் தலைவியரும் பலராய் 
குவரென்றலின் , இதன் சுரிதகத்துத் தலைவரும் தலைவியரும் பலாகக் 
கூறினார் . இது சிறப்பில்லா ஆசுரமா 

சிறப்பில்லா ஆசுரமாகிய கைக்கிளை 
இதனால் , தலைவிக்கு * நினைதல் பிறந்தது . 

இது கொச்சகம் இரண்டும் வந்தமையிற் கலிவெண்பாவின் வேறுபட்டு 
வந்த கொச்சகக்கலி . 

( க ) 


( க 0உ .)கண்ணக னிருவிசும்பிற் கதழ்பெயல் கலந்தேற்ற 

தண்ணறும் பிடவமுந் தவழ்கொடித் தளவமும் 
வண்ணவண் டோன்றியும் வயங்கிணர்க் கொன்றையு 
மன்னவை பிறவும் பன் மலர் துதையத் 
ரு தழையுங் கோதையு மிழையு மென் றிவை 
தைஇனர் மகிழ்ந்து திளை இ விளையாடு 
மடமொழி யாயத் தவரு 
ருடம்போ டென்னுயிர் புக்கவளின்று ; 
கூ ஓஒ இவள் , பொருபுக னல்லேறு கொள்பவ ரல்லாற் 
றிருமாமெய் தீண்டல ரென்று கருமமா 
வெல்லாருங் கேட்ப வறைந்தறைந் தெப்பொழுதுஞ் 
சொல்லாற் றரப்பட் டவள் ; 


ளிவள்யா 


க .. சொல்லுக , பாணியே மென்றா ரறைகென்றார் பாரித்தார் 

மாணிழை யாறாகச் சாறு ; 


தொல் . அகத். சூ . குடு . இச்சூத்திர வுரையிலும் அகப்புறமாகிய 
கைக்கிளை பெருந்திணைக்குச் சிறுபான்மை தலைவரும் தலைவியரும் 
பலராகவருவ ரென்று கூறி , " ஏறும் வருந்தின 

புணர்குறிக் 
கொண்டும் என்பதை மேற்கோள் காட்டினர் ; நச் . 
( பிரதிபேதம் ) * நினைத்தல் . - வேறுபாட்டுவந்த . 


நான்காவது முல்லை உ . 

கஉகூ 
* சாற்றுள் , பெடையன்னார் கண்பூத்து நோக்கும்வா யெல்லா 
மிடைபெறி னேராத் தகைத்து ; 
தகைவகை மிசைமிசைப் பாயிய ரார்த் 
னெ திரெதிர் சென்றார் பலர் ; 
கொலைமலி சிலைசெறி செயிரயர் சினஞ்சிறந் 
துருககெழுந் தோடின்று போல் ; 


இ 


5 எழுந்தது துக 
ளேற்றனர் மார்பு 
கவிழ்ந்தன மருப்புக் 
கலங்கினர் பலர் ; 
நி அவருள் , மலர்மலி புகலெழ வலர் மலிர் மணிபுரை நிமிர்தோள் 

பிணை 
யெருத்தோ டிமிலிடைத் தோன்றினன் றோன்றி 
வருத்தினான் மன்றவவ் வேறு ; 
அ ஏறெவ்வங் காணா வெழுந்தா ரெவன்கொலோ 

வேறுடை நல்லார் பகை ; 
.O மடவரே நல்லாயர் மக்க ணெருரு 
லடலேற் றெருத்திறுத்தார்க் கண்டுமற் றின்று 
முடலேறு கோட்சாற்று வார் ; 
கூ ஆங்கினி, 
தண்ணுமைப் பாணி தளரா தெழூஉக 
பண்ணமை யின் சீர்க் குரவையுட் டெண்கண்ணித் 
திண்டோட் டிறலொளி மாயப்போர் மாமேனி 
யந்துவ ராடைப் பொதுவனோ டாய்ந்த 
முறுவலாண் மென்றோள் பா ராட்டிச் சிறுகுடி 
மன்றம் பரந்த துரை . 
* இஃது ஆயன் தலைவனாய் ஏறுதழுவினமை + சுற்றத்தார் கண்டுதின்று 
நியது . 

இதன் பொருள் . 
ரதிபேதம் ) * இது , சுற்றத்தார்க்கண்டு , 


வளவிய 


Kd 

கலித்தொகை க 02 . 
கண் ( க ) ணக னிருவிசும்பிற் கதழ் ( உ ) பெயல் * கலந்தேற்ற 
தண்ணறும் ( கூ ) பிடவமுந் தவழ் ( ச ) கொடித் தளவமும் 
வண்ணவண் டோன்றியும் ( ரு ) வயங்கிணர்க் கொன்றையு 

மன்னவை பிறவும் பன்மலர் துகையத் 
ந தழையுங் கோதையு மிழையு மென்றிவை 
தைஇனர் மகிழ்ந்து - கிளை இ விளையாடு 
மடமொழி யாயத் தவரு ளிவள்யா 
ஆருடம்போ டென்னுயிர் புக்கவளின்று 
எ - து : இடமகன்ற பெரிய விசும்பிலே விரைந்து வருகின்ற மழை தன் 
னிடத்தே கலக்கையினாலே அதனை ஏற்றரின்ற + தண்ணிய நறிய பிடவமும் 
படர்கின்ற கொடியினையுடைய முல்லையும் நிறத்தினையுடைய 
தோன்றியும் விளங்குகின்ற கொத்தினையுடைய கொன்றையும் இவை 
( அ) " அகலிரு விசும்பில் " பெரும்பாண் . க . ( ஆ ) " அகலிருவானத்து " 

மது . உசு எ ; மணி . க க . கக . 
உ . “ தண்டுளிக் கேற்ற பைங்கொடி முல்லை , முகை தலை திறந்த நாற்றம் 

புதன் மிசைப் , பூமலர் தளவமொடு தேங்கமழ்பு ” குறுந் . ங . அஉ . 
தளிபெறு தண்புலத்துத் தலைப்பெயற் கரும் என்று , முளிமுதற் 

பொதுளிய முட்புறப் படவமும் ” கலி . க 0 க : க - உ . 
ச . " கொடித்தளவமே " சீவக . கசுடூக . 
கு . “ கொன்றை யொள்ளினர் ", " நீதிசுரி யன , சுடர்வீக் கொன்றை " 

நற் . உஉக : ச ; BOL : உ . 
சு . தோன்றி, ஒரு பூங்கொடி . மழைக்குத்தளிர்க்கு மியற்கையையுடைய . 
தன் மலர் செந்திறமானது . 

அம்மமலருக்கு விளக்கும் பவழமும் , 
கோழிச்சேவலின்றலைக்கு அம்மலரும் உவமையாகக் கூறப்படுகின்றன . 
இவற்றை , ( அ ) " விடுகொடிப் பிறந்த மென் நகைத் தோன்றி , பவழத் 
தன்ன செம்பூத் தாஅய் ( ஆ ) " கார்க்கேற் , ரெரிவனப் புற்றன 
தோன்றி ( ஓ ) "நலமிகு கார்த்திகை நாட்டவ ரிட்ட , தலைராள் 
விளக்கிற் றகையுடைய வாகிப் , புலமெலாம் பூத்தன தோன்றி " ( m ) 
வான்றோன்றி , வில்விளக்கே பூக்கும் விதர்ப்பாடு " ( உ ) மாகதத் 
தண்டிற் றோன்றி விளக்கெடுப்ப " ( வா ) “ தோன்றி தோன்றுபு புதல் 
விளக்குறா அ " ( எ ) " ஒண்சுடர்த் தோன்றி " ( எ ) தோன்றி யொன் 
பூ வன்ன , தொகுசெர் செற்றிக் கணங்கொள் சேவல் " என 

வற்றால் அறிக . 
பிரதிபேதம் ) * கலந்தெற்றத் தவறும் , இன்னவும் பிறவும் , தன் விளையாடு , உடம் 

போடின்றுயிர் , + கண்ணிய 


ளே * 


. 


- 


ப்ப 


நான்காவது முல்லை உ . 

கடக 
மல்வனபிறவும் பூத்த பலமலர்கள் நெருங்கும்படி ( க ) தழையும் கோதையும் 
மயுமென்று சொல்லுகின்ற இவற்றைக் கட்டினராய் அணிந்து மகிழ்ந் 
ரத்து விளையாடும் , மடப்பத்தையுடைத்தாகிய மொழியினையுடைய , ஆயத்தா 

று உடம்போடே என்னுயிர்க்குள்ளே புக்கவளாகிய இவள் 
தானென்றான் தலைவன் . எ - று . 
இழை , பூண்வடிவாகக் கட்டினது . 
ஓஒ இவள் , ( உ ) பொருபுக னல்லேறு கொள்பவ ரல்லாற் 
றிருமாமெய் தீண்டல ரென்று கருமமா 
வெல்லா ருங் கேட்ப வறைந்தறைந் தெப்பொழுதுஞ் 
சொல்லாற் றாப்பட் டவள் 

து : அதுகேட்ட பாங்கன் , - ஒவென வியந்து இவள் பொருகின்ற 
நற்சியையுடையநல்ல எற்றைத் தழுவுமவரல்லது அழகினையுடைய மாந் 
போலும் = நிறத்தையுடைய மெய்யைச் சேராரென்று எல்லாருங் கேட் 

நகாரியமாகப் பலகாலுஞ் சாற்றிச் சாற்றி எப்பொழுதுஞ் சொல் 
சால்லாலே + அடிப்படக் கொண்டுவரப்பட்டவளென்றான் . எ - 
சொல்லுக் 

து : அது கேட்ட கலைவன் , அச்சுற்றத்தைநோக்கி இவன் ஏறுதழுவி 
களக் கொள்வனென்று அவர்க்குக் கூறுகவென்றான் . 
பாணியே மென் பறைகென் பாரிக்தார் 
மாணிழையாகச் சாறு 
தழை , பலவகையான தளிர் அரும்பு பு முதலியவற்றம் செய்து ஓரங் 
களை ஒழுங்காகக் கக்கரித்து இளைய மகளிர் உருக்கும் உடை விசேடம் ; 
" முடித்த குல்லை யிலையுடை நறும்பூர் , செங்கான் மராஅத்த வாலின் 
ரிடையிடுபு ,சுரும்புணத் தொடுத்த பெருந்தண் மாத்தழை , திருந்துக்கா 
மல்கு மிளைப்ப வுடீ இ " முருகு . 205-20ச . அம் 

ளிய தாமே சிறுவெள் 
ளாம்ப , விளைய மாக்க தழையா யினவே , அணத்தழை நும் 
வோடி மணிப்பொறிக் , குரலங் குன்றி கொள்ளு மிளையோள் , 
" அம்பூக் தொடலை யணித்தழை யல்கும் , செம்பொறிச் சிலம்பினி 
யோள் புறம் . உச அ : க - உ , ங ச O : க -உ , ஙசக : உ - ங . என வருதல் 
சாண்க . 
“ கொல்லேற்றுக் கோடஞ்சு வானை மறுமையும் , புல்லானே 
மகள் கலி . Ok : கூஉ - சுகூ 
பேதம் ) * நின்றுடம்போடே , ஒவியல் , பொருபுகழினால்லேறு , பொருபுகழ் 

நல்லேறு , எப்போதும் , + ஒவொவியாது , புகழ்ச்சியை, 
யுடைய + படிபட்க். 


மா ) 


கலித்தொகை 0 . 
எ - து : அவரும் உண்டுச்சென்று தழுவுதற்கு பாக்கள் - தாய் , 
மென்றும் அதுகேட்டு அவள் சுற்றத்தார் மாட்சிமைப்பட்ட இவ 
யான் வழியாக நிகழ்த்தும் ஏறுவிடுகின்ற விழவைப்பரக்கச்செஅத்தி இவனே 
யன்றி மற்றும் ஏறுதழுவுவார் உளராயினும் வருகவென்று பறையறைாவென் 


சாற்றுள் , பெடையன்னார் கண்பூத்து நோக்கும்வா யெல்லா 
(கமிடைபெறி னோத் தகைத்து 

து . இந்த விழவினைப் பெடையையொப்பார் தங்கண்கள் பொலிவு 
பெற்று இவ்வழகைப் பார்க்குமிடமெல்லாம் நின்று பார்க்கும் பரனைப் பெறு 
வார்களாகில் அது தகைமையையுடைத்தென்றார் . எ - 

இதற்கு முன் உள்ளனவும் மேல் வருகின்றனவும் கண்டற்றத்தார் கூறிய 
காகப் பொருளுரைக்க . 
கஎ தகைவகை மிசைமிசைப் = பாயிய ரார்த்துட 
x னெதிரெதிர் சென்றார் பலர் 

து : அழகினையுடைத்தாகிய வகுப்பையுடைய அவ்வேறுகளின்மேலே 
பாய்கைக்குச் + சேர ஆர்ப்பரித்து ஏறுகளினெதிரேயெதிரே பலருஞ்சென்றார் . 


கக கொலைமலி சிலைசெறி செயிரயர் சினஞ் + சிறக் 

துருத்தெழுந் தோடின்று மேல் 
எ - து : அப்பொழுது அவ்வேறுகள் கொலை தொழின் மிக்க லேசெரிந்த 
குற்றத்தைச் செய்யுஞ் சினமிக்கு வெவ்விதாயெழுந்து அவர்மேலே துடித்து. 


உக எழுந்தது துகள் 
எ - து : அப்பொழுது துகள் எழுந்தது . எ 
1 || ஏற்றனர் மார்பு 
கவிழ்ந்தன மருப்புக் 
கலங்கினர் பலர் 
எது: அவர்களும் மார்புகளை எதிரே கொடுத்தார் ; அவற்றின் கொம்பு 
களுங் கவிழ்ந்து குத்தின ; அதனால் , தழுவினவர்கள் பலரும் கலங்கிப்போனார் . 


மி - பாண் . 
பிரதியோம் - நாழத்திரென்னர் , காற்றுவன் , போக்குவாயெல்லா, பெடையொப் 

பார், சுபாயப்பார், பாய்மார் , ப எதிர்சேன்ர் , + சோ வாயாரித்து . ** 
செயிராக போர்சு , செரிக்க, 11 சே r liospe மார்பு. 


நான்காவது முல்லை .. 

ப 
முன்னர்ப் பலரும் வருகவென்று சாற்றுதலிற் பல ஏறுகளும் விடப் 
பலரும் தழுவித் தோற்றா ரென்றார் . 
உரு அவருள் ,( க ) மலர்மலி t புகலெழ வலர்மளிர்மணிபுரைகிமிர்தோள் 

பிணை 
யெருத்தோ டிமிலிடைத் தோன்றினன் றோன்றி 
வருத்தினான் மன்ற வவ் வேறு 
எ - து : அங்கனம் ஏறுதழுவ + வந்தவர்களுட் பரத்தல் மிக்க விருப்பம் 
எழுதலாலே பூமாலிந்த லேமணியையொக்கும் நிறத்தையுடைய நெடிய தோள் 
பளாலே ஏற்றின் கழுத்தை இறகத் தழுவிக் கழுத்தோடேகூடக் கிடக்கின்ற 
உ )குட்டேற்றிடத்தே தோன்றினான் ; அங்கனக்ஃதோன்றிப் பின்னர் அறுதி 
பாக அவ்வேற்றை வருத்தினானென்றார் . எ - று . 
உ அ = எறெவ்வங் காணா வெழுந்தா ரெவன்கொலோ 

x வேறுடை எல்லார் பகை 
எ - து : ஏற்றையுடைய நல்லவர்கள் தங்கள் ஏற்றினுடைய வருத்தத்தைக் 
ண்டு எழுந்திருந்தார் ; அவன் தழுவினவாற்றிற்கு மகிழ்வதன்றிப் + 
பாதல் என்ன பயன் தருமென்றார் . எ - 
கொல்லும் 

ஒவும் , ஆசை . 
கூ 0 மடவரே பல்லாயர் மக்க பொருத 

லடலேற் றெருத்திறுத்தார்க் கண்டுமற் றின்று 
முடலேறு கோட்சாற்றுவார் 

3 : முன்னை காளிலே கொல்லுதலையும் ற்றின் கழுத்திலே 
ங்கினவர்களைக் கண்டு வைத்தும் , இன்றும் உடல் 

ன்றும் உடவயின்ற ஏற்றைத் தழுவச் 
ரற்றுவாராகிய கல்ல ஆயர் மக்கள் அறியாதவர்களேயென்றார் . எ 

முர் . எ - று . 
ங ங . 1 ஆங்கினி 

ண்ணுமைப் பாணி தளரா ++ தெழுக 
பண்ணமை யின்சீர்க் குரவையுட் டெண்கண்ணித் 
உறகடி மலம் வந்ததற்கு " மலர்மலி புகலெழ வலர்மலர் மணியுவா 
நிமிர்தோள் பிணை இ " மேற் . தொல் . செய் . ... பேர் . 

. 
ஆட்டோ எற்றின் முதல் புறக்கழுத்தையடுத்துத் ரெண்டு உயர்ந்த 

தோன்றும் இருறப்பு : இச்சொல் இவருரைாடையில் பயின்று 
ரதிபேதம் ) என்சன் , + புகழெழ அலர்மனி மணியுவராகிலாதோள் , 1 பாடு 

எருத்தோட்டியில் , 11 இங்வேறு + வந்தவர்கள் பார்த்தன் மிக்க , தோல் 
றிய பின்னாறுதியாகவேற்தை = எற்றெய்வம் , * எற்றுடை மல்லார்ப்பா 
+ பகையாதலால்கள் , பெரும்பாயடன் கெருவைக் கண்டுமேந்தின்று 
முடலேற்றுக்கோட் , மீண்டுமுடா ! அக்கு தன் . ++ 
எங்கப்பன் . 
80 


கலித்தொகை க 0 உ . 


ஆடையினையு 


திண்டோட் டிறலொளி மாயப்போர் < மாமேனி 
( க )யந்துவ ராடைப் பொதுவனோ டாய்ந்த 
t முறுவலாண் மென்றோள் பாராட்டிச் சிறுகுடி 
மன்றம் பரந்த துரை 

து : இப்பொழுது அவ்விடத்துச் சிறுகுடியின் மன்றத்தில் ஆடுகின்ற 
பண்ணமைந்த இனிய தாளத்தையுடைய குரவைக்கூத்தினுள்ளே விளங்கிய 
கண்ணியையும் திண்ணிய தோளினையும் திரலினது விளக்கத்தினையும் மாயத் 
தையுடைய போர்த்தொழிலினையும் கரிய மேனியினையும் அழகிய துவருட்டின 

யுமுடைய பொதுவன் கேளையும் ஆராய்ந்த முறுவலாளுடைய 
மென்றோளை யுக கொண்டாடி எகழுவின பசும் பாந்தது : இனி மண 
செய்தற்குத் தண்ணுமையில் தாளந்தள , மல் எழுப்புவார்களாகவெனக்கண்ட 
சுற்றத்தார் ||கூறினார் . எ - று . 

பொதுவன் தோளிற்கு அவர் கேள் தர் ஒக்குசென்று பாடாட்டி . 
இனிப் பொதுவனோடே மென்னை டைய முலாளையம் பாட்டி 
யென்றலும் ஒன்று . இதுவும் சிறப்பில்ல - ஈய கை கிளை . -- பாங் 
னிமித்தம் பன்னிரண் டென்ப " (உ )என்றதனால் 

| பாங்கி சிவ 
மாயினாள் . 

இதனால் , இருவர்க்கும் நினைபால்பித்து. 
+ இஃது " ஆசிரிய 

சிரிய மரு கிலம் வெண்பா மரு..பசையடி 4 
னுகலிலவே " என்னும் க ) அந்தரத்திற் கொண்ட பாற் - முடுகியலோ 
தொடர்ந்த " தகைவகைமிசை- ," கொலைய . ++சிலைபெறி " என்னும் வெண் 


ஆயர்களுக்கும் துவ பாடையுடை கூரப்படும் . ! " கருந்துவ 
பாடையை " கலி . 40 அ : 50. ( ஆ பந்துவ டையா" சீவக . 
ச அரு . ( த ) அலங்கு செந்து வடபாடை " 1174. ( க ) கஞ்சனைக் 

கொன்ற . சு . என்பவற்றாலும் அறிக . 
உ . தொல் . கள . சூ . கங . 
கூ . தொல் . செய் . சூ . சு எ . இச்சூத்திரவுரையிலும் தகைவகை மிசைமிசைப் 

....... சென்றார் பலர் என்னும் பகுதியை நார் சி.டி முடுகியலோ 
டொன்றாய் வந்த வெண்பாவுக்கும் , “ மலர்மலி புகலெழ . 
வருத்தினான் மன்றவவ் வேறு " என்னும் பகுதியை அறுசீரடி முடிகிய 

லோடொன்றாய் வந்த வெண்பாவுக்கும் மேற்கோள் காட்டினர் நச . 
(பிரதிபேதம் ) * மாமணி , - முறுவலாய்மென்றோள் , பாராட்டர் , கு . யைக் கூத்தினுள்ளே 

பொதுவன்மோளையும் கூறினார் . விளக்கியகண்ணியையும் ...... ஆடையினையு 
முடைய பொதுவனென்க . பொதுவன் தோளிற்கு + பாங்கினிமித்தம் , ப ரினைத் 
தல்பிறந்தது , + இது ஆசிரிய . ** முடுகியலும் தொடர்ந்த, லைசெறி . 


நான்காவது முல்லை கூ . 


சுகரு 


பாக்களும் " மலர்மலி புகலெழ * வலர்மலிர் மணிபுரை நிமிர்தோள் பிணைஇ 
என அறுசீரடி முடுகியலோடு தொடர்ந்த வெண்பாவும் இருசீர்ச்சின்னமும் 
பெற்றுக் கலிவெண்பாவுறுப்பில் வேறுபட்டு வந்த ( க ) கொச்சகக்கலி . 
( க 0 கூ . ) மெல்லிணர்க் கொன்றையு மென்மலர்க் காயாவும் 

புல்லிலை வெட்சியும் பிடவுந் தளவுக் 
குல்லையுங் குருந்துங் கோடலும் பாங்கருங் 
கல்லவுங் கடத்தவுங் கமழ்கண்ணி மலைந்தனர் 
ந பல்லான் பொதுவர் கதழ்விடை கோட்காண்மார் 
முல்லை முகையு மருந்து நிரைத்தன்ன 
பல்லர் பெருமழைக் கண்ணர் மடஞ் சேர்ந்த 
சொல்லர் சுடருங் கனங்குழைக் காதினர் 

நல்லவர் கொண்டார் மிடை ; 
க 0 அவர்மிடைதொன் ; 

மணிவரை மருங்கி னருவி போல் 
வணிவரப் பறுத்த வெண்காற்காரியு 
என்பூக் தமை திவான் விசும்பு போல் 

வான்பொறி பரந்த பள்ளி வெள்ளையும் 
கநி தொலவன் சூப தவித் திங்கள் போல் 

வளையுபு மலிந்த கோட சேயும் 
பொருமுரண் முன்சிற் புக 3.ல ர பலபெய் 
கரிமாவட்ரிமங்களிறங் கராமும் 
பெருமல் விடாகக் தொருக்குடன் குழீஇப் 


( 


க . 


1 


சயா ம்போதடங்க ஒருபோகென்று கூறி , கண்ணகன் 

ஒன்று " இது வு . " இவள் . தகைத்து " 
கொச்சகம் . “ தலைவகை மேல் " இவை அராகம் . எழுந்தது 
பலர் " இலை சிற்றெண் . அவருள் ... 

வேறு " இது 
முடுகியலடிவந்த பொசசகம் . எறெவ்வம் .... சாற்றுவார் 
இவையுங் கொச்சகம் . " ஆக்கு " தணிச்சொல் . 

" தண்ணுமை 
து சரிதகம் . " என்று பிரித்துக்காட்டி 
தாவு , கொச்சகம் , அபாகம் , கிர்ரெண் , சுரிதகமென்னும் ஐந்துறுப் 
பும் முறையானே வருதலின்றிச் சில மீள 

என்பர் 
ளம்பூரணர் , தொல் . செய். சூ. காடு . எருத்தே கொச்சகம் 
(பிரதிபேதம் * அலர்மலி மணிபுரை நிமிர்தோன் மிண்டுமென அறுச்டி . 


துரை ) 


வந்தன 


the an 


கலித்தொகை க 0 கூ 


உ ) படுமழை யாடும் வரையகம் போலுங் 

கொடிநறை சூழ்ந்த தொழூஉ ; 
உஉ தொழுவினுள் , புரிபு புரிபு புக்க பொதுவரைத் 

தெரிபு தெரிபு குத்தின வேறு ; 
உச ஏற்றின் , அரிபரி பறுப்பன சுற்றி 

யெரிதிகழ் கணிச்சியோன் சூடிய பிறைக்க 
ணுருவ மாலை போலக் 

குருதிக் கோட்டொடு குடர் வலந்தன ; 
உஅ கோட்டொடு சுற்றிக் குடர்வலந்த வேற்றின் முன் 

னாடிநின் றக்குடர் வாங்குவான் பீடுகாண் 
செந்நூற் கழியொருவன் கைப்பற்ற வந்நூலை 

முந்நூலாக் கொள்வானும் போன்ம் ; 
கூஉ இகுளை யிஃதொன்று கண்டை யிஃதொத்தன் 

கோட்டினத் தாயர் மகனன்றே மீட்டொரான் 
போர்புக லேற்றுப் பிணரெருத்திற் றத்துபு 

தார்போற் றழீஇ யவன் ; 
கூசு இகுளை யிஃதொன்று கண்டை யிஃதொத்தன் 

கோவினத் தாயர் மகனன்றே யோவான் 
மறையேற்றின் மேலிருந் தாடித் துறையம்பி 
யூர்வான்போற் றோன்று மவன் ; 
10 தொழீ இஇ , காற்றுப்போல் வந்த கதழ்விடைக்காரியை 
யூற்றுக் களத்தே யடங்கக்கொண் டட்டதன் 
மேற்றோன்றி நின்ற பொதுவன் றகைகண்டை 
யேற்றெருமை நெஞ்சம் வடிம்பி னிடத் திட்டுச் 
சீற்றமோ டாருயிர் கொண்டஞான் றின்னன்கொல் 

கூற்றென வுட்கிற்றென் னெஞ்சு ; 
சசு இகுளை யிஃதொன்று கண்டை யிஃதொத்தன் 

புல்லினத் தாயர் மகனன்றே புள்ளி 
வெறுத்த வயவெள்ளேற் றம்புடைத் திங்கண் 
மறுப்போற் பொருந்தியவன் , 


நான்காவது முல்லை ங . 


சுக 


நி 0 ஓவா வேகமோ திருத்துத்தன் மேற்சென்ற 

சோச் செவிமுதற் கொண்டு பெயர்த்தொற்றுங் 
காயாம் பூங்கண்ணிப் பொதுவன் றகைகண்டை 
மேவார் விடுத்தந்த கூந்தற் குதிரையை 
வாய்பகத் திட்டுப் புடைத்தஞான் றின்னன்கொன் 
மாயோனென் றுட்கிற்றென் னெஞ்சு ; 
சு ஆங்கு , இரும்புலித் தொழுதியும் பெருங்களிற் றினமு 
மாறுமா றுழக்கியாங் குழக்கிப் பொதுவரு 
மேறுகொண் டொருங்குதொழூஉ விட்டனர் விட்டாங்கே 
மயிலெருத் துறழணி மணிநிலத்துப் பிறழப் 
பயிலிதழ் மலருண்கண் 
மாதர் மகளிரு மைந்தரு மைந்துற்றுத் 

தாதெரு மன்றத் தயர்வர் தழூஉ ; 
சு . கொல்லேற்றுக் கோடஞ்சு வானை மறுமையும் 

புல்லாளே யாய மகள் ; 
காரு அஞ்சார் கொலையேறு கொள்பவ ரல்லதை 

நெஞ்சிலார் தோய்தற் கரிய வுயிர் துறந்து 

நைவாரா வாயமக டோள் 
சுஅ வளியா வறியா வுயிர்காவல் கொண்டு 

நளிவாய் மருப்பஞ்சு நெஞ்சினார் தோய்தற் 
கெளியவோ வாயமக டோள் ; 


; 


எக விலைவேண்டா ரெம்மினத் தாயர் மகளிர் 

கொலையேற்றுக் கோட்டிடைத் தாம்வீழ்வார் மார்பின் 
முலையிடைப் போலப் புகின் ; 

ஆங்கு , 
குரவை தழீ இயா மாடி வி பாடித் 
தேயா விழுப்புகழ்த் தெய்வம் பரவுது 
மாசில்வான் முந்நீர்ப் பரந்த தொன்னில் 
மாளுங் கிழமையொடு புணர்ந்த 
வெங்கோ வாழியரிம் மலர் தலை யுலகே 


சு . அ 


கலித் தொகை கலக் .. 
• முஃது ஆயர் ஏறுதழவிநின்றமையைத் தோழி தலைவிக்குத் தனித் 
தனியே காட்டிப் பின்னர் அவர் ஏறுதழவிவிட்டுக் குரவையாடுகின்றமை 
யுங் கூறி ஆண்டு யாழஞ்சென்று நீன்னை ஏறுதழவிக் 1 கோடற்கு நிற்கின்ற 
தலைவன் கேட்டு ஏறுதழவிக்கொள்ளுமாறு நமக்குச் சுற்றத்தார் கூறிக் 
கிடக்கின்ற முறைமையைப் பாட்டிலே தோன்றப் பாடிக் குரவையாடி 
வழதிவாழ்கவென்று தெய்வம்பராவுதும் ; நீயும் அங்ஙனம் பாடுதற்குப் 
போ துவாயாகவெனக் கூறியது . 

இதன் பொருள் . 
( க )மெல்லிணர்க் ( உ ) கொன்றையு மென்மலர்க் காயாவும் 
புல்லிலை வெட்சியும்( ங ) பிடவுந் தளவும் 
குல்லையுங் குருந்துங் ( ச கோடலும் ( ரு பாங்கருங் 
கல்லவுங் கடத்தவுங் கமழ்கண்ணி மலைந்தனர் 
பல்லான் + பொதுவர் கதழ்விடை கோட்காண்பார் 
( சு ) முல்லை முகையு முருந்து நிரைத்தன்ன 
பல்லர் பெருமழைக் கண்ணர் படஞ்சோந்த 
தரவு ஈற்றடி குறைந்து வருதலையு முடைத்தென்பதற்கு மெல் 
மிடை என்பது மேற் . தொல். செய் . 

மேற். தொல் . செய் . சூ . கககா . நச் . 
அவிழ்தளவி னகன்றோன்றி , நகுமுல்லை யுகுதேறுவிப் , பொற் 
கொன்றை மனக்காயா , 

மனக்காயா , நற்புறவி னடைமுனையின் பொருந . 
ககக - உ.உ. என்பதனாலும் முல்லை நிலத்து வாழ்வார் பலமலர் சூடு 

மியல்பினர் என்பது அறியலாகும் . 
கூ . பிடாவுந் தளாவும் தொல் . உயிர்மயங்கு . சூ . உஎ . 

இந்நூற் பக்கம் சுக்கா : சு -ஆம் குறிப்புப் பார்க்க 
ரு . ( அ ) " பாங்கரு , முல்லையுந் தாய பாட்டங்கால் " கலி கக்க : ங ஈ . ) 

என்பதனால் பாமகர் , ஒரு பூங்கொடியென்று தோற்றுகிறது . ( ஆ 
வண்டு பாடு பாங்கபோடு ” சூளா . சீயவதைப் . உககூ . ( இ ) “ குருந்து 
பொற் கூவிளம் குல்லை பாங்கரும் " காஞ்சிப் . கழுவாய்ப் . கருங . 
( ஈ ) வகுள ஞெமையரை டாங்கர் திருவானைக்காப் . சம்புமுனி . க . 
( உ ) " சூத நாகம்வழை பாங்கர் குருந்து " விநாயக . கெசானனர் 
திருவவ . டுக . என இது பயின்றுவருதலும் காண்க. பாங்கரென்பதை 
திமையென் பாருமுளர் . அஃது ஒரு மாமென்று தெரிகிறது . 
( அ ) " முல்லை முகையு முருந்து நிரைத்தன்ன , பல்லும் கலி . க O அ : 
கரு-கசு . ( ஆ ) முருந்தொடு முல்லைசாய்த்த முகிழ்நகை யாயர்மாதர் 

பாக . ( க ) வேய்ங்குழல் . கக . ( இ) " முல்லையு முருந்து நிரைத்தன 
(பிரதிபேதம் ) * இது ஆயர் , தோழியொரு தலைவிக்கு , கொண்டற்கு, || குருந்து கோட 

லும் , + பொதுவாததழ விடைக்கோட் காண்குயார் . 


லிணர்க் ... 


- 


நான்காவது முல்லை .. 
சொல்லர் சுடருங் (க ) கனங்குழைக் காதினர் 
நல்லவர் கொண்டார் மிடை 
எ - து : பலபசுவையுடைய பொதுவர் கல்லிடத்தனவுங் காட்டிடத்தனவு 
ய மெல்லிய கொத்தினையுடைய ( 2 ) கொன்றைப் பூவாலும் மெல்லிய மலரை 
-ய காயாம்பூவாலும் புல்லிய இலையையுடைய வெட்சிப்பூவாலும் பிடவம் 
லும் முல்லைப்பூவாலும் ( 5 ) கஞ்சங்குல்லைப் பூவாலும் குருந்தம்பூவாலும் 
டற்பூவாலும் * பாங்கர்ப்பூவாலுஞ்செய்த கமழுங்கண்ணியைச் சூடின ராய் 
ரந்த எற்றைத்தழுவுதலைக்காணவேண்டிமுல்லை முகையும் ( ச )பீலிமுருந்தும் 
த்தாலொத்த பல்லினையுடையாய்ப் பெரிய குளிர்ச்சியையுடைத்தாகிய 
ணினையுடையராய் மடப்பம் , பொருந்தின சொல்லினையுடையாய் விளங் 
பொன்னாற்செய்த 

மகாக்குழையையணிந்த காதினராய் ஆயர் மகளிர் 
ர பரணைக் கைக்கொண்டார் . 
மிடை - பாண் . 
அவர்மிடைகொள , 
(( டு )மணிவரை மருங்கி னருவி போல 
வணிவரம் பறுத்த வெண்காற் காரியு 
மீன்பூத் தவிர் வரு மந்திவான் விசும்புபோல் 
வான்பொறி பரந்த புள்ளி வெள்ளையுங் 
போன் 

நகைக்குமென் னகையாள் " கீற . நுபுவ்வத்துக் 
தசைக்கட்டி யை . உங . 
இந்நூற்பக்கம் சஉ : க -ஆம் குறிப்புப் பார்க்க . 
( அ ) " மன்றல : கொன்றை மலர்மலைந்து ஃஃஃ , என்று திரியு மிடை 
மகனே " எனவும் , ( ஆ ) " மணிநிரை யோம்பி நேரும் வல்விடை 
தழுவித் தோய்ந்த , வணிநிரை மகளிர் கூந்த லலங்கலங் கொன்றை 
சூட்டிப் , பிணிதபு மாயர் செய்கை " எனவும் , ( இ ) " வென்றி மழவிடை 
யூர்ந்தாற் குரியளிக் , கொன்றையம் பூங்குழ லாள் எனவும் வருஞ் 
செய்யுட்களை நோக்குக . 
சஞ்சங் குல்லை - கஞ்சா; இச்சொல் , கஞ்சம் , குல்லையென இரண் 
டாகவும் கொள்ளப்படும் . 
பீலிமுருந்து - மயிலிறகின் அடி , 
( அ ) " மணிவரை யிழிதரு மணிகிள ரருவி " தொல் . செய் . 5. எஅ . 
பேர் . மேற்கோள் . ( ஆ ) மணிவரை யென்பதற்கு , இங்கே எ 

எழுதியிருக் 
கும் பொருளோடு " மணிதிகழ் விறன்மலை ( கலி . உ O : ரு . ) என்பதும் 
இந்நூற் பக்கம் உசசு : ச - ஆம் குறிப்பில் பொருந்துவனவும் ஒப்பு 
நோக்கற்பாலன . 
பேதம் ) * பாங்கற்பூவாலும் . 


சுசா 

கலித்தொகை க o க . 
கடு ( க ) கொலைவன் சூடிய ( 2 ) குழவித் திங்கள் போல் 

* வளையுபு மலிந்த கோடணி சேயும் 
பொருமாண் முன்பிற் ( ங ) புகலேறு பலபெய் 
தரிமாவும் பரிமாவுங் களிறுங் கராமும் 

ச )பெருமலை விடரகத் தொருங்குடன் குழீஇப் 
20 ( ரு) படு( சு )மழை யாடும் வரையகம் போலுங் 

கொடிநறை சூழ்ந்த தொமூஉ 

எ - து : அவர் தத்தம்மிடையைக் கைக்கொள்ள ஆயர் ( எ ) மணிகளையுடைய 
( அ ) மலையிடத்தினின்றும் வீழ்கின்ற அருவிகள் போல அழகினது எல்லையைப் 
க . " ஏற்றுவல னுயரிய வெரிமரு ளவிர்சடை , மாற்றருங் கணிச்சி மணி 

மிடற்றோனும் .. நால்வ ருள்ளுங் , கூற்றொத் தீயே மாற்றருஞ் 
சீற்றம் " புறம் . ருசு : க - கக . என்புழி மணிமிடற்றோனைக் கூற்றமென் 
றது அழித்தற்றொழிலுடைமையான் என்னும் விசேடவுரைப் பொரு 
ளாட்சியும் , கொலைவன் யார்கொலோ கொலைவன் மற்றிவன் புறம் . 
கருஉ : அ . கொலைவனல்லையோ கொற்றவ னாயினை " மணி . 

கஎச . என்னும் சொல்லாட்சியும் ஈண்டு அறிதற் பாலன . 
உ . குழவி யென்பது சூத்திரத்துக் கூறப்படாத பிறிதின் மேலும் 

மென்பதற்கு, " குழவித் திங்கள் என்பது மேற்கோள் ; தொல் . மர . 
சூ . உச . பேர் ; மயிலைநாதர் குழவியென்பது மதிக்கும் உரித்தாய்வரு 
மரபிற்றென்று எழுதியிருத்தலும் இங்கே அறிதற்பாலது ; நன் . 

பொது . சூ . ங . எ . 
ங . போர்புக லேற்றுப் பிணரெருத்தில் " கலி . கலங : ஙச . 
ச . ( அ ) " பெருமலை விடாகத்து ( ஆ ) " பெருமலை விடாகத் தருமிசை 

புறம் . ங எ : சு ; கக : அ . 
ரு . படுதல் என்பது பெய்தல் என்னும் பொருளில் வருதல் , ( அ ) 

" படுமழை யடுக்கத்த " ( ஆ ) " பாடுபெயல் " கலி . ச அ : சு ; க o : 
என்பவற்றாலும் பாட்டம் என இருவகைவழக்கினும் வழங்கும் சொல் 
லாலும் அறியலாகும் . 

ஊர்பெழு கிளர்புளர் புயர்மங்குலி னறைபொங்க " கலி . க o ரு : உரு . 
எ . மணிவரை என்பதற்கு நீலமணி போன் றமலை யெனப் பொருள் 

கொள்ளினும் பொருந்தும் . 
அ . ( அ ) " அயமிழி யருவிய வணிமலை " ( ஆ ) " இலங்குதா மருவியோ 

டணிகொண்ட நின்மலை " ( இ ) " ஆமிழி யணிமலை ( ஈ ) அயனந் 

யணிபெற வருவியார்த் திழிதரும் , பயமழை தலைஇய பாடுசால் விறல் 
( பிரதிபேதம் ) * வளைபுமலிந்த 


நான்காவது முல்லை ங . 


சுசக 


போக்கின வெள்ளிய கால்களையுடைய காரியாகிய ஏற்றினையும் , மீன் 
பொலிவு பெற்று விளங்குதல்வரும் அந்திக்காலத்து மேகத்தையுடைய சிவர்த 
ஆகாயம்போலே அழகிய ஒளிபாந்த புள்ளிகள் வெள்ளையாயிருக்கின்ற சிவந்த 
எற்றையும் , கொலைத் தொழிலையுடைய இறைவன் சூடிய இளையதாகிய 
எங்களைப்போல வளைந்து நிறைந்த கொம்பை அணிந்த சிவந்த எற்றையும் , 
பொருகின் 

றமாறுபாட்டினையும் வலியினையுமுடைய கொண்டாடுகின் ந பிற 
எறுகள் பலவற்றையும் தொழுவினுள்ளே விடுகையினாலே ஒழுங்குபட்ட 
புகை சூழ்ந்த அத்தொழு , சிங்கமாகிய மாவும் குதிரையாகிய மாவும் களிறு 
களும் ( க) முதலையிலொருசாதியாகிய கராமும் பெரிய மலையின் முழையிடத் 
திலே சோத் திரளப்பட்டுப் பெய்கின்ற மழை ஒருங்குதிரியும் மலையிடத்தை 
யொக்கும் . எ - 
22 தொழுவினுள் , ( உ ) புரிபு புரிபு புக்க பொதுவரைத் 
( ங )தெரிபு தெரிபு குத்தின வேறு 

து : அத்தொழுவினுள்ளே அவ்வேறுகளைத் தழுவுதற்கு விரும்பி 
விரும்பிக் குதித்த பொது வரைத் தெரிந்து தெரிந்து அவ்வேறுகள் குத்தின . 


உச ஏற்றின் , ( ச ) அரிபரி பறுப்பன சுற்றி 
யெரிதிகழ் கணிச்சியோன் சூடிய பிறைக்க 
வெற்ப " ( கலி . சசு : கூ . உரு ; ச அ : க ; ருங : சு - எ .) என்பவற்றால் 

மலையை அருவி அழகுறுத்துவதாகக் கூறுதல் அறியப்படும் . 
க . ( அ ) " ஒடுங்கிருங் குட்டத் தருஞ்சுழி வழங்குங் , கொடுந்தாண் முதலையு 

மிடங்கருங் கராமும் " ( குறிஞ்சி . உருசு - உருஎ . ) என்பதனால் , கராம் 

முதலைச்சாதி விசேட மென்பது அறியலாகும் . 
உ . " எழுசீ ரடியே முடுகிய பனடக்கும் என்பதன் பின்னுள்ள முடுகியல் 

வரையார் முதலீ ரடிக்கும் என்னும் ( தொல் . செய் . காசு ) சூத்திரத்தி 
னுரையில் முதலீரடிக்குமென்ற வும்மை எச்சவும்மை யாதலால் , நாற் 
சீரடியும் இத்துணைப் பயிலாது முடுகுமென்று கூறி , " புரிபு புரிபு 
புக்க பொதுவரைத் , தெரிபு தெரிபு குத்தின வேறு " என்பதை 

மேற்கோள் காட்டுவர் . பேர் . 
ந . செய்பு என்னும் வாய்பாட்டு வினையெச்சம் தன் வினைமுதல் வினை 

கொண்டு முடிந்ததற்கு , " தெரிபு தெரிபு குத்தின வேறு " என்பது மேற் 
கோள் ; நன் . வினை . சூ . உரு . மயிலை . விருத்தி : இரா . இ - வி . 
கலிப்பாவுறுப்பில் முதலடி முடுகியலாயும் முதலடியும் மூன் மடியும் 
முச்சீராயும் வந்ததற்கு , " அரிபரிபு........... குடர்வலந்தன என்பது 

மேற்கோள் ; தொல் . செய் . சூ . எ O. நச் . 
(பிரதிபேதம் ) * போக்கினலொள்ளிய . மாறுபாட்டினையுமுடைய . 

81 


சுச 


கலித்தொகை கங . 


ணுருவ மாலை போலக் 
குருதிக் கோட்டொடு குடர் வலந்தன 

எ - து : அவை குத்தினபொழுது , எரி சுற்றி விளங்குகின்ற ( க ) கணிச்சிப் 
படையையுடைய இறைவன் சூடிய ( உ ) பிறையிடத்துக்கிடந்த ( ங ) சிவந்த 
நிறத்தையுடைய * மாலைபோலப் பகையான ஏறுகளை விரும்பிப் போக்குவன 
வாகிய எற்றினங்களின் குருதிதோய்ந்த கொம்புகளுடனே குடர்கள் சுற்றிப் 


பிணித்தன . எ 


உ அ கோட்டொடு சுற்றிக் குடர்வலந்த வேற்றின் முன் 

னாடிநின் ( ச ) றக்குடர் வாங்குவான் டுகாண் 
( ரு ) செந்நூற் கழியொருவன் கைப்பற்ற ( அ ) வந் நூலை 
II முந்நூலாக் கொள்வானும் போன்ம் 
எ - து : அங்ஙனங் கொம்புகளோடே சுற்றிக் குடர்கள் பிணித்த ஏற்றின் 
முன்னே நின்று ஆடி அக்குடரை இரண்டுகையாலும் வாங்கி வயிற்றிலே 


கூ . 


க , கணிச்சியென்பது மழுவின் வேறாய தொரு படைக்கலத்துக்கும் பெய 

ராயினும் எரிதிகழ் என்னும் அடைமொழியை நோக்க இங்கே மழு 

வென்னும் பொருளில் வந்ததென்றே தோற்றுகிறது . 
உ . இச்செய்யுள் கரு - கசு . அடிகளிலும் ஏற்றின் கொம்புக்குப் பிறை 

உவமையாய் வந்திருத்தல் காண்க . 
கணவிர மாலை கைக்கொண்டென்ன , நிண நீடு பெருங்குடர் கையகத் 
தேந்தி மணி : ரு . ச. அ - சக . 
மாயா தவர்தலை வாவரங் காவட மாமதுரை , மாயா தவாண்டர் வந் 
தடைந் தான்மழு வாளிபிர , மாயா தவர் செய்வர் முந் நூல்செந் நூல் 
கொண்ட வண்ணமொப்ப , மாயா தவரத் தனைக்குடல் கோத்ததுன் 

வாணகமே " திருவாங்கத் . அஎ . 
ரு . லகரந்திரிந்த னகரத்தின் முன் மகரம் தன்மாத்திரையிற் குறைந்து 

வருமென்பதற்கு , " செந்நூற்கழி .... போன்ம் ” என்பது மேற். 

கோள் ; இ - வி . சூ . உஉ . 
சு . செய்யுட்கண் போலுமென்னுஞ் சொல்லின் இறுதியில் னகாரம் 

மகாரம் வந்து ஈரொற்றுட னிலையாய் நிற்குமென்பதற்கு , " அந்நூலை 
முந்நூலாக் கொள்வானும் போன்ம் என்பது மேற்கோள் ; தொல் . 

மொழி . சூ.க அ . நச் . 
( பிரதிபேதம் ) * மாலையாற்பகையான , + ஏற்றினங்களினுடைய குருதி, 1 கோடொடு , || 

முன்னூலாற் கொள்வானும் . 


-- 


நான்காவது முல்லை ந . கூசங் 
இடுகின் றவன் , சிவந்த நூற்கழியை ஒருவன் இரண்டுகையிலும் கோத்துப் 
பிடித்திருக்க அந்நூலை மூன்று நூலாகக் கொள்கின்றவனையும் ஒக்கும் ; இவ 
னுடைய பெருமையைப் பாராயென்று தோழிதலைவிக்குக் காட்டினாள் . எ- று . 
கூஉ ( க ) இகுளை யிஃதொன்று கண்டை ( உ ) யிஃதொத்தன் 

கோட்டினத் தாயர் மகனன்றே மீட்டொரான் 
போர் புக லேற்றுப் பிணரெருத்திற் றத்துபு 
தார்போற் றழீஇ யவன் 

து : போரைக்கொண்டாடுகின்ற ஏற்றினது - சர்ச்சரையையுடைய 
கழுத்திலே பாய்ந்து அதற்கு இட்ட மாலைபோலே அதனைத் தழுவினவன் 
எருமைத்திரளையுடைய ஆயர்மகனல்லவோ ? ஆதலான் இனி அதன்வலியை 
மீளப்பண்ணி அதனை நீங்கான் ; இளையோளே ! இஃதொரு வலியைப் 
பாராய் ; இவனொருத்தன் காணென்று காட்டினாள் . எ - று . 

இவனொருத்தனென்றது, வியந்தது . 
கூசு ( கூ )இதளை யிஃதொன்று கண்டை யிஃதொத்தன் 

கோவினத் தாயர் மகனன்றே யோவான் 
மறையேற்றின் மேலிருந்தாடித் துறை( ச ) யம்பி 
யூர்வான்போற் றோன்று மவன் 

எ - து : ( ரு ) மறுவினையுடைய எற்றின்மேலேயிருந்து ஆடிவிட்டுப் பின்னர் 
நீர்த்துறையிடத்துத் தெப்பத்தின் மேற் கிடந்து அதனைத் தள்ளுகின் றவனைப் 

" தையலோ டின்னன பெண்பாற் பெயரே என்புழி , இன்னன 
வென்பதனாலே இகுளை யென்பது உயர்திணைப் பெண்பாற் சொல் 
லென்று நன் . பெயரி . சூ . 20. மயிலை . விருத்தி , இரா . இ - வி . சூ . 
கஎ அ . உரைகளிலும் , தோழியை இகுளை என்பது மலாடார் சொல் 
லென்று ( நன் பெயரி . சூ . கசு ) மயிலை .உரையிலும் , சீதநாட்டார் சொல் 
லென்று விருத்தி . இரா . உரைகளிலும் காணப்படுபவை இங்கே அறி 
தற் பாலன . 
இந்நூற்பக்கம் கூஅசு : ஈ - ஆங் குறிப்புப்பார்க்க , 

ச்செய்யுளில் ஙஉ , சசு -ஆம் அடிகளும் இப்படியே அமைந்துள்ளன . 
தங்கார் பொதுவர் கடலுட் பரதவ , ரம்பியூர்ந் தாங்கூர்ந்தா ரேறு 

கலி . க o சு : 22 - உ n . 
இ . மறை யென்பது மறுவென்னும் பொருளில் வருதல் , “ செவிமறை 

நேர்மின்னு நுண்பொறி வெள்ளை ( கலி . காக : உஎ) என்புழி மறை 

என்பதற்கு எழுதியிருக்கும் உரையாலும் அறியலாகும் 
( பிரதிபேதம் ) * ஆய மகனென்றே விட்டொரான் . - சாசரையுடைய , வியந்து இருளை 


க . 


கலித்தொகை க 0 க . 


போலே தோன்றுகின்றவன் பசுத்திளையுடைய ஆயர்மகனல்லவோ ? 
ஆதலால் , இவன் இங்ஙனம் செலுத்துந் தொழிலை ஒழியான் ; இளையோளே ! 
இஃதொரு வலியைப் பாராய் ; இவனொருத்தன் காணென்று காட்டினாள் . 


- 


To * தொழீ இஇ 
எ - து : காண்டற் றொழிலை யுடையவளே . எ - று . 
இஃது " அளபெடை மிக உமிகாவிறுபெயர் ”. ( க ) 
( உ ) காற்றுப்போல் வந்த " கதழ்விடைக் காரியை 
யூற்றுக் களத்தே யடங்கக்கொண்டட்டதன் 
மேற்றோன்றி நின்ற பொதுவன் றகைகண்டை 
( ங ) யேற்றெருமை நெஞ்சம் வடிம்பி னிடத் திட்டுச் 
க . தொல் விளி . சூ . அ . இச்சூத்திர வுரையில் இவ்வளபெடைப் பெயர் 

விளியேற்கும்போது தன்னியல்பு மாத்திரையின் மிக்கு நான்கும் 
ஐந்தும் மாத்திரைபெற்று நிற்கும் ; என்றது ழகர வீகாரத்தின் பின் 
இரண்டு இகரவுயிரும் மூன்று இகரவுயிரு மெழுதப்படவேண்டுமென் 
பதை என்று கூறுவர் , சே . கல் . நச் . இச்சொல்லுக்குத் தொழில் செய் 
கின்றவளேயெனப் பொருளும் எழுதுவர் நச்சினார்க்கினியரும் இ - வி . 
உரையாசிரியரும் . இ - வி சூ . உ OS . இச்சூத்திரத்தினுரையும் 

மேற் 
கோளும் எழுதுவோராலும் அவற்றை ஊன்றிப்பாராது அச்சிடுவோரா 
லும் எளிதின் உண்மையறிய இயலாதவாறிருக்கின்றன . இச்சூத்திர 
வுரையில் தொழீஇ என்பது பெயர் ; விளியு மஃதே யெனக்கொள்க. 
இஃதியல்பு . இயற்கைய வென்று பன்மை கூறிய வதனான் , இவ்வள 
பெடை மூன்று மாத்திரையின் நிமிர்ந்து நிற்கு மென்பது கொள்ளப் 
படும் . செயற்கையவென்றதனான் இவ்வளபெடைப்பெயர் எழுதும்வழி 
ஐந்தெழுத்திட்டும் எழுதும் " என்பர் கல்லாடர் . ஏனைய 
அச்சிடப் பட்டுள்ளன . " தொழீ இஇ கலி . கச : கா அ . 
யுடனுண்ணார் ” சிறுபஞ்ச. ங அ . என இச்சொல் பிறவிடத்து வருதலும் 


-- 


உரைகள் 


தொழிஇ 


காண்க . 


உ . 


" ஏற்று மருப்பு மிலங்கிழையாகத் திபமருப்புங் , கூற்று மருப்பெழுங் 
கோலந்தந் தாட்கொரு கோடிசுரும் , பாற்று மருப்பொலி தாரண்ண 
லார்முன் னணிந்து விட்டார் , காற்று நெருப்புங் கலந்த தென் 
ருங் காரிகைத்தே " அம்பிகா. உருஎ . 
( அ )எருமைச்சாதியின் ஆண் ஏறெனப்படுமென்பதற்கு " ஏற்றெருமை 
நெஞ்சம் வடிம்பினிடந்திட்டு ” என்பது மேற்கோள் ; தொல் . மரபு . சூ . 
கூ கூ . பேர் . சூ . ஙஅ . நச் . ( ஆ ) இந்நூற்பக்கம் சுஉ ங : ச- ஆங் குறிப்புப் 

பார்க்க . 
(பிரதிபேதம் ) * தொழிலாக ( என்பது முன்பரிப்பு ), - கழுவிடை . 


- 


- 


நான்காவது முல்லை கூ . சுசரு 
சீற்றமோ டாருயிர் கொண்டஞான் றின்னன்கொல் 
கூற்றென வுட்கிற்றென் னெஞ்சு 
எ - து : ஏறாகிய 

ஏறாகிய எருமையையேறுகின்ற கூற்றுவனுடைய நெஞ்சை 
( க ) வடிம்பாலே பிளந்து போகட்டுச் சினத்தோடே அரிய உயிரை வாங்கின 
அஞ்ஞான்றை, இறைவன் இத்தன்மையையுடையவன் கொலென்று கூறும் 
படியாகக் காற்றின் விசைபோல ஓடிவந்த விரைந்த ஏறுகிய காரியதனைப் 
பலரும் வந்து சேர்தலையுடைய களத்தே வலியடங்கத் 

வலியடங்கத் தழுவி வருத்தி 
அதன்மேலே தோன்றிநின்ற பொதுவனது அழகைப் பாராய் ; அதனைக் 
கண்டு என் நெஞ்சு உட்கிற்றுக்காணென்றாள் . எ 
சசு இகுளை * யிஃதொன்று கண்டை யிஃதொத்தன் 
(( 2 ) புல்லினத் தாயர் மகனன்றே புள்ளி 
வெறுத்த வயவெள்ளேற் றம்புடைத் திங்கண் 
மறுப்போற் பொருந்தி யவன் 

து : மற்றைப் புள்ளிகள் செறிந்த வலியையுடைய வெள்ளேற்றினது 
அழகையுடைய பக்கத்தே திங்களிற் கிடக்கின்ற மறுப்போலே பொருந்திக் 
கிடந்தவன் ஆட்டினத்தையுடைய 

டினத்தையுடைய ஆயர்மகனல்லவோ ? ஆதலால் இவ 
னொருத்தன்காண் ; ளையோளே ! 1 இஃதொரு வலியைப் பாராயெனக் 
காட்டினாள் . எ 
ரு . ஓவா வேகமோ இருத்துத்தன் மேற்சென்ற 

| சேஎச் செவிமுதற் கொண்டு பெயர்த்தொற்றுங் 
( ங ) காயாம்பூங் கண்ணிப் பொதுவன் றகைகண்டை 
மேவார் விடுத்தந்த( ச கூந்தற் குதிரையை 
க . வடிம்பு - கால் விளிம்பு ; ( அ ) மா வுடற்றிய வடிம்பு , " ( ஆ ) கடுமா 

கடைஇய விடுபரி வடிம்பின் ( இ ) " ஆழி வடிம்பலம்ப நின்றானும் 
( ஈ ) " வேலைவடிம்பலம்ப நின்றான் ( உ ) கடல்வடிம்பலம்ப நின்ற 
கைதவன் என வருவன நோக்குக . 
( அ ) புல்லினத் தார்க்கும் ” ( ஆ ) “ புல்லினத் தாயர் மகளிரோடு " 
( இ ) " புல்லினத் தாயர் மகனேன் ( ஈ ) " புல்லினத் தாயனை " கலி , 
கஎ: உ ; ககக : ரு ; ககங : எ , அ . 
" காயாம்பூங் கண்ணிக் கருந்துவ ராடையை " கலி . க o அ : க O. 
" கூந்த லென்னும் பெயரொடு கூந்த . லெரிசினங் கொன்றோய் " 
( பரி . ங . ஙக-உ. ) என்பதும் கூந்தன்மா என்று கண்டார்சொல்லும் 

வடிவொடு வந்த கேசியது கனல்கின்ற சினத்தை யழித்தோய் ; 
(பிரதிபேதம் ) * இருதொன்று , கலியையுபையேற்றின தழகை இஃகுதொரு . சோசெலி. 


. 


காசன் 


கலித்தொகை கங . 


று . 


வாய்பதத் திட்டுப் புடைத்தஞான் + றின்னன்கொன் 
மாயோனென் றுட்கிற்றென் னெஞ்சு 
து : கஞ்சன் முதலியோர் 

வரவிட்ட கழுத்தின் மயிரினையுடைய 
குதிரையை வாயைப் பிளந்து போகட்டுக் கையால் - அடித்த அஞ்ஞான்றைக் 
கண்ணன் இத்தன்மையன்கொல்லென்று கூறும்படியாக ஒழியாத கோபத் 
தோடே வெவ்விதாய்த் தன் மேலே சென்ற சிவந்த ஏற்றைச் செவியடியிற் 
கொம்புகளைப் பிடித்துக்கொண்டு அதன்வலியை மீட்டுத் தழுவும் , காயாம் 
பூவாற் செய்த கண்ணியையுடைய பொதுவன் அழகைப்பாராய் ; அவனைக் 
கண்டு என்னெஞ்சு உட்கிற்றுக்காணென்றாள் . எ 
குசு ஆக்கு , ( க ) இரும்புலித் தொழுதியும் ( 2 ) பெருங்களிற் றினமு 

மாறுமா றுழக்கியாங் குழக்கிப் பொதுவரு 
மேறுகொண் டொருக்குதொழூஉ விட்டனர் விட்டாங்கே 
மயிலெருத் துறழணி மணிநிலத்துப் பிறழப் 
பயிலிதழ் மலருண்கண் 
மாதர் மகளிரு மைந்தரு மைந் துற்றுத் 

( ங ) தாதெரு மன்றத் தயர்வர் ( ச தமூஉ 
சுகூ ( ரு ) கொல்லேற்றுக் கோடஞ்சு வானை மறுமையும் 
புல்லாளே யாய மகள் 
கூந்தலையுடைய மாவைக் கூந்தலென்றும் பெயரினையுடையவடிவைப் 
பெபயரென்றுங்கூறினார் ;ஆகுபெயரான் கேசி-குதிரையாய்வந்து பொரு 
தானோ ரசுரன் , இப்பெயர் கேசமென்னும் வடமொழி முதனிலையாக 
முடிந்தமையின் அதன் பொருண்மைபற்றிக் கூந்தலென்றார் என்னும் 

" கூந்தன்மா கொன்று குடமாடிக் கோவலனாய் " 
(முத்தொள் . ) 

" கூந்தல்வாய் கீண்டானை (நாலாயிர . இயற்பா. 
உ - ஆம் திருவந்தாதி . கங . ) என்பவைகளும் ஈண்டு அறிதற் பாலன . 
க . சிறுத்தைப்புலியும்உண்மையின் வேங்கைப்புலியை இரும்புலியென்றார் . 

பன்றியும் களிறெனப்படுமாதலின் யானையைப் பெருங்களிறென்றார் . 
கூ . தாதெருமன் றத்தாடுங் குரவையோ தகவுடைத்தே சிலப் . கஎ . 

மாயவன் றன் 
ச . " தழூஉப் பிணை யூஉ , மன்றுதொறு நின்ற குரவை மது . சுகச - சு 

என்பவாதலால் , குரவைக்குத் தமூஉவென்று ஒரு பெயரிட்டார் . 
ரு . கொல்லேற்று . ஆயமகள் , " வளியா வறியா....... ஆய 

மகடோள் என்னும் பகுதிகள் ஏறுதழுவினற்கு உரியளிவளெனவந்த 

கைக்கிளைகட்கு மேற்கோள் ; தொல் . அகத் . சூ . கங . நச் . 
(பிரதிபேதம் ) * இன்னகொன் , 1 அடித்தயன்றைஞான்றை . அதனை , || ஆயர்மகள் . 


அதனுரையும் ; 


நான்காவது முல்லை ங . 


சுசஎ 


காடு அஞ்சார் கொலையேறு கொள்பவ ரல்லதை 

நெஞ்சிலார் தோய்தற் கரிய வுயிர் துறந்து 
நைவாரா வாயமக டோள் 


சு அ வளியா வறியா வுயிர்காவல் கொண்டு 

நளிவாய் மருப்பஞ்சு நெஞ்சினார் தோய்தற் 

கெளியவோ வாயமக டோள் 
எக விலை வேண்டா ரெம்மினக் காயர் மகளிர் 

கொலையேற்றுக் கோட்டிடைக் தாம்வீழ்வார் மார்பின் 

முலையிடைப் போலப் புகின் 
எச ஆங்கு 

( க ) குரவை தழீ இயா மரபுளி பாடித் 
t தேயா( உ )விழுப்புகழ்த் தெய்வம் பரவுது 
மாசில்வான் முந்நீர் பரந்த தொன்னில 
மாளுங் கிழமையொடு புணர்ந்த 
வெங்கோ வாழியாம் மலர்கலை யுலகே. 


து : அவ்விடத்தே அப்படிக்காட்டி ( ங ) மயிலினதுகழுத்தை மாறுபடு 
கின்ற அணியப்பட்ட காயாம்பூவாற்செய்த கண்ணிகள் பவளம் போலும் 
நிறத்தையுடைய சிவந்தரிலத்தே மாறுபட்டுக்கிடக்கும் பொதுவரும் பெரிய 
புலித்திரளும் பெரிய களிற்றுத் திரளும் தம்முண் மாறுமாறாய்ப் பொருதாற் 


க . " முல்லை நிலத்துக் கோவலர் , பல்லா பயன் றருதற்கு மாயோன் 

ஆகுதி பயக்கும் ஆபல காக்கவெனக் குரவை தழீஇ மடைபல கொடுத் 
தலின் ஆண்டு அவன் வெளிப்படுமென்றார் " ( தொல் . அகத் . சூ . 

ரு . நச் . ) என்பது ஈண்டு அறிதற் பாலது . 
உ . ( அ ) “ புகழொத் தீயே யிகழுக ரடுதனை ” ( ஆ ) " புகழ்த லுற்றோர்க்கு 

மாயோ னன்ன , வுரைசால் சிறப்பிற் புகழ்சான் மாற புறம் . ருக : 

கங , ருஎ உ - ங ; ( இ ) உரைசால் சிறப்பி னெடியோன் ” சிலப் . உஉ சு 0 . 
கூ . ( அ ) " கருநனைக் காயா கணமயி லவிழவும் சிறுபாண் . கசுடு . ( ஆ ) 

“ புல்லென் காயாப் பூக்கெழு பெருஞ்சினை , மென்மயி லெருத்திற் 
றோன்றும் " குறுந் . கஅ ங . ( @) " கலவ மாமயி லெருத்திற் கடிமல் 
ரவிழ்ந்தன காயா " சீவக . கருரு அ . எனவும் , ( ஈ ) " பூவை மலர்புரை 

யெருத்து மஞ்ஞை ” காஞ்சீப் . கழுவாய்ப் . கஅரு .(உ ) “ பறவாப்பூவை 
(பிரதிபேதம் ) * வேண்டாாரெம்மினதாயர் , தொய்யாவிழுப்புகழ் . 


சுசஅ 


கலித்தொகைக ங . 


போலப் பொருது ஏற்றைத் தழுவிக்கொண்டு சேரத் தொழுவை விட்டுப் 
போனார் ; அவர் போன அப்பொழுதே நெருங்கிய இதழ்களை புடைய 
மலர்போலும் உண்கண்ணினையுடைய காதலையுடைய 

மகளிரும் அவர் 
கணவரும் வலியுற்றுத் தாதாகிய எருவையுடைய மன்றத்திலே குரவைக் 
கூத்தை ஆடுவார்கள் ; ஆண்டு யாமுஞ் சென்று அக்குரவைக் கூத்தின் 
கண்ணே கூடிக் கொல்லுகின்ற ஏற்றினுடைய கோட்டிற்கு அஞ்சும் பொது 
வனை மறுபிறப்பினும் ஆயர்மகள் தழுவாளென்றும் , ஆயர்மகள் தோள் , அஞ் 
சாராய் உயிரைத் துறந்து கொலைக் தொழிலையுடைய எற்றைக்கொள்பவர் 
* செறியுமவையல்லது வருந்து கல்வந்து தழுவுதற்கு நெஞ்சில்லாதவர்கள் 
செறிதற்கரியவென்றும் , உயிராவது ஒரு காற்றாக உணராதே அதனைக் 
காவல்கொண்டு அதனுடனே ஒரு செறிவாயேற்றின் மருப்பினை அஞ்சும் 
நெஞ்சினையுடையார் செறிதற்கு ஆயர் மகளிருடைய தோள் எளியவாயிருக்கு 
மோவென்றும் , கொலைத் தொழிலையுடைய 

எற்றினது 

கொம்பினிடை 
யிலே தாம் விரும்பும் மகளிருடைய மார்பின் முலையிடையிலே விழுமாறு 
போல வீழில் , எம்முடைய இனத்தில் ஆயர் தத்தம் மகளிர்க்கு முலைவிலை 
வேண்டாரென்றும் , யாம் சுற்றக்கார்கூறும் முறைமையைப் பாடிக் குரவைக் 
||கூத்தாடி அவ்விடத்துக் குற்றமில்லாத அழகையுடைய கடலிடத்தே பரந் 
கிடக்கின்ற பழைய நிலத் ைகயாளும் 

சிமையோடே பொருந்தின எம் 
முடைய பாண்டியன் இந்த அகன்ற இடத்தையுடைய உலகின்கண்ணே 
வாழ்வானாகவென்று அவ்விடத்துக் - கெடாத சீரிய புகழையுடைய தெய்வத் 
தைப் பரவுவேம் ; நீயும் அங்ஙனம் பாடுதற்குப் போதுவாயாகவென்றாள் . எ- று . 

" மரபுநிலை திரியா ” என்னும் ( க ) சூத்திர " விரவும் பொருளும் விரவும் " 
என்றதனால் , ரவையாடல் எறுகோடர்கைக்கிளையுள் விராய் வருமென்றும் 
தெய்வத்தையன்றி அரசரை வாழ்த்திய வாழ்த்தும் விராய்வருமென்றுங் 
+ கூரலின் இங்பனங்கூறினார் . இவ்விதி இவ்வாறே மேல் வருவனவற்றிற்குங் 
கொள்க 

இதனால் , தலைவிக்கு ** நினைதல் பிறந்தது . 
இது “ குட்ட மெருத்தடி tt யுடைத்து மாகும் ” ( 2 ) என்பதனாற்குட்டம்பட்ட 
தாவும் புரிபுபுரிபு ....... வேறு என இரண்டடி முடுகியலும் , அரியரி 

மலர்ந்தனைய பசியகழுத்து மயில் ” உத்தரகோச . தீர்த்தச்சிறப்பு . ஙக 

எனவும் வருவன இங்கே நோக்கற்பாலன . 
க . தொல் . அகத் . சூ . சரு . இச்சூத்திரத்தின் இவருரையில் இக்குறிப்பி 
லுள்ள செய்திகளோடு விரவும் பொருள் விரவும் எனவே ஆய்ச்சியர் 
குரவைக்கூத் தல்லது வேட்டுவவரிக்குரிய வெறியாட்டு விரவாதென் 
றுணர்க என்னுஞ் செய்தியும் காணப்படுகின்றது . 

தொல் . செய் . 
( பிரதிபேதம் ) * செய்யுமதல்லது , 1 அத்துடனே. 1 முலையிலே வேண்டார் , || கூத்தையாடி 

யவ்விடத்து , + கொடாத சீரிய, : கூறலிங்ஙனங் கூறினார் , + வருவ 
வற்றிற்கும் , * * நினைத்தல் . உடைத்துமென்றதனால் , குட்டம் தரவும் . 


சூ , ககசு . 


நான்காவது முல்லை ச . 

சுசுகூ 
பறுப்பன சுற்றி எனவும் உருவமாலைபோல எனவும் முச்சீரான்வந்த சொத் 
ரேடிபெற்ற கொச்சகமும் , ஓரடியான் வந்த அம்போ தாங்கங்களும் * பயிலிதழ் 
மலருண்கண் எனச் சொற்சீரடி பெற்ற கொச்சகமும் வந்து கலிவெண்பா 
வறுப்பின் வேறுபட்டு வந்த கொச்சகக்கலி . " முச்சீர் முரற்கையு ணிறை 
யவு நிற்கும் ” ( க ) என்பதனான் முச்சீரடியும் வந்தன . 
( க 04 . ) மலிதிரை யூர்ந்து தன் மண்கடல் வௌவலின் 

மெலிவின்றி மேற்சென்று மேவார்நா டிடம்படப் 
புலியொடு வின்னீக்கிப் புகழ்பொறித்த கிளர்கெண்டை 
வலியினான் வணக்கிய வாடாச்சீர்த் தென்னவன் 
ந சொல்லிசை நட்ட குடியொடு தோன்றிய 
நல்லினத் தாய ரொருங்குதொக் கெல்லாரும் 
வானுற வோங்கிய வயங்கொளிர் பனைக்கொடிப் 
பானிற வண்ணன் போற் பழிதீர்ந்த வெள்ளையும் 
பொருமுரண் மேம்பட்ட பொலம்புனை புகழ்நேமித் 
க . திருமறு மார்பன் போற் றிறல் சான்ற காரியு 

மிக்கொளிர் தாழ்சடை மேவரும் பிறைநு தன் 
முக்கண்ணா னுருவேபோன் முரண்மிகு குராலு 
மாகடல் கலக்குற மாகொன்ற மடங்காப்போர் 

வேல்வல்லா னிறனேபோல் வெருவந்த சேயு மாங்கப் 
கடு பொருவரும் பண்பி னவ்வையும் பிறவு 

முருவப்பல் கொண்மூக் குழீ இயவை போலப் 

புரிபு புரிபு புகுத்தனர் தொழூஉ ; 
கஅ அவ்வழி , முள்ளெயிற் றேஎ ரிவளைப் பெறுமிதோர் 

வெள்ளேற் றெருத்தடங்கு வான் ; 
20 ஒள்ளிழை , வாருறு கூந்தற் றுயில்பெறும் வைமருப்பிற் 

காரி கதனஞ்சான் கொள்பவ னீரரி 
வெரூஉப்பினை மானோக்கி னல்லாட் பெறஉமிக் 
குரூஉக்கட் கொலையேறு கொள்வான் வரிக்குழை 


க . தொல் . செய் . சூ . எO. 
பிரதிபேதம் ) * பயினிதழமருண்கள் . 

82 


ரு . 


கலித்தொகை கலச 


வேயுறழ் மென்றோட் டுயில்பெறும் வெந்துப்பிற் 
உரு சேஎய் சினனஞ்சான் சார்பவ னென்றாங் 

கறைவனர் நல்லாரை யாயர் முறையினா 
னாண்மீன்வாய் சூழ்ந்த மதிபோன் மிடைமிசைப் 

பேணி நிறுத்தா ரணி ; 
உக அவ்வழிப் , பறையெழுந் திசைப்பப் பல்லவ ரார்ப்பக் 

குறையா மைந்தர் கே ளெதி ரெடுத்த 

நறைவலஞ் செய விடா விறுத்தன பேறு ; 
ந உ அவ்வேற்றின் , 

மேனிலை மிகலிகலின் மிடைகழி பிழிபு மேற்சென்று 
வேனுதி புரை விறற் றிறனுதி மருப்பின் மாறஞ்சான் 
பானிற வெள்ளை யெருத்தத்துப் பாய்ந்தானை 
நோனாது குத்து மிளங்காரித் தோற்றங்காண் 
பான்மதி சேர்ந்த வரவினைக் கோள் விடுக்கு 

நீனிற வண்ணனும் போன்ம் ; 
கூகூ இரிபெழு பதிர்பதிர் பிகந்துடன் பலர் நீங்க 

வரிபரி பிறுபிறுபு குடர்சோரக் குத்தித்தன் 
கோடழியக் கொண்டானை யாட்டித் திரிபுழக்கும் 
வாடில் வெகுளி யெழிலேறு கண்டை யிஃதொன்று 
வெருவரு தூம மெடுப்ப வெகுண்டு 

திரிதருங் கொல்களிறும் போன்ம் ; 
சரு தாளெழு துணிபிணி யிசைதவிர் பின்றித் தலைச்சென்று 

தோள்வலி துணிபிணி துறந்திறந் தெய்தி மெய்சாய்ந்து 
கோள்வழுக்கித் தன் முன்னர் வீழ்ந்தான்மேற் செல்லாது 
மீளும் புகரேற்றுத் தோற்றங்காண் மண்டமருள் 
வாளகப் பட்டானை யொவ்வா னெனப்பெயரு 

மீளி மறவனும் போன்ம் ; 
நக ஆங்க , செறுத்தறுத் துழக்கி யேற்றெதிர் நிற்ப 

மறுத்து மறுத்து மைந்தர் சாரத் 
தடிகுறை யிறுபிறுபு தாயின கிடப்ப 
விடியுற ழிசையி னியமெழுந் தார்ப்ப 


நான்காவது முல்லை ச . 


குரு பாடேற்றுக் கொள்பவர் பாய்ந்துமே லூர்பவர் 

கோடிடை நுழைபவர் கோட்சாற்று பவரொடு 
புரிபுமேற் சென்ற நூற்றுவர் மட 

டங்க 
வரிபுனை வல்வி லைவ ரட்ட 
பொருகளம் போலுந் தொழூஉ ; 
சு 0 தொழுவினுள் , கொண்டவே றெல்லாம் புலம்புகத் கண்டாச்சீர் 

வாங்கெழி னல்லாரு மைந்தரு மல்லலூ 

ராங்க ணயர்வர் தழூ ; 
சுக பாடுகம் வம்மின் பொதுவன் கொலையேற்றுக் 

கோடு குறிசெய்த மார்பு ; 
சுடு நெற்றிச் சிவலை நிறையழித்தா னீண்மார்பிற் 

செற்றார்கண் சாயயான் சாரா தமைகல்லேன் 
பெற்றத்தார் கவ்வை யெடுப்ப வதுபெரி 

துற்றீயா ளாயர் மகள் ; 
சுகூ தொழீ இஇ , ஒருக்குநா மாடுங் குரவையு ணம்மை 

யருக்கினான் போனோக்கி யல்லனோப் செய்தல் 
குரூஉக்கட் கொலையேறு கொண்டேன்யா னென்னும் 

தருக்கன்றோ வாயர் மகன் ; 
எக நேரிழாய் , கோளரி தாக நிறுத்த கொலையேற்றுக் 

காரி கதனஞ்சான் பாய்ந்த பொதுவற்கே 
யார்வுற் றெமர்கொடை நேர்ந்தா ரலரெடுத்த 
ஆராரை யுச்சி மிதித்து ; 

ஆங்கு; 
தொல்கதிர்த் திகிரியாற் பரவுது மொல்கா 
வுருமுறழ் முரசிற் றென்னவற் 
கொருமொழி கொள்கவிவ் வுலகுட னெனவே . 

நாடகவழக்கினும் என்னும் ( க ) சூத்திரத்துப் " பாடலுளமை 
யாத ” என்றதனால் ஏறு தழவியவாற்றைத் தோழி தலைவிக்குக் காட்டிக் 
க . தொல் . அகத்.சூ. நீங . இச்சூத்திரத்தின் இவருரையினும் இச்செய்யுள் 

மேற்கோளாக இக்குறிப்பு , சிறிதுவேறுபாட்டோடு விளக்கமாக உளது . 


எள 


இது 


ரூஉ 


கலித்தொகை கலச . 


கூறி , இக்காவையுள் அவனைப் பாடுகம் வாவென்றுட்து , அவள் உடம்பாட் 
டினுள் , தான் அலாச்சம் நீங்கினமையும் அவன் தன்னை வருத்தினமையுங் 
கூறிப் பாடி , பின்னர்த் தோழி நமர் அவற்து நின்னைக் கொடை நேர்ந்தா 
செனக்கூறியது . 

இதன் பொருள் . 
( க ) மலிதிரை யூர்ந்து தன் ( உ )மண்கடல் வௌவலின் 
மெலிவின்றி மேற்சென்று மேவார்நா டிடம்படப் 
( ங ) * புலியொடு வின்னீக்கிப் புகழ்பொறித்த கிளர் கெண்டை 
வலியினான் வணக்கிய (ச )வாடாச்சீர்த் ( ரு )தென்னவன் 
கு சொல்லிசை நட்ட குடியொடு தோன்றிய 

நல்லினத் தாய ரொருங்குதொக் கெல்லாரும் 
( சு ) வானுற வோங்கிய வயங்கொளிர் ( எ) பனைக்கொடிப் 
பானிற வண்ணன் போற் பழிதீர்ந்த வெள்ளையும் 
க . தரவஈற்றடி குறைந்தும்வருமென்பதற்கு மலிதிரை , 

தொழூஉ " 
என்னும் பகுதி மேற்கோள் . தொல் . செய் . சூ . ககசு . நச். 
அடியிற் றன்னள வரசர்க் குணர்த்தி , வடிவே லெறிந்த வான்பகை 
பொறாது , பஃறுளி யாற்றுடன் பன்மலை யடுக்கத்துக் , குமரிக்கோடுங் 
கொடுங்கடல் கொள்ள , வடதிசைக் கங்கையு மிமயமுங் கொண்டு 
தென்றிசை யாண்ட தென்னவன் " சிலப் . கக : கள உஉ . என்பதும் 

ங்கனமாகிய நிலக்குறைக்கு சோழநாட்டெல்லையிலே முத்தார்க் 
உற்றமும் சேரமானட்டுக்குண்டூர்க் கூற்றமுமென்னுமிவற்றை இழந்த 
நாட்டிற்காக ஆண்டதென்னவன் 

என்றெழுதிய உரையிலுள்ள 
செய்தியும் ஈண்டு அறிதற்பாலன . 
ங . அரசர் பிறவரசரிடம் வலியாற்கொண்ட நாட்டைத் தமதென அறி 
வித்தற்காக அங்கே தம் கொடியைப் பலருமறியப் பொறித்தல் மரபு 

தனை , கோண்மாக் குயின்ற சேண்விளங்கு தொடுபொறி , நெடுநீர்க் 
கெண்டையொடு பொறித்த, குடுமிய வாகபிறர் குன்றுகெழு நாடே " 

( புறம் . ருஅ : ங o - ஙஉ ) என்பதனாலும் அறிக . 
ச . " வாட்டருஞ்சீர் சிலப் . க : சக . 
8. " வீவில் குடிப்பி னிருங்குடி யாயரும் " கலி . கரு எ . 
சு . " தேம்படுபனையின்றிரள்பழத்தொருவிதை, வானுறவோங்கி வெற்றி. 
பனைமுன் கொடிவரின் ஐகாரங் கெடாது நிற்றற்கு , பனைக்கொடி " 

பது மேற்கோள் ; தொல் . உயிர்.சூ . அங . இளம் . நச் . 
(பிரதிபேதம் ) * புலியொடு , 


கரு 


நான்காவது முல்லை சு . 
பொருமுரண் மேம்பட்ட பொலம்புனை புகழ்நேமித் 
க 0 ( க )திருமறு மார்பன்போற் றிறல்சான்ற காரியு 

( உ ) மிக்கொளிர் தாழ்சடை மேவரும் பிறைது தன் 
முக்கண்ணா னுருவேபோன் முரண்மிகு குராலு 
மா ( ங ) கடல் கலக்குற மாகொன்ற மடங்காப்போர் 
வேல்வல்லா னிறனே போல் வெருவந்த சேயு மாங்கப் 
கடு பொருவரும் பண்பி னவ்வையும் பிறவு 

முருவப்பல் கொண்மூக் குழீ இயவை போலப் 
புரிபு புரிபு புகுத்தனர் தொழூஉ 


கசு . 


" திருமறு மார்ப யருளல் வேண்டும் " பரி . க : ஙசு . திருமறு - ஸ்ரீ 
வத்ஸம் . 
உமையொடு புணர்ந்த விமையா நாட்டத்துக் , கண்ணணங் கவி 

ரொளிக் கடவுள் பெருங் . ( க ) ருங : கரு 
கூ . ( அ ) பார்முதிர் பனிக்கடல் கலங்கவுள் புக்குச் , சூர்முத றடிந்த சுட 

ரிலை நெடுவேல் " திருமுருகு . சடு - சசு . ( ஆ ) " பாயிரும் பனிக்கடல் 
பார்துகள் படப்புக்குச் , சேயுயர்பிணிமுக மூர்த்தம ருழக்கித் , தீயழ 
றுவைப்பத் திரியவிட் டெறிந்து , நோயுடை நுடங்குசீர் மாமுத 
றடிந்து , வென்றியின் மக்களு ளொருமையொடு பெயரிய , கொன்றுண 
லஞ்சாக் கொடுவினைக் 

கொடுவினைக் கொஃறகை , மாய வவுணர் மருங்கறத் 
தபுத்தவேல் " பரி . ரு : க - எ . ( இ ) " கட்டுடைச் சூருடல் காமங்கொண்டு , 
பற்றியுட் புகுந்து பசுங்கடல் கண்டு , மாவொடுங் கொன்ற மணிநெடுந் 
திருவேற் , சேவலங் கொடியோன் ( ஈ ) " விண்ணுடைத் துண்ணும் 
கண்ணிலா வொருத்தன் , மறிதிரைக் கடலுண் மாவெனக் கவிழ்ந்த , 
களவுடல் பிளந்த வொளிகெழு திருவேற் , பணிப்பகை யூர்தி " ( உ ) 
மேல்கடற் கவிழ்முகப் பொரியுடன் மாவு , நெடுங்கடற் பரப்பு 
மடுந்தொழி லரக்கரு , மென்னுளத் திருளு மிடை புகுந் துடைத்த , 
மந்திரத் திருவேன் மறங்கெழு மயிலோன் ( ஊ ) " கடுவினை யங்குரங் 
காட்டியுள் ளழுக்கா , றெண்டிசைச் சாகை கொண் டிருண்மனம் 
பொதுளிக் , கொடுங்கொலை வகுத்துக் கடும்பழிச் சடையலைந் , திரண் 
டைஞ்னூறு திரண்டவக்காவதஞ், சுற்றுடல் பெற்றுத் துணைப்பதினாயிர , 
மற்றதி னீண்டு மணியுடற் போகி , யைம்பது நூறுட னகன்று சுற் 
றொழுக்கிப் , பெருங்கவி ழிணர்தந் தவைகீழ்க் குலவிய , வடன்மாக் 
கொன்ற நெடுவேற் குளவன் " கல் . கக : ச - எ; சுக : உஎ கூ . ) ; எங ; 

உ - ரூ ; அசு : க - க . என்பவைகளும் ( எ ) "நளியிரும் பரப்பின் மாக் 
( பிரதிபேதம் ) * புலம்புளை , சேவுமாங்க . 


கரு ச 


கலித்தொகை கச . 


து : தன் நாட்டைக் கடலினுடைய மிக்க திரையேறிக் 
கொண்டு விடுகையினாலே தனக்கு நாடு இடமுண்டாம்படியாக மனத்தின் 
இளைப்பின்றாய்ப் பகைவரைத் தன் வலியினாலே தாழ்க்க வேண்டி அவர்மேலே 
சென்று அவருடைய புலிப்பொறியையும் விற்பொறியையும் அவர் நாட்டி 
னின்றும் போக்கி விளங்குகின்ற கயலை அவ்விடத்தே பொறித்த புகழை 
யுடைய கெடாத தலைமையினையுடைய பாண்டியனுடைய பழைய புகழை 
நிலைபெறுத்தின குடியோடு ஒக்கத் தோன்றின 

பசுவினத்தில் ஆயரெல்லாரும் 
சேரத் திரண்டு விளங்குகின்ற வானிலேயுறும்படி * ஓங்கிய ஒளிபெருகுகின் 
( க )பனைக்கொடியினையுடைய ( உ ) பாலின துநிறத்தையுடைத்தாகிய நிறத்தினை 


/ 


சுக . 


கடன் முன்னி , யணங்குடை யவுண ரேமம் புணர்க்குஞ் , சூருடை 
முழுமுத றடிந்த பேரிசைக் , கடுஞ்சின விறல்வேள் ( பதிற் . கக : கூ- சு ) 
என்பதும் அதில் சூருடை முழுமுதலென்பதற்கு , சூரவன்மா, 
தனக்கு அரணாகவுடைய மாவின் முதலென் வாறு ; இனி , சூரவன்மா , 
தான் ஒருமாவாய் நின்றானென்று புராண முனடாயிற் சூரனாதற் றன் 
மையையுடைய மாவின் முதலென்றவாறாம் என்று எழுதியிருக்கும் 
உரைப்பகுதியும் ( ஏ ) " போரெதிர்ந் தேற்றார் மதுகை மதந்தபக் , கா 
ரெதிர்ந் தேற்ற கமஞ்சூ லெழிலிபோ , னீர்நிரந் தேற்ற நிலந்தாங் 
கழுவத்துச் , சூர் நிரந்து சுற்றிய மாதபுத்த வேலோய் ( பரி . க அ : க - ச ) 
என்பதும் அதன் உரையும் , ( ஐ ) கவிழிணர் , மாமுத றடிந்த மறுவில் 
கொற்றத் , தெய்யா நல்லிசைச செவ்வேற் சேஎய் திருமுரு . ருகூ 
என்புழி , மாமுத நடிந்த என்பதற்கு 

அவுணரெல்லாரும் 
தம்முடனே எதிர்ந்தார் வலியிலே பாதி தங்கள் வலியிலே கூடும்படி 
மந்திரங்கொண்டிருந்து சாதித்ததொரு மாவை வெட்டினான் என்று 
எழுதியிருக்கும் விசேடவுரையும் ஈண்டு அறிதப்பாலன . 
( அ ) " அடல்வெந் நாஞ்சிற் பனைக்கொடி யோனும் " புறம் . ருசு : ச . 
( ஆ ) " பொற்பனை வெள்ளையைப் போற்று . தொழுகின்னா" இன்னா. க . 
( இ ) " மடற்பனை யுயர்த்த மதிநிறப் பெருமனுக்கு ( ஈ ) " கார் , வெண் 
டோட்டிளம் பனைமீமிசை யுயர்த்தோனென விளர்த்த ” ( உ )" வானுற்ற 
தண்பனை யுயர்த்தவன் " ( ஊ ) " கள்ளவிழும் வெண்டோட்டுக் கரும் 
பனைமீ மிசையுயர்த்த , வெள்ளிவரை யனையானும் " ( எ ) போந்தை 
மீதுயர்த்த வென்றிப் புரவலன் " பாகவத . ( க ) சையாதி , உச . ( க ) 
வேய்ங்குழல் . கக . உருக்குமிணி மண . க . பிரத்து மனன் மணம் . கச . 
சுபத்திரை மணம் . க அ . 


உ . ( அ ) " பானிற வண்ணனோக்கிற் பழியுடைத்து சீவக . உ 0 க . ( ஆ ) 



" பான்மேனியான் " பழ . கங . 
பிரதிபேதம் ) * ஒங்கிய பணக்கொடி . 


எ 


- 


க . 


நான்காவது முல்லை ச . 

கருரு 
யூன்டையவனைப்போலே பழித்கலற்ற வெள்ளையேற்றையும் பொருகின்ற மாறு 
பாட்டினாலே எனையவற்றின் மேலான பொன்னாற்புனைந்தபுகழையுடைத்தாகிய 
சக்கரப்படையையுடைய திருவாகிய 

மறுவையுடைத்தாகிய மார்பனைப் 
போலே அமைந்த கரிய எற்றையும்மிச்குவிளங்குகின்ற தாழ்ந்த ( க ) சடை 
யினையும் ஒரு பாகத்திலேமேவுதல்வரும்பிறை போன்ற நுதலினையுடையாளையு 
முடைய மூன்று கண்ணையுடையானுடைய நிறம் போலே மாறுபாடு மிக்க 
ராலேற்றையும்பெருமையையுடைய கடல் கலக்கமுறும்படி உள்ளே சென்று 
மாமாத்தை வெட்டின மீளாக போரையடைய வேலை ஏந்திய (உ முருகனது 
நிறம்போல அச்சம்வந்த சிவந்த எர்றையும் அவ்வொப் வருங் குணத்தினை 
யுடைய வற்றையும் உப்பில்லாத பிறவற்றையும் வடிவையுடையவாகியபல 
மேகங்கள் திரண்டவைபோல முழங்கும்ப 2. விரும் விரும்பித் தொழுவிலே 
புகு தவிட்டார் . எ - ற . 
கஅ அவ்வழி , (ஈ ) முள்ளெயிற் றேஎ சரிவளைப் பெறுமிதோர் 
வெள்ளேற் றெருக்கடங்கு வான் 

து : அவ்விடத்து இந்த ஒப்பில்லாக வெள்ளிய ஏற்பின் கழுத்திலே 
கிடக்குமவன் கூரிய எபிற்றினையும் அழகினைய முடைய இவளைக்கூடும் . எ - று . 

( அ )"பிறைநுகல் வண்ணமாகின்று ( ஆ ) " கறைமிடற்றண்ணல் காமர் 
சென்னிப் , பிறைநுகல் விளக்கு மொருகண்போல " ( இ ) " பால்புரை 
பிறை நுகற் பொலிந்தசென்னி . நீல மணிமிடற்றொருவன் " புறம்.க : க . 

ரு கூக : ரு ( ஈ ) “ பிறை நெற்றியோடுற்ற முக்கண்ணி 
னார் ( உ ) " பிறைகாங்கு நெற்றியர் ( ஊ ) பிறைசேர் நுதலிடைக் 
கண்ணமர்ந் தவனே ( " திங்க 
டிலகம் பதிக்க நுதலர் தேவாரம் . 
என வருதலால் , பிறை நலென்பதற்கு , பிறையணிந்த நுதலென்று 
பொருள் கொண்டு சடைமேவரும் என்பதற்கு அதற்கேற்பப்பொருள் 
கொள்ளினும் அமையும் . 
முருகவேள் செந்நிறமுடையவரென்பகை, செவ்வேள் சேய் 
வழங்கும் பெயர்களும் வலியுறுத்தும் . " உருவு முருவத்தீ யொத்தி " 

என்பது பரி . கக : கக . 
க . ( அ ) ஏறதழுவினானுக் குரியவளெனவந்த கைக்கிளைக்கு , “ முள் 

ளெயிற்றோர்............கொள்பவன் என்னும் பகுதி மேற்கோள் 
தொல் . அகத் . சூ . கங . நச் . ( ஆ ) முள்ளெயிறு இந்நூற்பக்கம் ங ங . 

க -ஆம் குறிப்புப் பார்க்க . 
* . " இவளைப் பெறுமிதோர் ...........சார்பவன் ” இவ்வடிகளோடு “ காரி 

கதனஞ்சான் பாய்ந்தானைக் காமுறுமிவ் , வேரி மலர்க்கோதை யாள் ... 
பிரதிபேதம் ) * பாகத்தேமேவுதல் , + போரையுடைய முருகனது , 1 அவ்விடத்து நல்லாய 

ரிந்த வொப்பில்லாத . 


- 


கலித்தொகை காச . 
20 ஒள்ளிழை , வாருறு ( க ) கூந்தற் றுயில்பெறும் வைமருப்பிற் 

( உ ) காரி கதனஞ்சான் கொள்பவன் 

எ - து : கூரிய கொம்பையுடைய கரிய ஏற்றினது கோபத்தை அஞ் 
சாது அதனைத் தழுவுமவன் இந்த ஒள்ளிய இழையினையுடையாளுடைய 
வாருதலுற்ற கூந்தலிலே துயிலுதலைப் பெறும் . எ - று . 
உக ஈரரி 

* வெரூஉப்பிணை ( ங ) மானோக்கி னல்லாட் பெறூஉமிக் 
| (ச ) குரூஉக்கட் கொேையறு கொள்வான் , 

எ - து : குரால் நிறத்தவாகிய கண்ணினையுடைய கொலைத்தொழிலை 
யுடைய ஏற்றைத் தழுவுமவன் , வெருவுதலையுடைய பிணையாகிய மானோக்குப் 
போலும் நோக்கினையுடைய இரண்டாகியகண்களையுடைய இந்த பால்லாளைக் 
கூடும் . எ 

( ரு ) அரி , ஆகுபெயர் . 
உ ங வரிக்குழை , 

வேயுறழ் ( சு )மென்றோட் டுயில்பெறும் வெந்துப்பிற் 
| சேஎய் சினனஞ்சான் சார்பவன் 


- 


பூவைப் புதுமல ரான் (சிலப் . கள : கொளு, க - எ . ) என்னும் 
பகுதிகள் ஒப்புநோக்கற் பாலன . 
( அ ) " மகளிர் , விரிமென் கூந்தன் மெல்லணை வதிந்து " பதிற் . ரு : 
கஅ - கக . ( ஆ ) " இருளைங் கூந்த லின்றுயில் " ( இ ) " கூந்தன் மெல் 
லணைத் துஞ்சி " அகம் . உஙங : கரு , ங O அ : கங . ( ஈ ) " இருண்மென் 
கடந்த லேமுறு துயிலே " 

" காரி கதனஞ்சான் கலி . கசை : எச . 
கூ . " மான்பிணை யன்ன மகிழ்மட நோக்கே " 
ச . " குரூஉக்கட் கொலையேறு கலி . கச : எக . 
3. அரி , செவ்வரி கருவரி ; இச்சொல் இங்கே அவற்றையுடைய கண்ணை 

உணர்த்தி நிற்றலான் ஆகுபெய ரென்றார் . 
ஆடவர் தம்மனைவியர்தோளிற் றுயில்வதாகக்கூறல் மரபு:( அ ) " அரிவை 
தோளிணைத் துஞ்சிக், கழிந்த நாளிவண் வாழு நாளே " குறுந். கஉ க . 
( ஆ ) " தாம்வீழ்வார் மென்றோட் டுயிலினினிதுகொ, றாமரைக் கண் 

னுலகு " குறள் . ககங . 
(பிரதிபேதம் ) * வெருப்பின , + நிறத்தையுடையனவாகிய , நல்லோரை கூடும் வரிக்குழை . 

|| சோசினனஞ்சான் . 


சு . 


நான்காவது முல்லை சு . 


காடு 


11 


று . 


- 


து : வெய்ய வலியினையுடைய சிவந்த ஏற்றினது சினத்தை அஞ் 
சானாய் அதனைத் தழுவுமவன் , வரியினையுடைத்தாகிய குழையினையுடையா 
ளுடைய மூங்கிலையொக்கும் மெல்லிய தோளிலே துயிலுதலைப் பெறும் . எ - று . 

வரி - ( க ) அருப்புத்தொழில் . 
உரு என்றாங் 

கறைவனர் நல்லாரை யாயர் முறையினா 
னாண்மீன்வாய் சூழ்ந்த மதிபோன் மிடைமிசைப் 
பேணி நிறுத்தா ரணி 

து : என்று நல்லாயர் தமக்குரிய முறைமையாலே சுற்றுவனவாகிய 
நாளாகிய மீன்கள் தன்னிடத்தைச் சூழப்பட்டமதிபோலே அவ்விடத்திலிட் 
பரண்களின் மேலே தத்தம் மகளிரைத் திரளாக ஒப்பித்து நிறுத்தினார் . எ - 

( உ ) மீனும் மதியும் , ஆயத்திற்கும் மகளிர்க்கும் |உவமை . 
உசு அவ்வழிப் , பறையெழுந் திசைப்பப் பல்லவ ரார்ப்பக் 

குறையா மைந்தர் கோளெதி ரெடுத்த 
நறைவலஞ் செயவிடா விறுத்தன வேறு 

து : அவ்விடத்துப் புகை வலம்வா விடப்பட்டு நிறுத்தப்பட்டன 
வாகிய எறுகள் , பறை மிக்கொலிக்கையினாலும் பலரும் ஆரவாரிக்கையினாலும் 
வலிகுறையாத ஆயர்கோடற்றொழிற்கு எதிரே ஏன்றன . 
கூஉ அவ்வேற்றின் 

( ங )மேனிலை மிகலிகலின் மிடைகழி பிழிபு மேற்சென்று 
வேனுதி புரைவிறற் றிறனுதி மருப்பின் மாறஞ்சான் 
அருப்புத்தொழில் என்றது ஆபரணங்களில் நுண்ணிதாகச் செய்யும் 
சிறிய அரும்பு போன்ற வேலைகளை . " தாள் களங்கொலக் கழல்பறைந் 
தன " ( புறம் . சு : ங ) என்புழி கழல்பறைந்தன என்பதற்கு , வீரக்கழ 
அருப்புத்தொழில் பறைந்தவை என்று 

என்று எழுதியிருக்கும் 
ஈண்டு அறிதற்பாலது . 
" தாரகையோடு ஆயத்தார்க்கு ஒத்த பண்பு , பன்மையும் ஒன்றற்குச் 
சுற்றமாய் அதனிற் றாழ்ந்து நிற்றலும் . மதியோடு தலைமகட்ட 
ஒத்த பண்பு , 

பண்பு , கட்கினிமையும் சுற்றத்திடை அதனின் மிக்குப் 
பொலிதலும் " என்று ( கோவையார் . கஉச ) பேராசிரியர் எழுதியிருக் 

கும் விசேடவுரை இங்கே அறிதற்பாலது . 
ங . " ஐஞ்சீரடி முடுகியலோடொன்றாய் வந்த வெண்பா,கலிக்கு உறுப்பாய் 
வருதற்கு , " மேனிலை மிகலிகலின் . 

வண்ணனும் போனம் " 
என்னும் பகுதி மேற்கோள் ; தொல் . செய் . சூ . சுஎ , நச் . 
(பிரதிபேதம் ) * துயிலைப் பெறும் என்றங் கறையான் நல்லாரை , - என்று தமக்குரிய, 

சுற்றுவனராகிய | உவமை அரியாகு பெயர் வரி அருப்புத்தொழில் அல்வழி . 
83 


உரை 


காரு அ 


கலித்தொகை கசா . 
பானிற வெள்ளை யெருத்தத்துப் பாய்ந்தானை 
நோனாது குத்து மிளங்காரித் தோற்றங்காண் 
பான் ( க ) மதி சேர்ந்த வரவினைக் கோள் விடுக்கு 
நீனிற வண்ணனும் போன்ம் 


எ - து : அந்த ஏறுகளின் மேலே நிலைபெறும் மிகுதலையுடைத்தாகிய 
மாறுபாட்டினாலே மிடைமிசையினின்றும் இழிந்து அதனைவிட்டுச்சென்று 
வேலினது முனையையொக்கும் முனையையுடைய கொம்பினது விறலாகிய 
திறத்தினையுடைய மாறுபாட்டிற்கு அஞ்சானாகிப் பானிறம்போலும் வெள்ளிய 
ஏற்றினது கழுத்திலே பாய்ந்தானைப்பொறாதே மேற்சென்று குத்தும் இளைய 
கரிய ஏற்றினது தோற்றரவு , பால் போலும் மதியைச் சேர்ந் மறைத்த 
பாம்பினை 

அது மறைத்ததன்மையை விடுவிக்கும் நீலநிறம்போலும் || நிறத்தை 
யுடையவனையும் ஒக்கும் ; அதனைப் பாராயென்றாள் . எ - 

வண்ணன் , மாயோன் . 
கூகூ ( உ )இரிபெழு பதிர்பதிர் பிகந்துடன் பலர் நீங்க 

வரிபரி பிறுபிறுபு குடர் சோரக் குத்திக்தன் 
கோடழியக் கொண்டானை யாட்டித் திரிபுழக்கும் 
( ங ) + வாடில் வெகுளி யெழிலேறு கண்டை + யிஃதொன்று 


க . ( அ ) " மாமதிகோண் , முன்னம் விடுத்த முகில்வண்ணன் " பெரிய திரு 

மடல் . க கா . ( ஆ ) " தேம்பலிளந்திங்கட் சிறைவிடுத் தைவாய்ப் , பாம்பி 
னணைப் பள்ளிகொண்டாய் ” பெரியதிருமொழி . ( கக ) அ : எ . ( இ) " கோள் 
வாய் மதிய நெடியான் விடுத் தாங்கு " சீவக . சருச . ( ஈ ) பான்மதி 
விடுத்தனை " யா 

வி . மேற் . 
நாற்சீரடியும் ஐஞ்சீரடியும் முக்கியலடியாக வந்ததற்கு ( அ ) " இரி 
பெழு ............ தலைச்சென்று என்னும் அடிகள் தொல் . செய் . சூ . 
கருரு . பேர் . உரையிலும் ( ஆ ) " இரிபெழு .... ... கண்டை யிஃ 
தொன்று என்னும் அடிகள் தொல் . செய் . சூ . சுகா . பேர் . உரையிலும் 
முடுகுவண்ணத்திற்கு ( இ ) " இரிபெழு பதிர்பதிர் பிகந்து " 
தொல் . செய் . சூ . உங ங . நச் . உரையிலும் மேற்கோள் . 


" என்பது 


வாடுதல் குறைதலென்னும் பொருளில் வருதலை " வாடற்க வையை 

நினக்கு " ( பரி . சு : க o சு ) என்பதன் உரையாலும் அறிக . 
( பிரதிபேதம் ) * பாய்ந்தானைக் கோணாது குத்து , - முனையுடைய கொம்பினது விறலாற் 

றுதலையுடைய , - பாய்ந்தவனைப் , || நிறத்தையுடையவனையும் , + 
வெகுளி , + இஃகுதொன்று , அஃதொன்று . 


நான்காவது முல்லை . 


பாக 


வெருவரு ( க ) தூமமெடுப்ப வெகுண்டு 
திரிதருங் கொல்களிறும் போன்ம் 
எ - து : பலரும் எழுந்திருந்து சென்று அதிர்ந்து அதிர்ந்து கெட்டு 
அவ்விடத்தைக் கடந்து சேர நீங்கும்படியாக எலும்பு முறிந்து குடர்களற்றுக் 
கவிழும்படி குத்திவிட்ட பின்பு தன் கொம்பின் வலியழியத் தழுவினவனை 
அலைத்துக்கொண்டு திரிந்து துகைக்குங் குறையாத கோபத்தினையுடைய அழ 
கினையுடைய எறு , வெருவுதல் வருதற்குக் காரணமான மருந்தினாற் புகைக்க 
அதற்கு வெகுண்டு திரிதருங் கொல்கின்ற களிற்றையும் ஒக்கும் ; இஃதொன் 
றைப் பாராயென்றாள் . எ - று . 
சநி தாளெழு துணிணி யிசை தவிர் பின்றித் தலைச்சென்று 

தோள் வலி துணி பிணி துறந்திறந் தெய்திமெய்சாய்ந்து 
கோள் வழுக்கித் தன் முன்னர் வீழ்ந்தான்மேற் செல்லாது 
மீளும் புகரேற்றுத் தோற்றங்காண் மண்டமருள் 
( உ ) வால் 

வாளகப் பட்டானை யொவ்வா னெனப்பெயரு 
மீளி மறவனும் போன்ம் 
தூமமெடுத்தலால் களிறு வெகுளுமென்பது உதயணன் சரித்திரத்து , 
யூகி பிசசோதனன் நகரைக்கலக்குதற்கு யானைக்குத் தூமமூட்டிய 
செய்தியைக்கூறும் " ஆனைதன் னிலைகண் டெய்தி யகிலிடும் புகையு 
மூட்டிச் , சேனைமன் னகர புதுச் சிறைவீடுன் கடனே யென்று , 
மான நல் யூகி யானைச் செவியின்மந் திரத்தைச் செப்ப , யானை தன் 
மதக்கம் பத்தி லருந்தளை யுதறிற்றன்றே என்னும் (உதயணகுமார 

( க ) உஞ்சைக்காண்டம் . அரு - ஆம் ) செய்யுளாலும் அறியலாகும் . 
உ . ( அ ) “ வடுவாழ் மார்பி , னம்புசே ருடம்பினர்ச் சேர்ந்தோ ரல்லது , 

தும்பை சூடாது மலைந்த மாட்சி யன்னர் பெரும் " ( ஆ ) ஒன்னார் 
மெலிவிடத்தும் ..... செல்லாமை தான்றலையே ( இ ) " மங்கை 
மகிழ வுறையேனேல் வாள மருட் , பங்கப்பட் டார்மேற் படை நினைந் 
தே னாகென்றான் ” ( ஈ ) “ கைப்படை யொன்று மின்றிக் கைகொட்டிக் 
குமர னார்ப்ப , மெய்ப்படை வீழ்த்த நாணி வேழமு மெறிதல் செல் 
லான் , மைப்படை நெடுங்கண்மாலை மகளிர்தம் வனப்பிற்சூழ்ந்து 
கைப்படு பொருளிலாதான் காமம்போற் காளை மீண்டான் ( உ ) " கைத் 
துயிர் குடிப்ப னென் னா வெற்றினா னிடதுகையான் , மெய்த்தலைச் 
சூலமோச்சான் வொய்கையா னென்று வெள்கி " ( ஊ ) " சென்றவன் 
ரான்னை நோக்கிச் சிரி , துநீ சிறயை யுன்னை , வென்றவ மும்மை 
யெல்லாம் விரிப்பெனே ( எ ) எனக் காற்ற கார்மேன் , யாகால் 
வரிவெஞ்சிலையோடும் வளைத்த போது , சேகாகும் என்பவை , ஈண்டு 

அறிதற்பாலன . 
( பிரதிபேதம் ) * எலும்பு மெலும்பு முறிந்து , - கலிகெடத் தழுவினவனை - தவிர்வின்றி . 


காகம் 


கலித்தொகை க 0 ச . 


எ - து : தோள்வலியாலே துணிந்த ஏறுதழுவுதல் எக்காலமும் மனத் 
தைச் செலுத்து தலின் அம்மனம் பிணித்த முயற்சியாலே எழுந்து துணிந்த 
இசை தவிர்தலன்றி அதனிடத்தே சென்று மற்றுள்ளார் தழுவுமாற்றைக் 
கடந்து சேர்த்து மெய்யைத்தழுவித் தான் கொள்ளும் நிலையைத்தப்பித் தன் 
முன்னே வீழ்ந்தவன் மேலே செல்லாமல் * மீளுகின்ற புகர் நிறத்தையுடைய 
ஏற்றினது தோற்றரவு , மிக்குச்செல்லும் போருள் தன்கையில் வாளோடே 
அகப்பட்டவனை எனக்கு ஒவ்வானென்று வெட்டாமல் மீளும் , கூற்றுவனை 
யொத்த மறவனையும் ஒக்கும் ; இதனைப் பாராயென்றாள் . எ - று . 
ருக ஆங்க , செறுத்தறுத் துழக்கி யேறெதிர் நிற்ப 

மறுத்து மறுத்து மைந்தர் சாரத் 
தடிகுறை யிறுபிறுபு தாயின கிடப்ப 

விடியுற ழிசையி னியமெழுந் தார்ப்பப் 
குரு பாடேற்றுக் கொள் பவர் பாய்ந்துமே லூர்பவர் 

-கோடிடை நுழைபவர் கோட்சாற்று பவரொடு 
புரிபுமேற் சென்ற நூற்றுவர் மடங்க 
( க )வரிபுனை ( 2 ) வல்வி லைவ ரட்ட 
பொருகளம் போலும் தொழூஉ 

து : அங்ஙனம் கொம்பு மார்பிற்படு தலை மார்புகொடுத்து ஏற்றுக் 
கொள்பவரோடும் மேலே பாய்ந்து || ஏறுபவரோடும் கோட்டிடையிலே சென்று 
புகுவாரோடும் ஏறுகொள்ள வல்லேனென்று சாற்றுவாரோடும் 
பொருது பின்பு பொருவாரை அறுத்துச் செறுத்து எதிரேநிற்க அதனைப் 
பொறாமல் மைந்தர் விலக்குமவரை + மறுத்துமறுத்துச் சென்று தழுவுகையி 
னாலே என்புகள் முறிந்து முறிந்து தசைகளற்றுப் பரந்தனவாய்க் கிடக்க 
( ங ) இடியோடே மாறுபடுகின்ற ஏற்றினது முழக்கோடே வாச்சியங்கள் மிக்கு 
ஆரவாரிக்க அத்தொழு , போரைவிரும்பி மேலே சென்ற துரியோதனாதிகள் 
படும்படி வரிந்து புனைந்த வலிய வில்லையுடைய தருமன் முதலியோர் 
கொன்ற பொருகின்ற களததையொக்கும் . எ - று . 

வரிப்புனை பந்தொடு " முருது . சு அ . 
உ . ( அ )" வல்வி லோரி கொல்லிக் குடவரை குறுந் . க 00 .( ஆ ) கொல்லி 

யாண்ட வல்வி லோரியும் " புறம் . கருஅரு. ( இ) " வல்வி லிராமன் 

நாலா . பெரிய திருமொழி . ( ந ) க : * . 
ங . உருமி ன திருங் குரல்போற் பொருமுர , ணல்லேறு " ( கலி . ககங : 

உசு - உஎ .) என்பதும் அதன் குறிப்பும் பார்க்க . 
(பிரதிபேதம் ) * மீளுகின்ற நிறத்தை , ஏற்றெதிர், 1 கோட்டிடை , || ஏறுமலரோடு , 

மறுத்துச் சென்று , 


ஏறுகள் 


- 


நான்காவது முல்லை சு . 

சுசுகி 
சு ) தொழுவினுள் , கொண்டவே றெல்லாம் பூலும்புகத் தண்டாச்சீர் 

வாங்கெழி னல்லாரு மைந்தரு மல்லலூ 
ராங்க ணயர்வர் தழூஉ 

து : அத்தொழுவிடத்துத் தழுவிக்கொண்ட ஏறுகளெல்லாம் மேயும் 
நிலத்தேபோக அமையாத சீரினையும் நோக்கினார் கண்ணை வாங்கிக்கொள்ளும் 
* அழகினையுமுடைய ஆய்ச்சியரும் ஆயரும் வளப்பத்தையுடைய 

டைய ஊரிடத்தே 
குரவையாடுவரெனத் தோழி தலைவிக்குக் காட்டிக் கூறினாள் . எ - று . 
சுகூ பாடுகம் வம்மின் பொதுவன் கொலையேற்றுக் 

கோடு குறிசெய்த மார்பு 

எ - து : கூறி , பொதுவனுடைய கொலைத்தொழிலையுடைய ஏற்றினுடைய 
கொம்புகள் குறியிட்டுவிட்ட மார்பைப் பாடுவேமாக வாருங்கோளெனத் 
தலைவியையும் ஆயத்தையும் நோக்கிக் கூறினாள் . 
கூரு நெற்றிச் சிவலை நிறையழித்தா னீண்மார்பிற் 

செற்றார்கண் சாயயான் சாரா தமைகல்லேன் 
பெற்றத்தார் கவ்வை யெடுப்ப வதுபெறி 
துற்றீயா ளாயர் மகள் 

து : அதுகேட்ட தலைவி , நெற்றியிலே சிவந்த சுட்டியினையுடைய 
ஏற்றைவிரவி நிறைதலைக்கெடுத்தவனுடைய நீண்ட மார்பிலே பகைத்து அலர் 
கூறுகின்ற மகளிர் நம்மை இகழ்ந்து பார்க்குங் கண்கள் இகழ்ந்து பாராதிருக் 
கும்படியாக யான் சாராமல் அமைந்திரேன் ; இனி , பசுவையுடைய ஆய்ச்சியர் 
அலர்கூறுவதற்குப் பெரிதும் வருத்தமுறேன் யானென்றாள் . எ - று . 

ஆயர் மகளென்று தன்னைப் பிறர்போற் கூறினள் . 
சுக ( க )தொழீ இஇ 

து : தொழில் செய்கின்றவளே . எ 
( 2 ) ஒருக்குநா மாடுங் குரவையு ணம்மை 
( ங )யருக்கினான் போனோக்கி யல்லனோய் செய்தல் 


இந்நூற்பக்கம் சுச : க - ஆம் குறிப்புப் பார்க்க . 
2. புகுமுகம்புரிதல் கைக்கிளைக்கண் வந்ததற்கு , “ ஒருக்குசாம் ............ 
மகன் . என்னும் பகுதி மேற்கோள் ; தொல் . மெய்ப் . சூ . கக . பேர் . 

வி . சூ . – அ . 
"" அருக்கு மங்கையர் மலரடி " திருப்புகழ். 
(பிரதிபேதம் ) * அழகினை யுடைய, + சிறையழித்த நீண்மார்பிற் சென்டூர், 


கலித்தொகை கசே . 
( க ) குரூஉக்கட் கொலைபேறு கொண்டேன்யா னென்னுந் 
தருக்கன்றோ வாயர் மகன் 

து : ஆயர்மகன் ஆயத்தோடே நாம் ஆடுங் குரவைக்கூத்திலே நம்மை 
அருமை செய்தான் போலே நோக்கி நமக்கு வருத்தத்தைத் தரும் நோயைச் 
செய்தல் நிறத்தையுடைய கண்ணையுடைய கொலையேர்றையான் கொண்பே 
னென்னும் மனச்செருக்கன்றோ? அது வேறொன்றல்லவே என்றாள் . எ - 
எக நேரிழாய் , + கோளரி தாக நிறுத்த கொலையேற்றுக் 

காரி கதனஞ்சான் பாய்ந்த பொதுவற்கே 
யார்வுற் றெமர் கொடை நேர்ந்தா ரலரெடுத்த 
வூராரை ( 2 ) யுச்சி மிதித்து 

து : அதுகேட்ட தோழி , ஒன் இழையினையுடையாய் ! கொள்ளுத 
லரிதாக நஞ்சுற்றத்தார் நிறுத்தின கொலைத்தொழிலையுடைய எறாகிய காரியி 
னது கோபத்திற்கு அஞ்சானாய்த் தழுவின பொதுவனுக்கே எம்முடைய 
சுற்றத்தார் மகிழ்ச்சி நிறைதலுற்று அலரை மிகக் கூறிய உபரிலுள்ளாரைத் 
தலையிலே மிதித்துக் கொடுத்தலைப்பொருத்தினார் ; இனி வருந்தாதே கொள் 
ளென்றாள் . எ 

எமரென்றாள் ;" தாய தினடையா " என்னும்( ந ) சூத்திர விதியால் . அவர் 
அலர் கூறிய அவர்கே கொடுத்தலின் . அவர் உ +சி , லே மிதத்த தன்மைத் 
தென்றாள் . 

ஆங் 
தொல்கதிர்த் திகிரியாற் பரவுதுபொல்க 
வுருமுறழ் (ச ) முரசிற் றென்ன வற் 
( ரு )கொருமொழி கொள்கவிவ் வுலகுட - னெனவே 


எஎ 


க . குரூஉக்கட் கொலையேறு " கலி . கச: உங . 

உச்சியிலே மிதித்தலென்றது இழிவுபடுத்து தலை : " மதித்திரப் பாரு 

மிறக்க மதியா, மிதித்திறப்பாரு மிறக்க என்பது ; நாலடி . சுக . 
கூ . தொல் . பொருளி. சூ . உஎ . 

பாண்டியற்கு மு ! சாற் சிறப்புக் கூறுதலை . “ முரசுமூன் மாள்பவர் 

( கலி . கஙஉ : ச ) என்பனாலும் அதன் குறிப்பாலும் அறிக . 
ரு . " குமரியொடு எடவி மயத் , தொருமொழிவைத் துலகாண்ட சேரலா 

தற்கு " சிலப் . உக . 
( பிரதிபேதம் ) * நிறத்தையுடைத்தாகிய ), + கோளரியாக , 1 மகிட்சி . || எமரென்றாள் தாய் 

தாயத்தி , + என்னவே . 


நான்காவது முல்லை சு . 


எ - து : கெடாத (க)உருமேற்றை மாறுபடுகின்ற முரசினையுடைய அவ் 
விடத்திற் பாண்டியனுக்கு இவ்வுலகுசேர அவனுடையொருமொழியைக்கேட்ப 
தாகவென்றுகூறிப் பழைதாகிய கதிரையுடைய சக்கரப்படையையுடையானை 
* வாழ்த்துதும் ; அதற்கு நீயும் வருகவென்றாள் . எ 

ஒருமொழி , ஆணை . தென்னவற்கென்னும் நான்காவது இவ்வுலகம் 
நடப்பு தாகவென்று போந்த பொருளொடு முடியும் . 

இதனால் , தலைவிக்குப் புணர்ச்சியுவகை பிறந்தது . 

“ ஆயர் வேட்டுவர் ” என்னும் (உ ) சூத்திரத்தில் ஆயரிலுங்கிழவருங்கிழத்தி 
யரும் உளரென்றாராதலான் , இவர்க்குங்களவொழுக்கம் நிகழுமென்பதாம் . 
" நாடகவழக்கினும் " என்னும் ( ந ) சூத்திரத்திற் பாடலுள் அமையா தனவாய்க் 
களவொழுக்கம் நிகழ்ந்து எறு - தழுவி வரைவுடன் பட்டாராகக் கூறினார் . 
மேலும் இங்ஙனம் களவு நிகழ்ந்து ஏறுதழுவி வரைகின்றதாகக் கூறும் 
+ பாட்டுக்களுக்கெல்லாம் இதுவே விதியாகக் கொள்க . 

இது தரவும் ஐஞ்சீரடிப்பெற்ற குறுவெண்பாட்டும் ஐஞ்சீரடிப்பெற்ற 
நெடுவெண்பாட்டும் ஐஞ்சீரடிப்பெற்ற கொச்சகமும் X வழியசைபுணர்த்த 
சொற்சீரடியும் முடுகியலோடு தொடர்ந்த கொச்சக வெண்பாவும் நாற்சீரடி 
முடுகியலோடு தொடர்ந்து ஐஞ்சீரடியும் வந்த கொச்சகவெண்பாவிரண்டும் 
ஐஞ்சீரடியும் ஆசிரியத்தளையும் விரவி ஈறு வேறோர் சீரான் இற்ற கொச்சக 
வெண்பாவும் **ஐஞ்சீரடுக்கியவற்றிற் குறுவெண்பாட்டும் ஐஞ்சீரடுக்கிய நெடு 
வெண்பாட்டிரண்டும் தனிச்சொல்லும் சுரிதகமும் பெற்றுவந்த கலிவெண் 
பாவின் வேறுபட்ட ( ச ) கொச்சகம் . " வெண்டளை விரவியு மாசிரியம் விரவியு , 
க . ( அ ) " உருமிடி முரசமொடு ” ( ஆ ) " இடிமுரசியம்ப " ( இ ) " இடியுமிழ் 

முரசம் ( ஈ ) இடியென முழங்கு முரசின் ( உ ) " உருமின் முர 
செழுந் தியம்ப " ( ஊ ) உருமுரற் றன்ன வுட்குவரு முரசமொடு " 
( எ ) உருமி னிரங்கு முரசின் ( எ ) " முரசம் உருமி னுரறுபு 
சிலைப்ப " ( ஐ ) உருமிசை மாசம் " ( த ) " முர சிடியுமிழ் தழங்கென 
முழங்க " ( ஓ ) " உருமி னிடிமுர சார்ப்ப " என முரசினொலிக்கு உ 

மொலி உவமையாய் வருதல் காண்க . 
உ . தொல் . அகத் . சூ . உக . 
கூ. தொல் . அகத் . சூ . ருங. 
ச . ( அ ) " மலிதிரை யூர்ந்து " என்னு முல்லைப்பாட்டுள் , " இரிபெழு 
) பதிர் பதிர் பிகந்துடன் பலர் நீங்க ” தாளெழு துணிபிணி யிசைதவிர் 
பின்றி எனவு முக்குதலிற்கொச்சகமாயிற்று ; இகனுட் சொற்சீரடியும் 

வந்தது என்பர்நச் ; தொல் . செய் . சூ . கருரு . ( ஆ ) இச்செய்யுள் 
( பிரதிபேதம் ) * வாழ்த்து மதற்கு , - ஆயரிலும் கிழத்தியரும் , ஆதலின் , || மென்பதூஉ 

நாடக , + தழுவ வரைவு , + பாட்டுக்களுக்கு மிதுவே , * வழியசைப் 
புணர்த்த , ** ஐஞ்சீரடுக்கிய பெண்பாட்டிரண்டுந் தனிச்சொல்லும் , 


சுகாச 


மொ 


கலித்தொகை கலரு . 
மைஞ்சீ ரடியு முளவென மொழிப" ( க ) என்பதனான் மூவகைப் பாவிற்கும் 
ஐஞ்சீரடிவருதல் பெற்றாம் . 
( க 0 ரு .) அரைசுபடக் கடந்தட் டாற்றிற் றந்த 

முரைசுகெழு முதுகுடி முரண்மிகு செல்வற்குச் 
சீர்மிகு சிறப்பினோன் றொல்குடிக் குரித்தெனப் 
பார்வளர் முத்தமொடு படுகடல் பயந்த 
வார்கலி யுவகையா ரொருங்குடன் கூடித் 
தீதின்று பொலிகெனத் தெய்வக் கடியர்மார் 
வீவில் குடிப்பி னிருங்குடி பாயருந் 
தாவி லுள்ளமொடு துவன்றி யாய்புடன் 
வள்ளுரு ணேமியான் வாய்வைத்த வளை போலத் 
சு 0 தெள்ளிதின் விளங்குஞ் சுரிநெற்றிக் காரியு 

எருகுழை யவன்மார்பி லொண்டார்போ லொளிமிகப் 
பொருவறப் பொருந்திய செம்மறு வெள்ளையும் 
பெரும்பெயர்க் கணிச்சியோன் மணிமிடற் றணிபோல 

விரும்பின ரெருத்தினேந்திமிற் குராலு 
கடு மணங்குடை வச்சிரக்தோ னாயிரங் கண்ணேய்க்குங் 

கனங்கொள் பல்பொறிக் கடுஞ்சினப் புகரும் 
வேல்வலா னுடைத்தாழ்ந்த விளங்குவெண் டுகிலேய்ப்ப 
வாலிது கிளர்ந்த வெண்காற் சேயுங் 

கால முன்பிற் பிறவுஞ் சால 
20 மடங்கலுங் கணிச்சியுங் காலனுங் கூற்றுந் 

தொடர்ந்து செல் லமையத்துத் துவன்றுயி ருணீஇய 
வுடங்குகொட் பனபோற் புகுத்தனர் தொழூஉ ; 

அவ்வழி , 
காரெதிர் கலியொலி கடியிடி யுருமி னியங்கறங்க 
வூர்பெழு கிளர்புளர் புயர்மங்குலி னறைபொங்க 
நேரிதழ் நிரைநிரை நெறிவெறிக் கோதைய ரணிநிற்பச் 
சீர்கெழு சிலைநிலைச் செயிரிகன் மிகுதியிற் சினப்பொதுவர் 
புணர்தற்பொருண்மைத்தாயினும் முல்லைக்குரிய கருப்பொருளான் 

வருதலின் முல்லையாயிற்றென்பர் இளம் ; தொல் . அகத் . சூ . உச . 
சு . தொல் . செய் . சூ . சுகூ : 


உங 


நான்காவது முல்லை ரு . 

கா நா 
தூர்பெழு துதைபுதை துகள்விசும் புறவெய்த 

வார்புடன் பாய்ந்தா ரகத்து ; 
K0 மருப்பிற் கொண்டு மார்புறத் தழீஇயு 

மெருத்திடை யடங்கியு மிமிலிறப் புல்லியுந் 
தோளிடைப் புகுதந்துந் துதைந்துபா டேற்று 
நிரைபுமேற் சென்றானா நீண்மருப் புறச்சாடிக் 

கொளவிடங் கொள்விடா நிறுத்தன வேறு ; 
கூரு கொள்வாரைக் கொள்வாரைக் கோட்டுவாய்ச் சாக்குத்திக் 

கொள்வார்ப் பெறாஅக் குரூஉச்சேகில் காணிகா 
செயிரிற் குறைநாளாற் பின் சென்று சாடி 

யுயிருண்ணுங் கூற்றமும் போன்ம் ; 
கூ + பாடேற் றவரைப் படக்குத் திச் செங்காரிக் 

கோடெழுந் தாடுங் கணமணி காணிகா 
நகைசா லவிழ்பத நோக்கி நறவின் 

முகைசூழுந் தும்பியும் போன்ம் ; 
ச இடைப்பாய்க் தெருத்தத்துக் கொண்டானோ டெய்தி 

மிடைப்பாயும் வேள்ளேறு கண்டைகா 
வாள்பொரு வானத் தரவின்வாய்க் கோட்பட்டுப் 

போதரும் பான்மதியும் போன்ம் ; 
சஎ ஆங்க , ஏறும் பொதுவரு மாறுற்று மாறா 

விருபெரு வேந் தரு மிகலிக்கண்ணுற்ற 

பொருகளம் போலுந் தொழூஉ ; 
நீ . வெல்புக ழுயர் நிலைத் தொல்லியற் றுதைபுதை துளங்கிமி 

னல்லேறு கொண்ட பொதுவன் முகனோக்கிப் 

பாடில வாயமகள் கண் ; 
ருகூ நறுநுதா லென்கொலைங் கூந்த லுளரச் 

சிறுமுல்லை நாறிய தற்குக் குறுமறுகி 
யொல்லா துடன்றெமர் செய்தா ரவன் கொண்ட 

கொல்லேறு போலுங் கதம் ; 
நிசு நெட்டிருங் கூந்தலாய் கண்டை யிஃதோர்சொல் ; 

24 


கலித்தொகை கலரு . 
6 அ கோட்டினத் தாயர் மகனொடியாம் பாட்டதற் 

கெங்க ணெமரோ பொறுப்பர் பொறாதார் 

தங்கண் பொடிவ தெவன் ; 
சுக ஒண்ணுதால் ; 

இன்ன வுவகை பிறிதியாதி யாயென்னைக் 
கண்ணுடைக் கோல ளலைத்ததற் கென்னை 
மலரணி கண்ணிப் பொதுவனோ டெண்ணி 

யலர் செய்து விட்டதிவ் வூர் ; 
சுசு ஒன்றிப் புகரினக் தாயமகற் கொள்ளிழா 

யின்றெவ னென்னை யெமர் கொடுப்ப தன்றவன் 
மிக்குத்தன் மேற்சென்ற செங்காரிக் கோட்டிடைப் 
புக்கக்காற் புக்கதென் னெஞ்சு ; 


என , 


எக பாடிமிழ் பரப்பகத் தரவணை யசை இய 

வாடுகொ ணேமியாற் பரவுது நாடுகொண் 
டின்னிசை முரசிற் பொருப்பன் மன்னி 
யமைவர லருவி யார்க்கு 
மிமையத் தும்பரும் விளங்குக வெனவே . 

* இஃது ஏறுதழவியவாற்றைத் தோழி தலைவிக்குக் காட்டிக் கூறி , 
அவள் ஏறுதழுவிய தலைவனை விருப்பொடு நோக்கியவற்றைத் தன்னுள்ளே 
கூறி , முன்னர்க் களவின்கண் தமர்கோபித்ததனையும் அயலார் பொறதிருந்த 
தன்மையினையும் தலைவிக்குக் கூற , அவளும் அவர் அலர் கூறியது நன் 
றென்று கூறி , அன்றே என்னெஞ்சு கலந்துவிட்டது ; இனி அவர் கொடுப்ப 
தாகக் கூறிய நாளிற் செய்வதென்னென மகிழ்ந்து கூற , அதுகேட்ட 
தோழி யாம் அங்ஙனங் கூடி இனிதிருக்குமாறு காக்கின்ற பாண்டியன் நீடு 
வாழுமாறு தெய்வத்தைப் பாவுகம் வாவெனக் கூறியது . 

இதன் பொருள் . 
( க ) அரைசுபடக் கடந்தட் 

டாற்றிற் றந்த 
முரைசுகெழு முதுகுடி முரண்மிகு செல்வற்குச் 
க . ( அ ) அரைசு என்பது உயர் திணை யாண்பாலை யுணர்த்தி வருதற்கு 

அரைசுபடக் கடந்தட்டு என்பது மேற்கோள் ; தொல் . கிளவி . 
(பிரதிபேதம் ) * இது ஏறுதழுவியவற்றைத் தோழி . இன்றே, கூறுவது கேட்ட . 


நான்காவது முல்லை ரு . 
சீர்மிகு சிறப்பினோன் ( க )றொல் குடிக் குரித்தெனப் 
பார்வளர் முத்தமொடு படுகடல் பயந்த 
ரு வார்கலி * யுவகைய ரொருங்குடன் கூடித் 
தீதின்று பொலிகெனத் தெய்வக் கடியயர்மார் 
( உ ) வீவில் குடிப்பி னிருங்குடி யாயருந் 
( கூ ) தாவி லுள்ளமொடு துவன்றி யாய்புடன் 

வள்ளுரு ணேமியான் வாய்வைத்த வளைபோலத் 
க 0 தெள்ளிதின் விளங்குஞ் ( ச )சுரிநெற்றிக் காரியு 

ரு ) மொருகுழை யவன் மார்பி லொண்டார்போ லொளிமிகப் 
பொருவறப் பொருந்திய செம்மறு வெள்ளையும் 
ரு எ . நச் . ( ஆ ) " அரசுபடக் கடந்த வானாச் சீற்றத்தவன் " பரி . உஉ : ங . 
( இ ) அரைசுபடக் கடக்கு முரைசா றோன்றல் " புறம் . உகக : சு . 
நெல்லு நீரு மெல்லார்க்கு மெளியவென , வரைய சாந்தமுந் திரைய 
முத்தமு , மிமிழ் குரன் மு . மூன்றுடனாளும் , தமிழ்கெழு கூடற் 
ரண்கோல் வேந்தே " புறம் . ரு அ : 40 - கங . 
தொல்லிசை நட்ட குடியொடு தோன்றிய , நல்லினத் தாயர் ) கலி . 


க . 


) 


கச: ரு - க . 


ச 
. 


கூ . இப்பகுதி வி லுள்ள மொடு என்றும் படிக்கும்படி ஒரு பிரதியி 

லுள்ளது ; தாவென்னுஞ் சொற்போலவே துவென்னுஞ் சொல்லும் 
வருத்தமென்னும் பொருளை யுடைய தாயின் மோனை நயமுற , " தூவி 
லுள்ளமொடு " என்றும் கொள்ளலாம் . 

" சரிநெற்றிக் காரி " கலி . கக : உக . 
ரு . ( அ ) பலபாமன் யமுனையால் அளிக்கப்பட்டதும் மிகச சிறந்ததுமான 

ஒரு குண்டலத்தை அணிந்தனனென்பது புராணகதை ; ( ஆ ) அவனிலை 
யைக் கூறுவதாகிய கண்களியா என்னு முதலையுடைய வெண்பாவி 
லுள்ள ஒண்குழையொன் றொல்கி யெருத்தலைப்ப என்பதை இனைக் 
தெனவறிந்தபொருள் வினைப்படுதொகுதியின் உம்மைபெற்றுவருமென் 
பதற்கு மேற்கோள்காட்டி , ( தொல் . கிளவி . சூ . ங ங ) சேனாவரை 
யரும் ( நேமி . சொல் .கக ) நேமிநாத வுரைகாரரும் ( நன் . பொது . 
ச அ ) மயிலைநாதரும் ஒன்றும் எனற்பாலது , ஒன்று என உம்மை 
யின்றி வந்தது செய்யுள் விகாரமென்றும் ( தொல் . கிளவி . சூ . கூக ) 
நச்சினார்க்கினியர் ( குழை ) ஒன்றேனும் இனைத்தென அறிந்தபின் 
உம்மை வேண்டும் ; அது விகாரத்தாற் றொக்கதென்றும் எழுதியிருப்ப 

வையும் இவன் ஒரே குழையினனென்பதை வலியுறுத்தும் . ( C ) 
(பிரதிபேதம் ) * உவகையார் . - ஒருகுழை யொருவன் மார்பினொண்டார். 


சுக அ 


கலித்தொகை கரு . 


பெரும்பெயர்க் கணிச்சியோன் மணிமிடற் றணிபோல 

விரும்பிண ரெருத்தி னேந்திமிற் குராலு 
கரு மணங்குடை வச்சிரத்தோ னாயிரங் கண்ணேய்க்குங் 

கணங்கொள் பல்பொறிக் கடுஞ்சினப் புகரும் 
* வேல்வலா னுடைத்தாழ்ந்த விளங்குவெண் டுகிலேய்ப்ப 
வாலிது கிளர்ந்த வெண்காற் சேயுங் 
( 

க ) கால முன்பிற் பிறவுஞ் சால 
உ 0 மடங்கலுங் கணிச்சியுங் ( உ ) காலனுங் கூற்றுந் 

தொடர்ந்து செல் லமையத்துத் துவன் றுயி ருணீஇய 
வுடங்குகொட் பனபோற் புகுத்தனர் தொழூஉ 

து : அரசுகள் படும்படியாக வென்று கொன்று நெறியாலே 
கொண்டுவந்த தலைமைமிகுகின்ற || சிறப்புக்களையுடையோனுடைய பழை 
தாகிய குடிக்குரித்தென்று கூறிய , பாண்டிமண்டலம் பயந்த விளைவுகளும் 
ஒலிக்குங் + கடலில் வளர்ந்த முத்தத்தோடே மற்றும் பயந்த பொருள்களும் 
( ங ) மூன்று முரசமுங் கெழுமும் முதிய குடியிற்பிறந்த மாறுபாடு மிகுகின்ற 


ஒருகுழை யொருவன்போ லிணர்சேர்ந்த மராஅமும் கலி. உசு : க . 
(ஈ ) " காதொரு குழையோ னிளவலை வில்லி . இராசசூய . கசக . 
( உ ) " எரிமணிக் குன்றிரண் டென்ன 

வேந் துதோ , ளொருகுழை 
யொருவனும் " ( ஊ கங்கையிற் றிருவ மாநகர் , வாவொரு குழையி 
னன் வாங்க ” ( எ ) செக்கர்மாமணி , யொருகுழை யுலாவரு வுலங்கொ 
போளினான் " ( ஏ ) திருநகர் 

கங்கையில் வீழ்தல் 
போன்று மற் , றொருகுழை யவன் வலியுணர்த்து கின்றதால் ” பாக . 
( 50 ) அக்குரூரன் வந்த . உஉ . சாம்பன் மணம்புரி . ரு 0 , ருங , ருச . என 

வருபவையும் இங்கே அறிதற்பாலன . 
க . ( அ ) " காலமுன்ப " புறம் : உங . கஎ . ( ஆ ) " ஆற்றல் காலனோ டொக்கும் 
... கேள்வியன் " பெருங் . ( க ) கூசு : 500 - க o உ . 

கஉ . ( இ ) " வெந் 
திறற் காலனை " கந்த . மார்க்கண்டேய . உகசு . 
உ . ( தென் புலத்திறைவன் ) நெற்றியிற் காலன் செல்ல நீள்பெருங் 

கால பாச , மற்றைவெங் கால தண்டம் வந்திரு மருங்குஞ் செல்ல , 
வுற்றபே ரூழிக் காலத் துருத்திர மூர்த்தி யொப்பச் , சுற்றிய சேனை 

யோடுந் தோன்றின னுலகத் துட்க " இராமா . திக்குவிசயப் . சுசு . 
கூ . " முரைசுமூன் றாள்பவர் " கலி . கஙஉ . ச . என்பதும் அதன் குறிப்பும் 

ஈண்டு அறிதற்பாலன . 
( பிரதிபேதம் ) * யேல்வல்லான் . காலமுங்கூற்றும். 1 அரைசுகளம்படும்படியாக, || சிறப் 

புக்களையுடைய பழைநாகிய , + கடல் விளைந்த முத்தத் . * முரசுங்கெழுமும் . 


நான்காவது முல்லை ரு . 

காசுகூ 
அச்செல்வனுக்குத் தீதின்றிப்பொலிவனவாகவென்று உட்கொண்டு , தெய்வத் 
திற்குச் சிறப்புக்களைச் செய்தற்கு அவனுடைய கேடில்லாத குடியின் பின்பு 
தோன்றிய பெரியகுடியிற் பிறந்த ஆயரும் , ஒருங்குநிறைந்த செருக்கினை 
யுடைய உவகையராய்ச் சேரக்கூடி , ஏறுதழுவுங்காற் பிறர்க்குத் துன்பம் 
நிகழுமென்னும் வருத்தமில்லாத உள்ளத்தோடே நிறைந்து 

ஏறுகளை 
ஆராய்ந்து , 

வள்ளிய உருண்ட நேமிப்படையவன் ஊதிய சங்கு போலத் 
தெள்ளிதாக விளங்குஞ் சுட்டியையுடைத்தாகிய நெற்றியையுடைய கரிய 
எற்றையும் , ( க)நம்பி மூத்தபிரானுடைய திருமார்பில் ஒள்ளிய சிவந்த( உ ) மாலை 
போல ஒளிமிகும்படியாக ஒப்புமிகநீண்டு பொருந்திய சிவந்தமழவினையுடைய 
வெள்ளிய எற்றையும் , பெரிய பெயரையுடையகணிச்சிப்படையினையுடையவ 
னுடைய நீலமணிபோலுந் திருமிடற்றில் அழகுபோலக் கரிய சர்ச்சரையை 
யுடைய கழுத்தினையும் ஏந்தின குட்டேற்றினையுமுடைய ( ந ) குரால் நிறத்தினை 
யுடைய ஏற்றையும் , வருத்தமுடைய வ சிரப்படையைபுடையோனுடைய 
ஆயிரங் கண்களையொக்குந் திரட்சி கொண்ட பல்லாகிய புள்ளிகளையுங் கடிய 
சினத்தையுமுடைய நிறத்தையுடைய ஏற்றையும் , முருகனுடைய உடை 
யாய்த் தாழ்ந்த விளங்குகின்ற வெள்ரிய துகிலையொப்ப நன்றாய் உயர்ந்த 
வெள்ளிய கால்களையுடைய சிவம் எற்றையும் , - காலனது வலிபோலும் 
வலியையுடைய பிற எறுகளையும் , சால நிறைகின்ற பல்லுயிர்களை உண்ண 
வேண்டி அழித்தீயும் காசியும் காலனும் கூற்றுவனும் அவ்வுயிர்களை 
விடாமற்செல்கின்ற ஊழி முடிவாகிய காலத்தே அவை பேரச் ஈழன்று திரியு 
மாறுபோல சுழன்று திரியும்படி தொழுவிட தே ரோப் || புகுதவிட்டார் . 


பார் பயந்தன கடல்பயக் கனவென இரண்டிற்கும் பயந்தன என்னுந் 
தொழிற்பெயரைக் கூட்டுக . இனிப் பார் (வளர்முத்தம் )-( ஈ ) லத்தில் வளர்ந்த 


2 . 


உ . 


இந்நூற்பக்கம் கச்சா. உ -ஆம் குறிப்புப் பார்க்க . 
கொடுமிட னாஞ்சிலான் றார்போன் மராத்து , நெடுமிசைச் சூழு 

மயிலாலுஞ் சீர கலி . ஙசு : க 
கூ . குரால் நிறம் - கபிலநிறம் ; " குராலான் படுதுய ரிராவிற்கண்ட , வுயர் 

திணை யூமன் போலத் , துயர்பொறுக் கல்லேன் " குறுந் . உஉச . 
முன்பொரு காலத்துப் பாண்டியனவையிற் பொருளீட்டுதற்குச்சிறந்த 
வழியாதென்று கேள்வி வந்தது . அப்போது ஒரு வகைன் வாணிகஞ் 
செய்தலென்றும் . ஒரு வேளாளன் பயிர்செய்தலென்றும் கூறினர் . 
அரசன் அவ்விருவருக்கும் சிறிது பொருளுதவி இதனைக்கொண்டு 
நீங்கள் கூறியவழியால் பெரும்பொரு ளாக்குகவென்று விடுத்துச் சில 

யாண்டு கழித்துத் தன் றூதரை நோக்கி அவர் நிலையை வினாவினன் 
பிரதிபேதம் ) * பெயரையுமுடைய , + சினத்தையுமுடைய வேற்றையும் , - காலதுவலி, 

|| புகுதவிட்டார் . எ - று : பயந்தன கடல் பயந்தன . 


சுஎன 


கலித்தொகை கரு . 


முத்தென்றுமாம் . உடன் புகுத்தனரென்க .( க ) முருகன் தனக்கு உரித்தல்லாத 
வெண்டுகில் உடுத்தாற்போலக் கால் வெளுத்த எருது . முன் இறைவன் கைய 
தாய் ஊழிமுடிவின்கண் அவன் ஏவலால் உயிர்த்திரமேற் றிரியுங் கணிச்சி . 
(2 ) காலன் , கூற்றுவனே வலாளன் . 


அத்தூதர் வணிகன் வாணிகத்தாற் பெருஞ்செல்வம் ஈட்டியுளானென் 
றும் வேளாளன் செழிப்பாக ஒரு கருப்பந்தோட்டம் பயிர் செய்திருக் 
கிறானென்றும் சொன்னார்கள். அரசன் அதனைக்கேட்டு அவர் நிலையை 
நேரே அறியக் கருதியதனால் அவ்விருவரும் உறையும் ஊரிலுள்ள 
கொற்றவையின் திருவிழாவிற்கு சென்றிருந்தபொழுது முதலில் 
வணிகனையழைப்பித்து வினவ அவன் தனக்குக் கொடுத்த பொருளைப் 
பதின்மடங்கு பெருக்கியிருப்பதாகச் சொன்னான் . பின்பு அரசன் 
வேளாளனை யழைப்பித்து வினவ , அவன் அங்கிருந்தே தன் கருப்பந் 
தோட்டத்தைக் காட்டி இது என் பொருளீட்டம் என்றனன் . அரசன் 

செழித்த தோட்டமேயாயினும் வனகனீட்டிய பொருளிற் பத்தி 
லொரு பங்கிற்கேனும் இணையாமோவென வேளாளன் அவன் 
பொருள் இதன் விலையிற்பத்தலொருபங்கிற்கும் இணயாகாதென்றான் . 
அரசன் அதனைக்கேட்டு வேளாளனை இகழ்ந்துரைக்க , அவன் தன் 
தோட்டத்திலிருந்து ஒரு கரும்பைக் கொணர்ந்து அரசன் முன்னிலை 
யில் அடித்து முறித்தனன் . அதிலிருந்து முத்துக்கள் தெறித்தன . 
அரசன் அம்முத்துக்களை நோக்கி ஒவ்வொன்றும் மிக்க விலைபெறு 
மென்பதையறிந்து மகிழ்ந்து அவ்வேளாளனுக்கு முத்து என்றும் அக் 
கரும்படித்தவிடத்திற்கு முத்தடித்த களமென்றும் , அங்குள்ள அம்பி 
கைக்கு முத்துநாச்சியம்மனென்றும் அந்நாட்டுக்கு முத்து நாடென்றும் 
பெயர் புனைந்தனன் என்ப . செவி வழிநிலைச செய்தி இங்கே 

கருதத்தக்கது . 
க . " உடை 

மொலியலுஞ் செய்யை " என்பதனால் , ( பரி . கசு : கள ) முருக 
னுக்கு வெண்டுகில் உரித்தன்றென்றார் . 


டயு 


உ . ( அ ) " ஆல மென்ன வனலென்ன வந்தகன் , ஞால மெல்லா நடுங்கக் 

கொதித்திடும் , வேலை வெங்கன லென்ன வெகுண்டுவெங் , கால னன் 
னவற் கின்ன கழறினான் ( ஆ ) " என்னை யேவுதி யென்னி லிராவ 
ணன் , றன்னை நானுயி ருண்பன் " இராமா . திக்குவிசய . எஉ - எங . 
( இ ) " 

" அந்தகனத்துணை யமைச்ச னாகிய , வெந்திறற்காலனை விளித்துக் 
காசியி , லந்தண னொருமக னவன தாவியைத் , தந்திடு கென்றலுந் 
தரணி யெய்தினான் " ( ஈ ) " போன காலனு மறலியை வணங்கியே 
புகுந்த , பான்மையாவையு முரைத்தலும் கந்த . மார்க்கண்டேய . 

உகசு , உஉசு . ( உ ) " கடையுகத்திடியிற்பாய கடற்படை வடக்குவாயிற் , 
(பிரதிபேதம் ) * புகுத்தினரென்க . - கூற்றுவனேயலாள் . அவ்வழி , 


கஎக 


உ 


நான்காவது முல்லை ரு . 
அவ்வழி 
து : அங்ஙனம் 

அங்ஙனம் அவர் புகுத விட்ட இடத்து . எ - று . 
( க ) காரெதிர் கலியொலி கடியிடி ( 2 ) யுருமி னியங்கறங்க 
( ங ) வூர்பெழு கிளர்புளர் புயன்மங்குலி னறைபொங்க 
நேரிதழ் நிரைநிரை தெறிவெறிக் கோதைய ரணிநிற்பச் 
சீர்கெழு சிலைநிலைச் செயிரிகன் மித்தியிற் சினப்பொதுவர் 
தூர்பெழு துதைபுதை துகள் விசும் புறவெய்த 
வார்புடன் பாய்ந்தா ரகத்து . 

எ - து : கார்காலத்துத் தம்மில் எதிர்ந்த கலிப்பினையுடைய உருமினது 
கடிய இடியொலி போல வாச்சியங்கள் ஒலியாநிற்கப் பரந்து உயர்ந்து எழு 
கின்ற அசைதலையுடைய மேகம் போலத் திசைகளிலே புகைமூச்செழாநிற்கப், 
புறவிதழ் ஒடிந்த மணத்தையுடைய ஒத்தவிதழாற் கட்டின மாலையையுடைய 
மகளிர் நிரைநிரையாக அணியாநிற்கக் குற்றத்தைச் செய்த மாறுபாட்டின் 
மிகுதியாலே தலைமை பொருந்தினசிலைக்கின்ற நிலைமையினையுடைய சினத்தை 
யுடைய பொதுவர் எழுகின்ற நெருங்கின கண்கள் மறைத்தற்குக் காரணமான 
துகளாலே விசும்பு - தூர்ந்துமிகும்படி அத்துகள் சென்று சேரும்படியாக 
ஆர்த்து அத்தொழுவினுள்ளே சேரப் பாய்ந்தார் . எ - று . 
K.0 மருப்பிற் கொண்டு மார்புறத் தழீ இயு 

மெருந்திடை யடங்கியு ( மிமிலிறப் புல்லியுக் 
தோளிடைப் புகுகந்துந் துதைந்துபா டேற்று 
நிரைபுமேற் சென்றாரை நீண்மருப் புறச்சாடிக் 
கொளவிடங் கொௗவிடா நிறுத்தன வேறு 


புடைவிளித் தார்க்கு மோதைப் பொருமுழக் கியமன் கேளா , விடை 
தெரித்துரைமினென்ன விலங்கெயிற்றுலங்கொ டிண்டோண் , மிடை 
வலி மிருத்துக்காலாரிருவரை விடுப்பச் செல்வார் " வேதாரணிய. 


சோரச் . கஎ . 


கலிப்பாவில் ஐஞ்சீரடி முடுகி வந்ததற்கு , " காரெதிர்............ரணி 
நிற்ப " என்பது மேற்கோள் ; தொல் . செய் . சூ . சுகா. பேர் . 

இடியார் பணை துவைப்ப " பு - வெ . உழிஞை. உஎ . 
ங . " பமெழை யாடும் வரையகம் போலுங் , கொடிநறைசூழ்ந்த தொழூஉ " 

கலி . க x : 20 - உக . 
(பிரதிபேதம் ) * பாய்ந்தனாகத்து . - தூர்ந்து போம்படியத்துகள் , இமிலிற்புல்லியும் , ||புகுந் 

துந்துதைந்து , 


காஎட் 


கலித்தொகை கலரு. 


கூரு கொள்வாரைக் கொள்வாரைக் ( ச ) * கோட்டுவாய்ச் சாக்குத்திக் 

கொள்வார்ப் பெறாஅக் குரூஉச்சேகில் காணிகா 
( க ) செயிரிற் குறைநாளாற் பின்சென்று சாடி 
யுயிருண்ணுங் கூற்றமும் போன்ம் 

து : அங்ஙனம் பாய்ந்து கொம்பிடத்தே பிடித்துக்கொண்டும் மார் 
பிலே உறும்படி தழுவிக்கொண்டும் கமத்திடத்திலே அடங்கிக்கிடந்தும் குட் 
டேறு முறியும்படி தழுவியும் கோளுக்குநடுவே கழுத்தைப் புகுகவிட்டுப் 
பிடித்தும் நெருங்கிக் கொம்புகள் தம்மேலேபக்கலை எற்றுக்கொண்டும் நிரைத் 
துத் தம்மேலே சென்ற ஆயரைப் பின்னர்க் கீழேவீழ்த்து நீண்ட மருப்புத் 
தைக்கும்படி குத்தி அவர்கள் தழுவுகின்ற கழுத்திடத்தைக் கழுவக்கொடாதே 
ஏறுகள் அவரை நீக்கி நிறு ; தின ; அங்கனம் ரி 

றுத்தின பின்பும் சென்று 
தழுவுவாரைத் தழுவுவாரைக் கோட்டிடத்தே சாம்படி குத்திப் பின்பு சென்று 


க . 


" சாப்புல்லற் பாற்று " என்பதற்கு , சாம் வண்ணம் பொருந்தற் 
பான்மை யுடைத்து என்று பொருள் கூறி , சாவவென்பதனி.று திநிலை 
விகாரத்தாற் றொக்கது என இலக்கணமெழுகி , கோட்டின்வாய்ச் 
சாக்குத்தி என்புழிப்போல வென இதனை மேற்கோளுங் காட்டினர் 
பரிமேல் ; குறள் . அஉக . இந்நூற்பக்கம் சு உங : உ 

ந் நூற்பக்கம் சுஉ ங : உ - ஆம் குறிப்புப்பார்க்க 
( அ ) " காலனுங் காலம் பார்க்கும் " புறம் . சக : க . ( ஆ ) " எண்ணி யுயிர் 
கொள்வான் வேண்டித் திரியினு , முண்ணுந் துணைக்காக்குங் கூற்று " 
பழ . அக . ( இ ) " ஞாலத் தின்னுயிர் வாழ்வோர் நாப்பட் , காலம் 
பார்க்குங் காலன் போல பெருங் . ( க ) ங எ : உச - உ O ரு . ( ஈ ) “ சாற்று 
நாளற்ற தெண்ணித் கருமம்பார்த் , தேற்றும் விண்ணென்ப தன்றி 
யிவளைப்போ , னாற்றங் கேட்டலுந் தின்ன நயப்பதோர் , கூற்றுண் 
டோ கம்ப தாடகை . சுசு . ( உ ) " நோற்ற நோன் புடைய வாழ் 
நாள் வரமிவை நுனித்த வெல்லாங் , கூற்றினுக் கன்றே வீரன் சரத் 
திற்குக் குறித்த துண்டோ ” கம்ப . நிந்தனைப் . சங . ( ஊ ) " அடுத 
லோம்பிய செய்கைய னென்பதா லவனைக் , கொடிய னென்பரா லறி 
விலார் செய்வினை குறித்து , முடிவி லாருயி ரெவற்றிற்கு முறை 
புரிந் திடலா, னடுவ னென்கின்ற தவன்பெய ருலகெலா நவிலும் ” 
( எ ) “ கொல்வன்னெனக் காலந்தெரி கூற்றாமென நின்றேன் " கந்த . 
மார்க்கண்டேய . உஉஉ . இரண்டாநாட் சூரபன்மன் . உக கூ . ( ஏ ) " நாள் 
வரைக்கு நமனொத்த வாளியார் " கழக்குன்ற . பசுவராத . அ . ( ஐ ) " மாயு 
நாளுற நடுவ னோர்ந்தே , யாட்படுந் தூதர் நீர்போ யாங்கவற் கொணர்மி 
னென்ன " வேதாரணிய. சோரச் . கூ . ( ஓ ) " நாள்வரை யறையே 

நோக்கு நடுவனார் தூத ரேய்ப்ப ” திருவானைக்கா. திருநாட்டுச் . அங . 
(பிரதிபேதம் ) * கோட்டின்வாய்ச் . t கழுத்திலே. 


நான்காவது முல்லை ரு . 

சாஎக 
தழுவுவாரைப் பெறாமல் நின்ற நிறத்தையுடைய சிவந்த ஏறு உயிர்குறை 
கின்றாளிடத்தே அவர்பின்னே சென்று குற்றத்தைச்செய்து திகைத்து 
உயிரையுண்ணுங் கூற்றுவனையும்போலும்; இதனைப்பாராயென்றாள் . எ - 
கூகூ பாடேற்றவரைப் படக் குத்திச் செங்காரிக் 

கோடெழுந் தாடுங் கணமணி காணிகா 
* நகைசா லவிழ்பத நோக்கி நறவின் 
முகை சூழுந் தும்பியும் போன்ம் 

து : சிவந்து கரிய எற்றினுடைய கொம்புகள் படுதலை மார்பிலே 
ஏற்றவர்களைக் கொம்புகளாலே படும்படி குத்தி மேனோக்குதலாலே வீழ்ந்த 
குருதியால் நனைந்து அசையும் பலவாகக் திரண்ட திரட்சியையுடைய சிறிய 
மணிகள் ஒளியமைக்க நறாம்பூவினது முகையவிழுஞ் செவ்வியை 
அதனைச் சூழ்ந்து திரியும் தும்பியையும் போலும் ; அதனைப்பாராயென்றாள் . 


" நறாவிதழ் கன்டன்ன செவ்விரற் கேற்ப " ( க ) என உவமைகூறலின் 
நறாம்பூவை ஈண்டுமணிக்கு ( 2 )உவமைகூறவே சிறியமணிகள் கோத்துக்கட்டின 
மையும் கோடெழுந்தென்றதனால் அக்கோடு எழுந்த காலத்து வீழ்ந்த குருதி 
யால் அவை சிவந்தமையும் பெற்றாம் . 
சங . இடைப்பாய்க் கெருக்கத்துக் கொண்டானோ டெய்தி 

மிடைப்பாயும் வெள்ளேறு கண்டைகா 
( ங ) வாள் பொரு வானத் கரவின்வாய்க் கோட்பட்டுப் 
போ தரும் பான்மதியும் போன்ம் 


கலி . அச : உஉ . 


கிறது . 


நறாம்பூவை எற்றின் கொம்புக்கும் தும்பியை அக்கொம்பிற் கட்டிய 
மணிக்கும் உவமையாகக் கொள்வது பொருத்த மென்று தோற்று 

" அவ்வளை வெரிநி னாக்கீர்க் தன்ன . செவ்வரி யிதழ 
ணாறு நறவி , னறுந்தா தாடிய தும்பி பசுங்கேழ்ப் , பொன்னுரை 
கல்லி னன்னிறம் பெறூஉம் , வளமலை ( நற் . உடு) என்பதனால் கறாம்பூ . 
செவ்வரியையும் தும்பிமொய்க்கலையுமுடைய தென்பது விளங்கும் ;; 
நளிர் கொடியன நறுவிரையக நறுமலரன நறவம் " ( சூளா . தூது . 
ச . ) என வருதலால் இகன் முகல் ஒருகொடி யென்று தெரிகிறது . 
மயிலைநாதரும் ஒருகொடியென்றே கூறினர் . இகனை ஓடையென்பது 
போல ஒரு மரத்துக்கும் ஒரு கொடிக்கும் பெயரென்பாரு முளர் . 

" வாள்போழ் வானத்து வயங்குகதிர் சிதறி " நாற் . சூ . கசஎ . மேற் . 
( பிரதிபேதம் ) * தகைசால் , படுத்தலை மார்பிலே , 1 மெல்விரற்கேற்ப , 

85 


று . 


. 


சு எச 

கலித்தொகை கலரு . 
எ - து : யே பாய்ச்செய்திக் கழுத்திடத்தே தழுவிச்சொண்டு கிடர்தவ 
னோடே பரணின் மேலே தாவிப்பாயும் வெள்ளிய ஏறு பாம்பின் வாயாற் 
சிறிதிடம் விழுங்கப்பட்டு அப்பாம்புடனே ஒளியைத்தருகின்ற விசும்பிலே 
போதலைச்செய்கின்ற , பால்போலும் மதியையும்போலும் ; இதனைக்காணா 
யென்றாள் . எ - 

( க )* இகா முன்னிலையசை . அது காவெனத் திரிந்தது 
சஎ ஆங்க , ஏறும் பொதுவரு மாறுற்று மாறா 

விருபெரு வேந் தரு மிகலிக்கண் ணுற்ற . 
பொருகளம் போலுந் தொழூஉ 
எ - து : அங்கனே ஏறுகளும் இடையரும் தம்மின் மா 

டையரும் தம்மின் மாறுபடுகையினாலே 
அத்தொழு இருவராகிய பெரிய வேந்தர் மாறிபட்டு எதிர்ப்பட்ட போர்மாறாத 
பொருகளத்தையொக்கும் என்றாள் . எ - 

இத்துணையும் , தோழி தலைவிக்குக்காட்டிக் கூறியது . 
60 வெல்புக ழு.பர்நிலைத் தொல்லியற் றுகைபுகை துளங்கிமி 

னல்லேறு கொண்ட பொதுவன் முகனோக்கிப் 
பாடில வாயமகள் கண் 

து : நெருங்கின கழுத்தையெல்லாம் மறைத்தலையுடைய அசை 
சின் ட்டேற்றினையுடைய || நல்ல எற்றைக் தழுவின , வெல்கின்ற புகழ் 
உயர்கின்ற நிலைமையையுடைய . 

பழைகாகிய குலத்தியல்பினையுடைய , 
பொதுவன் முகத்தை நோக்கி ஆய்சாதியிற்பிறந்த மகளுடைய 
இமைத்தலை யிலவாயிருந்தன . 

இது , தோழி தன் னெஞ்சோடே அவள் விரும்பக் கூறியது . 


று . 


எ 


கண் 


என்று 


க . " நில்லிகா வென்பாள் போனெய்கற் றொடு காளே , மல்லிகா மாலை 

வளாய் " என்புழி , நில்லிகா வென்பாள் போல் என்பதற்கு நில்லென் 
பாள் போல் என்று பொருள் கூறி , இகவென்னும் அசை இகாவென 
வீறு திரிந்தது என்று( பரிபாடல் . சக : கஈ- க OR . ) பரிமேலழகரும் 
காணகா வென்பதற்குக் காண்பாயாக வென்று பொருள்கூறி, 
வென்னும் முன்னிலையசை இகாவென ஈறு 

திரிந்தது 
( சிலப் . கஅ : சசு ) அரும்பதவுரைகாரரும் அடியார்க்கு நல்லாரும் 
எழுதியிருப்பதை நோக்க இங்கும் இக , முனிலையசை; அது 

வெனத் திரிந்தது என்று இருக்கவேண்டுமென்று தோற்றுகிறது . 
( பிரதிபேதம் ) * இதுமுன்னிலையசை . மாறாலிரு பெரு , கூறினாள் வெல்புகழ் . வல்லேற் 

றை , X இல்லயாயிருந்தனவெனத் தோழி தன்னுளளேயவள் விரும்பக்கூறினாள் , 
நறுநுதலாய் . 


கா 


நான்காவது முல்லை ரு . 

எரு 
ருகூ நறுநுதா லென்கொ( க )லைங் கூந்த லுளரச் 

சிறுமுல்லை நாறிய தற்குக் குறுமறுகி 
யொல்லா துடன் றெமர் செய்தா ரவன் கொண்ட 
கொல்லேறு போலுங் கதம் 

எ- து : நறிய நுதலினையுடையாய் ! ஐவகைப்பட்ட கூந்தலை ஆற்ற அது 
( உ ) வெண்ணெயின் நாற்றம் நீங்கிச் சிறிய முல்லைப்பூவின் நாற்றம் மேவி மிக 
நாறியதற்கு எம்முடைய சுற்றத்தார் பொருந்தாதே அண்ணிதாக மனஞ் 
சுழன்று மாறுபட்டு அவன் தழுவின கொல்லுகின்ற ஏறுபோலுங் கோபத் 
தினைச்செய்தார் ; அன்று அவர் இங்ஙனங் - கோபித்தது என்ன பயனையுடைத் 
தாயிற்ரென்றாள் . எ - று . 

இது தலைவியைநோக்கிக் கூறியது . 
ருஎ ( ங )நெட்டிருங் கூந்தலாய் கண்டை + யிஃதோர்சொல் ; 

கோட்டினக் காயர் மகனொடியாம் X பாட்டதற் 
கெங்க ணொ ரோ பெறப்பர் பொழுதார் 
தங்கண் பொடி தெவள் 

து : நெடிய கரிய கூந்தலையுடையாய் ! இன்னும் யான் கூறுகின்ற 
ஈதொரு சொல்லையம் பாஞ்சால அய்த்துபாரம்; கொம்பையுடைய 
வாகிய எ 
ய எரு ! யினத்த யு.டய ய மகஞேடே யாக கூடியதற்கு எம் 

றத்தபரா இன்பம் பொறுப்பர் ; அதுபொருத அயலார் தம் 
முடைய கண்கள் எங்கண்களை நோக்கித் தீயந்து போவது என்ன பயனை 

யுடைத்தென்றாள் . எ 
சாக ஒண்ணு ,ரால் 

இன்ன வுவகை பிறிதியாதி ( ச ) யாயென்னக் 
( ரு கண்லுடைக் கோல எலை கததற் கென்னை 
இந்நூற்பக்கம் ரு அசு : க - ஆம் குறிப்புப் பார்க்க . 
பாலையும் வெண்ணெயையும் நெய்யையும் தந்தலையில் தடவிக் கொள் 

ளுதல் ஆய்ச்சாதியாருக்கு இயல்பு . 
கூ . நெட்டிருங் கூந்தற் கடவுளர் " கலி . கங : கூடு . 

" அன்னை , யலையு மலைபோயிற்று " ஐந்திணையெழ . ங . 
ருரு . (அ ) " நுண்ணிய மென்பாடாலைக்குங்கோல் காணுங்கால் , கண்ணல்ல. 

தில்லைவற " என்பதும் , நுண்ணய மென்றிருக்கு மமைச்சரை அரசர் 
(பிரதிபேதம் ) * நறுநுதலா யென் கொலைங் கூந்தவளாயச் . - குறுமறுகு பொல்லாது , 1 மம் 

முடைய, || அண்ணிதாக அண்ணிதாக மனம் , + கோயித்தென்ன பயனை 
+ இஃகுதோர் , பட்டதற்கெங்கண் . ** கூடியவதற்கு , " தம்முடைய 
தங்கள் 
கண்கள் , உடைத்தென்னத் தலைவியை நோக்கிக் கூறினாள் , ஒன்னுதால் . 


முடைய சு 


-- 


காஎசு 


கலித்தொகை கலரு . 


- 


சு 


மலாணி கண்ணிப் பொதுவனே டெண்ணி 
யலர் செய்து விட்டதில் வூர் 
எ - து : அதுகேட்ட தலைவி , ஒள்ளிய நுதலினையுடையாய் ! ( க )யாய் தன் 
கண்களுடையவாகிய கோலை * யுடையளாய் 

என்னை வருத்தியதற்கு இவ்வூர் 
என்னை மலரணிந்த கண்ணியை யுடைய பொதுவனோடே கூட்டமென் 
றெண்ணி ( 2 ) அலரையுண்டாக்கிவிட்டது . இ தன்மைத்தாகியஉவகை நமக்கு 
வேறியாது தானென மகிழ்ந்து கூறினார் . எ 

அலைக்குங்கோலின் காரியத்தைக் கண்கள் செய்தமைபற்றிக் கண்க 
ளுடையவாகிய கோலென்றாள் . 

ஒன்றிப் புகரினத் - தாயமகற் கொள்ளிழா 
யின்றெவ னென்னை யொ கொடுப்ப தன்றவன் 
மிக்குத்தன் மேற்சென்ற செங்காரிக் கோட்டிடைப் 
புக்கக்காற் புக்கதென் னெஞ்சு 

து : அங்கனம் கூறியபின்னரும் ஒர்ரிய இழையினையுடையாய் 
தன் மேல் மிக்கு சென்ற சிவந்த காய ஏற்றினுடைய கோட்டிடையிலே 
இற்றைநாள் அவன் செல்ல என்னென்ம் டன் போன்றது ;இனிகஞ்சுற்றத்தா 
ரெல்லாரும் பொருந்திப் புகபையுடைய பாத்திரளையுடைய ஆய்ச்சாதியிற் 
பிறந்த மகனுக்கு என்னைக் கொடுப்பதா அபதியிட்ட அற்றைநாளிற் கொடுக் 
கின்றது என்ன பயனை யுடைத்தென் ) தலைவி மகிழ்ந்து கூறினாள் . எ - 

என ( கூ 


அலைக்குங்கோலாவது கண்ணெனவுடைத்துத் தன்வெகுளிநோக்கால் 
அவர் வெகுடற் குறிப்பாக வென்பது கருத்தாக்கு வாருமுளர் எனப் 
பரிமேலழகர் பிரர்கோட் கூறி மருத்தலும் ( குறள் . எக O ) ( ஆ ) " கொந் 
தார் மலர்க்குழல் வல்லி நம் மன்னை குரிசில் வந்த , செந்தா மரை 
யடி கண்டனள் போலுமித் திண்சிலம்பில் , வந்தா ரெவரென வந்தார் 
சிலரிலர் மற்றிங் கென்றே , னொந்தா ணெடிதுயிர்த் தாள்கொடி தா 
யென்னை நோக்கினளே ( அம்பிகாபதிகோவை . உஙக ) என்பதும் 
ஈண்டு அறிதற்பாலன . 
யாய் - என் தாய் . யாயு ஞாயும் யாராகியரோ " குறுந் . ச O. 
களித்தொறுங் கள்ளுண்டல் வேட்டற்றாற் காமம் , வெளிப்படுந் 
தோறு மினிது " குறள் . ககசடு . 

எனவென்பது , இங்கே அசைநிலை . 
(பிரதிபேதம் ) * உடையாயாய் + ஆயர்மகற்கு . - இவன் செல்ல . 


நான்காவது முல்லை சு . 


எக ( க )பாடிமிழ் பாப்பகத் தரவணை பசையே 

வாடுகொ ணேமியாற்பரவுது நாடுகொண் 
டின்னிசை முரசிற் ( 2 பொருப்பன் மன்னி 
யமைவர லருவி யார்க்கு 
மிடையத் துப்பரும் வியாங்க வெனவே 
எ - து : அதுகேட்ட தொழி.யாம் (க ) இல்லம்நிகழ்த்தி இனிதிருக்குமாறு 
காத்தற்குப் பிறநாடுகளைக்மகாண் யோசையையுடை தாகிய மு : சினை 
யுடைய பாண்டியன் அமைந்து வருதலை புடைய அருவி ஆரவாரிக்கும் 
இமயத்திற்கு வட திசையிலேயும் மன்னி விளங்குகவென்று உட்கொண்டு 
முறிதலையுடைத்தாகிய முழங்குகின்ற கடலிடத்துப் பாம்பணையிலே பள்ளி 
கொண்ட வெற்றி கொண்ட 

சக்கத்தினை யுடையோனை வாழ்த்துவே 
மென்றாள் . எ 

இதனால் , தலைவிக்குப் புணர்வாகிய உவகை பிறந்தது . 

இது தாவும் தனிச்சொல்லும் பஞ்சீரடி பலவும் விராய் முதுகுவண்ணம் 
அடியிறந்தோடிய கொ + சகவெண்பாவும் கொச்சகமும் இரண்டு நெடுவெண் 
பாட்டும் “ வெண்பாட் மற்றடி மு சீர்த்தாகும் " ( " )என்றதனான் இடையீற்று 
முச்சீரடிவந்த நெடுவெண்பாட்டும் ஐஞ்சரடி பெற்ற குறுவெண்பாட்டும் ஐஞ் 
சீரடி முடுகியலோடு தொடர்ந்த கொச்சகவெண்பாவும் நெடுவெண்பாட்டும் 
ஓரடியானொன்றும் குறுவெண் பாட்டும் தனிச்சொல்லும் இரண்டு நெடுவெண் 
பாட்டும் தனிச்சொல்லும் சுரிதகமும் பெற்று வந்த கொசசகம் ( ரு ) 
( கா.) கழுவொடு சுடுபடை சுருக்கிய தோற்கண் 

ணிமிழிசை மண்டை யுறியொடு தூக்கி 
யொழுகிய கொன்றைத் தீங்குழன் முரற்சியர் 
வழூஉச்சொற் கோவலர் தத்த மினநிரை 
பொழுதொடு தோன்றிய கார்கனை வியன்புலத்தார் ; 


முல்லை நிலத்துக்குத் திருமால் தெய்வ மென்பதற்கு " பாடிமிழ் 
பரப்பகத் தரவணை .. பவுதும் " என்பது மேற்கோள் ; தொல் . 
அகத் , சூ . ரு . நச் . 

இந்நூற் பக்கம் ககரு : க - ஆம் குறிப்புப் பார்க்க . 
ங . " காவற்பொருட்டு அரசன் வாழ்க ..... என யாய் இல்லறத்திற்கு 

வேண்டுவன விரும்பி ஒழுகியதல்லது பிறிது நினைத்திலள் என்னும் 

( ஐங்குறுநூறு.க. )உரைப்பகுதி இங்கே நோக்கற்பாலது . 
ச . தொல் . செய் . சூ . எஉ . 
பிரதிபேதம் * முன்னி, + விளங்குகெனவே , திசையிலே மின்னி . 


. 


சுஎ அ 


கலித்தொகை கசு . 


சு அவ்வழி , 
நீறெடுப்பவை நிலஞ்சாடுபவை 
மாறேற்றுச் சிலைப்பவை மண்டிப்பாய் பவையாய்த் 
துளங்கிமி னல்லேற் றினம்பல களம்புகு 

மள்ளர் வனப்பொத் தன ; 
கக தாக்குபு தம்முட் பெயர்த்தொற்றி யெவ்வாயும் 

வைவாய் பருப்பினான் மாறாது குத்தலின் 
மெய்வார் குருதிய வேறெல்லாம் பெய்காலைக் 
கொண்ட னிரையொத் தன ; 

அவ்வேற்றை ; 
கசு பிரிவுகொண் டிடைப் போக்கி யினத்தோடு புனத்தேற்றி 

யிருதிறனா நீக்கும் பொதுவ 
ருருகெழு மாநில மியற்றுவான் 

விரிதிரை நீக்குவான் வியன்குறிப் பொத்தனர் ; 
உ O அவரைக் , கழல வு முக்கி யெதிர்சென்று சாடி 

யழல்வாய் மருப்பினாற் குத்தி யுமுலை 

மரத்தைப்போற் றொட்டன வேறு ; 
உ . தொட்டதம் , புண்வார் குருதியாற் கைபிசைந்து மெய் திமிரித் 

தங்கார் பொதுவர் கடலுட் பரதவ 

ரம்பியூர்ந் தாங்கூர்ந்தா ரேறு ; 
உசு ஏறுதங் , கோலஞ்செய் மருப்பினாற் றோண்டிய வரிக்குடர் 

ஞாலக்கொண் டெமூஉம் பருந்தின் வாய்வழீஇ 
யாலுங் கடம்பு மணிமார் விலங்கிட்ட 
மாலைபோற் றூங்கஞ் சினை ; 

ஆங்கு ; 
க.க தம்புல வேறு பாத்தா வுய்த்தத 

மன்புறு காதலர் கைபிணைந் தாய்ச்சிய 

ரின்புற் றயர்வர் தழூஉ ; 
கூச முயங்கிப் பொதிவே முயங்கிப் பொதிவே 

முலைவேதி னொற்றி முயங்கிப் பொதிவேங் 
கொலையேறு சாடிய புண்ணையெங் கேளே ; 


என் 


நான்காவது முல்லை கா . 
ங எ பல்லூழ் தயிர்கடையத் தாஅய புள்ளிமேற் 

கொல்லேறு கொண்டான் குருதி மயக்குறப் 

புல்லலெந் தோளிற் கணியோவெங் கேளே ; 
ச 0 ஆங்கு , போரேற் றருந்தலை பஞ்சலு மாய்ச்சியர் 

காரிகைத் தோள்கா முறுதலு மிவ்விரண்டு 

மோராங்குச் சேற லில வோவெங் கேளே ; 
சங கொல்லேறு கொண்டா னிவள் கேள்வ னென் றூரார் 

சொல்லுஞ்சொற் கேளா வளைமாறி யாம் வருஞ் 
செல்வமெங் கேள்வன் றருமோவெங் கேளே ; 

ஆங்க ; 
சஎ அருந்கலை யேற்றொடு காதலர்ப் பேணிச் 

சுரும்பிமிர் கானநாம் பாடினம் பரவுது 
மேற்றவர் புலங்கெடத் திறைகொண்டு 
மாற்றாரைக் கடக்கவெம் மறங்கெழு கோவே . 

இது தத்தம் இனம் தத்தம்புலத்துப் பிரிப்பான்புக்கவர் ஏறுகொண்ட 
வாறு கண்டு ஆய்ச்சியர்தங்காதன்மித்தியால் தங்காதலரைக் கைபிணைந்து 
தரவையடித் தென்னன்வாழ்கெனக்கானம்பாடியது . 

இதன் பொருள் . 
( க ) கழுவொடு சு பெடை சுருங்கிய தோற்கண் 
ணிமிழிசை மண்டை யுறியொடு தூக்கி 


கொன்றையந் தீங்குழல் ........ கேளாமோ தோழீ ” ( சிலப் . கஎ . 
கன்றுகுணிலா ) என்னும் தாழிசைகளின் வி சேடவுரையில் ," கொன்றை 
ஆம்பல் முல்லை என்பன சிலகருவி . இனி அவற்றைப் பண்ணென்று 
கூறுபவெனின் . அங்ஙனம் கூறுவாரும் ஆம்பலும் முல்லையுமே பண் 
ணாதற்குப் பொருந்தக் கூறி னவலது கொன்றை என ஒரு பண் இல்லை 
யாதலா னும் கலிகள் முல்லைத் திணையின்கண் ஆறாம்பாட்டி 
னுள் , இப்பாட்டில் கழுவொடு வியன் புலத்தர் எனக்கருவி 
கூறினமையானும் அன்றைப் பகற்கழிந் தாளின் றிராப்பகற் , கன் 
றின் குரலுங் கறவை ம கறங்கக் , கொன்றைப் பழக்குழற் கோவன் 
ராம்பலு , மொன்றல் சுரும்பு நாம்பென வார்ப்பவும் என வளையா 
பதியுள்ளும் கருவி கூறிப் பண்கூறுதலாலும் இவை ஒரு பொருள் 

மேல் மூன்றடுக்கிவந்த வொத்தாழிசையாகலானும் இரண்டு பண்ணும் 
( பிரதிபேதம் ) * ஆச்சியர் , ! தங்கின காதலரை , தென்னவன் வாழ்கென . 


-- 


சுஅ 0 

கலித்தொகை க 0 சு . 
யொழுகிய கொன்றைத் தீங்குழன் முரற்சியர் 
* வழூஉச்சொற் கோவலர் தந்த மின்நிரை 
பொழுதொடு தோன்றிய கார்கனை வியன் புலத்தார் 

து : பால் பற்றறச் சீவு தலைச்செய்த( க )கறவைக்கலங்கள் வைத்த உறி 
யோடே தோற்பையிடத்தே கழுவோடே சூட்டுக் கோல்களையும் இட்டுச் சுருக்கிய 
பைகளையுந் தூக்கி நீளவளர்ந்த கொன்றைக்காயைத் திறந்து சமைத்த இனிய 
குழலில் உண்டான ஓசையராய் வழுவின் சொல்லையுடைய கோவலர் தம் 
முடைய தம்முடைய இனமாகிய பசுக்கள் கார்கால தோடே தோன்றின 
அப்பொழுது வரும் மழையாலே நனைந்த அகர்சியையுடைய நிலத்திடத்தா 
ராயினார் . எ 

பழிசை பாடமாயின் , பழித்தலையுடையதென்க . பழித்தலையுடையது 
பழிசை . முரற்சியர் என்னும் எச்சம் உடையவென்னும் வினைக்குறிப்போடு 
+ முடிந்தது . ( 2 ) கழுவாவது கறக்கர்கரிய பசுக்களைக் காத்தற்கு இரண்டு 
தலையுஞ்சீவி மாலையாகக்கட்டிக் கழுத்தில் இ 
சு அவ்வழி 
( கூ ) நீறெடுப்பவை நிலஞ்சாடுபவை 
மாறேற்றுச் சிலைப்பவை மண்டிப்பாய் பவையாய்க் 


டுவது 


ஒன்று கருவியுமாகக் கூறின் செய்யுட்கும் பொருட்கும் வழூஉச் 
சேறலானும் அங்கனங்கூறுத லமையா தென்க " என்று அடியார்க்கு 
நல்லார் எழுதியிருப்பது ஈண்டு அறிகற்பாலது . 

" திண்கர வறியன் பானைய னகலன் " அகம் . உஎச : சு . 
உ . ( அ ) " நாகுசூ னீங்கிய சேதாத் தொகுத்துக் , குளம்புங் கோடும் விளங்கு 

பொன் னுறீஇத் , தளை யுந் தாம்பு மளை கடை மாத்துங் , கழுவுங் கலனும் 
வழுவில பிறவும் , பைம்பொனி னியன் றவை பாற்பட வகுத்துக் 
குன்றாக் கோடி கொடுத்துவப் போரும் பெருங் . ( க ) கூக : சு ச - சுக 
( ஆ ) " தழுவொடு பாகர் கலங்காமல் யாத்துத் , தொழுவிடை யாயர் 
தொகுமின் ( தொல் . புறத் . சூ . ங . நச . மேற் ) என்பவற்றில் 

இச்சொல் வருதல் காண்க . 
கூ . ( அ ) " அடியிட்டு நிலங் கிளைத்தண்டமெண்டிக்கும் போர்ப்பப் , பொடி 

யிட்டுயிர்த்துப் பொருகோட்டினிற் குத்திக் கோத்திட் , டிடியிட் 
டதிர்கா ரெதிரேற்றெழுந் தாங்கு நோக்கிச் , செடியிட்டிருகண் ணழம் 

சிந்த நடந்த தன்றே " திருவிளை . மாயப்பசவை . கஎ . ( ஆ ) " நானிலா 
( பிரதிபேதம் ) * வழுச்சொல் , + புலத்தர் எ - து : கழுவாவது .......கழுத்திவிடுவது பார் 

பற்றறச் , கோவர் தம்முடைய , || பாடமாயின் பழித்தலையுடையது பழிய 
யாம் . முரற்சியா ரென்னும் , + முடிந்தது அவ்வழி . 


நான்காவது முல்லை கா . 

சுஅகி 
துளங்கிமி னல்லேற் றினம்பல களம்புகு 
மள்ளர் வனப்பொத் தன 

து : அவ்விடத்துத் துளங்குகின்ற குட்டேற்றினையுடைய நல்ல ஏற் 
றினங்கள் பலவும் முன்பு காலாலே வெட்டி நீற்றை எழுப்புமவை இப் 
பொழுது ( க ) மழைபெய்தமையிற் ( உ ) கோட்டுமண் கொள்ளுமவை ஒன்றே 
டொன்று மாறுப்படுத்தலை மேற்கொண்டு முழங்குமவை மிக்குப்பாயுமவையாய்ப் 
போர்க்களத்தே செல்லும் வீரர் அழகையொத்தன . எ - 
கக தாக்குபு தம்முட் பெயர்த்தொற்றி யெவ்வாயும் 

வைவாய் மருப்பினான் மாறாது குத்தலின் 
மெய்வார் குருதிய வேறெல்லாம் பெய்காலைக் 
கொண்ட னிரைபொத் தன 

எ - து : ஒன்றோடொன்று தாக்கி மீண்டு அடிப்பறித்துச் சேர்ந்து கூரிய 
இடத்தையுடைய கொம்பாலே மாறாமல் எவ்விடத்துங் குத்துகையினாலே 
மெய்யினின்றும் வடிகின்ற குருதியையுடைய ஏறுகளெல்லாம் நாட்காலைப் 
பெய்யும் மேகரிரையையொத்தன . எ - 

நாட்காலைமேகம் சிவந்திருத்தலின் , உவமையாயிற்று. பெய்யு மேகம் 
அதற்கு அடைகூறிற்று 
கடு அவ்வேற்றை 

பிரிவுகொண் டி.டைப் போக்கி யினக்கோடு புனக்தேற்றி 
யிருதிறனா நீக்கும் பொதுவ 


க . 


கீறி வான்மிசை யுயர்த்துக் கதிர்மணி மருப்பிடை நோக்கி , 

யானிள 
வேறா யடுசமர்க் கெழுந்தா னசனியே றென்னவோ ரவுணன் " பாக . 
( க ) ஸ்ரீ நாரதர் . ச . 
" பெயல . கடுமீர் வரித்த செந்நில மருங்கின் , விடுநெறி யீர்மணல் 
வாரணஞ் சிதறப் , பாம்புறை புற்றத் தீர்ம்புறங் குத்தி , மண்ணுடைக் 
கோட்ட வண்ண னல்லேஎ , றுடனிலை வேட்கையின் மடநாகு தழீஇ , 

யூர்வயிற் பெயரும் பொழுதில் " அகம் . சு ச : எ - கங .. 
உ . ( அ ) " கோட்டுமண் கொண்ட மார்பம் " சீவக . உஉகச . ( ஆ ) " கோட்டு 

மண் கொள்ளா முலை " முத் . ( இ) " கோட்டுமண் கொண் 
குளிர் திங்கள் " நள . சுயம் . கஉ . ( ஈ ) " கோட்டுமண் கொண்டு 
கூர்ம . ஆதவர்சிறப்பு . அ . ( உ ) கோட்டுமண் கொள்ளும் வேழம் 

தணிகை. வீராட்ட . சுஉ . 
(பிரதிபேதம் ) * கொல்லும் வீர, + றெல்லாம் , மேகநிரையொத்தன . 


அஉ 


கலித்தொகை கசா . 


ருருகெழு ( க ) மாநில மியற்றுவான் 
* விரிதிரை நீக்குவான் வியன்குறிப் பொத்தனர் 


து : அவ்வேறுகள் போர் செய்யாமற் பிரிதலைத் தாம் உட்கொண்டு 
அவை இரண்டு கூறாக நீங்கும்படி நடுவே சில ஏறுகளைச்செலுத்தி விலக்கிப் 
பின்னர்ப் பசுத்திரளோடே மேயும்புலத்திலே ஏற்றித் தத்தம் இனங்களைப் 
பிரிக்கும் இடையர் , பழையவடிவுகளெல்லாங்கெழுமும்படி பெரியநிலத்தைப் 
படைத்தற்கு அகற்சியையுடைய கருத்தினையுடைய ,(உ ) அந்நிலத்தை மறை 
துக்கிடந்த கடலைப் போக்கும் நான்முகனையொத்தார் . எ - 

ஏற்றையென்றது எற்றிற்கு ஐகாரவீற்றதோர் பெயர் ; " ஆற்றலொடு 
புண 

ர்ந் த வாண்பாற் கெல்லா, மேற்றைக் கிளவி யுரித்தென மொழிப் " (ங ) 
என்றலின் . 


20 அவரைக் , (ச ) கழல் வழக்கி யெதிர்சென்று சாடி 

யழல்வாய் மருப்பினாற் குத்தி ( ரு ) யுமுன் 
மரத்தைப்போற் றொட்டன வேறு 


எ - து : அங்ஙனம் நீக்குகின்றவர்களை அவ்வேறுகள் ஒடும்படி மிதித்து 
ஓடாமல் நின்றவர்களை எதிர் சென்று அழலுகின்ற இடத்தையுடைய கொம் 
பாலே குத்திச் சாடி உழலைகோத்த மரத்தைப் போலத் துளைத்தன . எ 


. 


க . ( அ ) " மாறி யுலகம் வகுத்தநாள் வரம்பு கடந்து மண்முழுது , மேறி 

யொடுங்கு மெறிகடல்போ லெயின்மா நகர மெய்தினார் ( ஆ ) " தேர் 
செலும் வேகத்து வேலைரீ , ரோங்கு நாளி னொ எங்கு மூலகுபோர் , 
றாங்க லாற்றகில் லார்தடு மாறித்தா, நீங்கினார் " 
( உரைசெய் நான்முக னுறங்குழிப் புவிகொள் வொருங்கே, திரை 

செய் வான்கடல் சென்றெனச் சென்றது சேனை " கந்த . திக்கு . க O. 
கூ . தொல் . மரபி . சூ . சக . 

" கோவலர் , கழலக் காடுபோய் சீவக . சஉ உ . 
ரு . )உழலைமரம் , தொழுவமுதலியவற்றுள் மாடுகளைப் புகாமல் தடுப்பதற்கு 

அவற்றின் வழியில் இருபக்கத்தும் உழலையை ( கழிகளை ) இழுத்துப் 
போடும்படி துளைத்து நிறுத்தியிருக்கும் மரம் ; இது கடப்புக்காலென 
வழங்கும் . " கன்று தாம்பரிந் , துழலை பாய்ந்துலா முன்றில் " என்பது 

சீவக . ச 22 . 
(பிரதிபேதம் * விரைதிரை, + ஏற்றையென்றது ... என்றலின் அவ்வேறுகள் , 1 

படைத்தற்கு இந்நிலத்தை மறைத்துக்கிடந்த அகற்சியையுடைய கடலைப் 
போக்குங் கருத்தினையுடைய நான்முகனையொத்தார் , அவரைக் 


நான்காவது முல்லை கா . சுஅக 
உ . தொட்டதம் , புண்வார் குருதியாற் கைபிசைந்து மெய் திமிரித் 

தங்கார் பொதுவர் கடலுட் பரதவ 
( க )ரம்பியூர்ந் தாங்கூர்ந்தா ரேறு 

து : பொதுவர் அங்ஙனந் துளைத்த தம்முடைய புண்களினின்றுஞ் 
சோருகின்ற குருதி வழுக்குதலாலே மணலை அள்ளிக் கையைப் பிசைந்து 
*உடம்பையும் (உ ) திமிர்ந்து தாழ்க்க நில்லாராய்க் கடலுக்குள்ளே பரதவர் 
( ஈ )சிறிய தெப்பத்தை எறினாற்போல எற்றைக் 

தழுவினார் . எ - று . 
உசு எறுதங் , கோலஞ்செய் மருப்பினாற் றோண்டிய வரிக்குடர் 

ஞாலக்கொண் டெழுஉம் பருந்தின் வாய்வழீ இ 
யாலுங் கடம்பு மணிமார் விலங்கிட்ட 
மாலைபோற் றூங்குஞ் சினை 

து அவ்வேறுகள் தம்முடைய அழகு செய்கின்ற கொம்பாலே 
தோண்டிய வரிகளையுடைய குடர்கள் , நான்று விழும்படி எடுத்துக்கொண்டு 
உயர்ந்துபோம் பருந்தின் வாயினின்றுந் தப்பி , ஆலமரத்தையுங் கடப்பமரத் 
தையும் ( ச ) ஆண்டு உறையுந்தெய்வகட்கு மகிழ்ச்சியுண்டாக வேண்டி அணி 
தலைச்செய்தற்கு விலக்க இட்டுவைத்த மாலைகள் போலே கொம்புகடோறுக் 
+ தூங்காநிற்கும் . எ 
கூ 0 ஆங்கு 

தம்புல வேறு பரத்தா வுய்த்தத 
மன்புறு ( ரு காதலர் கைபிணைந் X தாய்ச்சிய 
ரின் புற் றயர்வா தமூ .. 
மறை யேற்றின் மேலிருந் தாடித் துறையம்பி , யூர்வான்போற் 
றோன்று மான் " கலி கங: -- 
திமிர்தல் - பூசுதல் ; திமிரத் திமிரக் கனலாய சந்தன சீதளமே " என 
வருதல் காண்க . திமிரும் செய்தலென்பாரு முளர் . 
அம்பியென்பது 

தெப்பத்துக்கும் நீரிற் செலுத்தும் எல்லாக் கருவி 
களுக்கும் பெயரென்பவாயினும் ஒரேற்றுக்கு உவமையாய் வருதலிற் 
சிறியதெப்பமென்று பொருள்கூறினார் . " தண்புன லாடுந் தடங்கோட் 

ருமை , திண்பிணியம்பயிற் சேன்றுமூர் என்பது ஐங்குறு . க அ 
இந்நூற்பக்கம் சு 2. க : கா , காஉஉ: க - ஆம் குறிப்புக்கள் பார்க்க. 
குரவை யென்பது : ( அ ) " குரவை யென்பது கூறுங் காலைச் , செய் 
தோர் செய்த காமமும் விறலு , மெய்த வுரைக்கு மியல்பிற் றென்ப " 

( ஆ ) " குரவை யென்ப தெழுவர் மங்கையர் , செந்நிலை மண்டலக் 
( பிரதிபேதம் ) * உடம்புத்திமிர்ந்து , - வாய்வழியாலும் , கடம்பமரத் || மகிட்சியுண்டாக 

வேண்டியதணிதலைச் செய்தற்கு + தூங்காரிற்கும் . தம்புல . ஆச்சியர் . 


று . 


க . 


-க. 


உ 
. 


- 


கா அசி 


கலித்தொகை காகா . 


று . 


ஏறுகள் சாடின 


எ - து : அப்பொழுது ஆய்ச்சியர் தாம் மேயும் புலத்திலே ஏறு பரத்தலைச் 
செய்யும்படி செலுத்தின . தம்முடைய அன்புமிக்க காதலருடைய கையைக் 
கோத்து இன்பமுற்றுக் குரவையாடுவர் . எ - 
கூச முயங்கிப் பொதிவே முயங்கிப் பொதிவே 

( க முலைவேதி னொற்றி முயங்கிப் பொதிவேக் 
கொலையேறு சாடிய புண்ணையெங் கேளே 

எ - து : எம்முடைய தோழீ ! கொலைத்தொழிலையுடைய ஏ 
புண்களைத் தழுவிக்கொண்டு பொதிந்து விடக் கடவேம் ; எங்ஙனந் தழுவுவ 
தென்று கேட்பாயாயின் முலையின் வெம்மையாலே ஆறம்படி ஒற்றித்தழுவிக் 
கொண்டு பொதிந்து விடக் கடவேம் . எ - று . 
கடகக் கைகோத் , தந்நிலைக் கொட்பன் றாட லா 

லாகும் " என்னும் 
(சிலப் . பதி . எஎ , உரைமேற் .) சூத்திங்களால் தலைவனது காமமும் 
வென்றியும் தோன்றக்கூறி எழுமங்கையர் கைகோத்துச் சுழன்று 
டுவதென்றே அறியப்படுமாயினும் , (சிலப் . ங : கஉ . ) " இருவகைக் 
கூத்தின் என்பதன் விளக்கவுரையால் , குரவையென்றது : காமமும் 
வென்றியும் பொருளாகக் குரவைச் செய்யுள் பாட்டாக எழுவரேனும் 
எண்மரேனும் ஒன்பதின்மரேனும் கைபிணைந்தாடுவது என்று அறியப் 
படுகின்றது . இவையும் 

வையும் ( இ) மாயவனுடன் றம்முனாடிய , வாலசரிதை 
நாடகங்களில் , வேனெடுங்கட் பிஞ்ஞையோடாடிய குரவை யாடுதும் " 
( ஈ ) " மாயவன் றன் முன்னினொடும் வரிவளைக்கைப் பன்னை யொடுங் , 
கோவலர்தஞ் சிறுமியர்கள் குழற்கோதை புறஞ்சோ , வாய்வளைச்சீர்க் 
கடிபெயர்த்திட்டசோதையார் தெழுதேத்தல் , தாதெருமன் றத்தாடுங் 
குரவையோ தகவுடைத்தே " சிலப் . கஎ . 

வருபவைகளும் ( உ ) 
இடவல ” என்பதற்கு , ஆய்சசியபோடு கு வைகோத்தலால் 

அவர்க்கு 
இடமும் வலமும் ஆயிதேம் பரி . ங .அங என்று எழுதியிருக்கும் 
உரையும் (ஊ ) “ நளிதலென்பதற்கு தன்னை + சேவிக்கு மகளிரொடு 
குரவையாடிச் செறிதல் " ( பதிற் . (ருஉ : கசு ) என்று எழுதியிருக்கும் 
உரையும் ( எ ) " பரதவர் , வெப்புடைய மட்டுண்டு , தண்குரவைச சீர் 
தூங்குந்து " ( ஏ ) " குறவர் மாக்கள் , வாங்கமைப் பழுனிய தேரன் 

வேங்கை முன்றிற் குரவை யயரும் " புறம் . உச: ச - 

என வருபவைகளும் இங்கே அறிதற்பாலன . 
க . ( அ ) " புண்களைத் தடமுலை வேதுகொண் டொற்றியும் " கலிங்க . 

கடை . கங .( ஆ ) புண் வருத்தந் தன்னை நோக்கிக் , கொங்கையையொற் 
றிடங்கொடுத்து " தனிப்பாடல் . என்பவையும் ( இ ) கொம்மை வரி 
முலை வெம்மை வேதுறீஇ சிலப் . உஅ : கசு . ( ஈ ) " கொம்மை வரு 
முலை வெம்மையிற் றடைஇ ” நெடுநல் . சுக . என்பவையும் இங்கே 
அறிதற்பாலன . 


என 


மகிழ்ந்து , 


சா , 


கஉக : க 


கூ , என 


நான்காவது முல்லை சு . 


கா அரு 


ங எ பல்லூழ் ( க ) தயிர்கடையத் தாஅய புள்ளிமேற் 

கொல்லேறு கொண்டான் குருதி மயக்குறப் 
புல்லலெந் தோளிற் கணியோவெங் கேளே 

து : எம்முடைய தோழீ ! பலமுறையாகத் தயிரைக் கடைகையி 
னாலே பாய்ந்த புள்ளிகளின் மேலே கொல்லுகின்ற எற்றைத் தழுவினவ 
னுடைய குருதி மயக்கமுறும்படி தழுவுதல் எம்முடைய தோளிற்கு அழகு 
மாத்திரையோ ? அதிலுஞ்சிறந்ததொன் றன்றோ. 
50 ஆங்கு , போரேற் றருந் தலை யஞ்சலு , மாய்ச்சியர் 

காரிகைத் கோள்கா முறுதலு மிவ்விரண்டு 
மோராங்குச் சேற லில லோவெங் கேளே 

து : எம்முடைய தோழீ ! ஆயர் பொருகின்ற ஏற்றினது சேருதற் 
கரிய தலையைஅஞ்சுதலும் ஆய் சியர் எறுதழுவாதவருடைய காரிகைத்தோளை 
விரும்புதலுமாகிய இவ்விரண்டு நிலையும் இக்குடிப்ப றந்தவர்களுக்கு ஒன்றாகச் 
செல்லுதல் ாண்டு இல்லையோ . எ 

காரிகைத்தோளென்றது , இகழ்ச்சி ; வடுப்படாததோளாதலின் 
சங கொல்லேறு கொண்டாடனிவள்கேள்வ னென்றாரார் 

சொல்லுஞ்சொற்கேளா வளைமாறி யாம்வருஞ் 
செல்வமெங் கேள்வன் றருமோ வெங்கேளே. 

து : எம்முடைய தோழீ ! இவளுடைய கணவன் கொல்லுகின் 
ஏற்றைத் தழுவினானென்று || கபார் புகழ்ந்து சொல்லுகின்ற அச்சொல்லைக் 
கேட்டு மோரைவிற்று யாம் வருஞ் செல்வத்தை எங்கணவன் தருமோ . எ - று 

ஒகாரம் , தெரிநிலை . என் றது , அவன் புறத்துப் + போய் இப்புகழ் கேட்க 
என்னை விடானென அவன் தன்மேலுள்ள விருப்பது கூறிற்று . 
தரவைப்பாட்டு . 


று . 


ந 


வை 


சுசு 


ஆங்க 


( 2 ) அருந் தலை யேற்றொடு காதலர்ப் பேணிச் 
சுரும்பிமிர் கான நாம் பாடினம் பரவுது 
மேற்றவர் புலங்கெடத் திறைகொண்டு 
மாற்றாரைக் கடக்கவெம் பறங்கெழு கோவே 

தயிர்ப்புளி, மொய்த்த தோணலார் சீவக . உங . 
உ . அருந் தலை யென்பதற்கு இங்கும் இச்செய்யுள் -0 - ஆம் அடியிற்குறித்த 

பொருளே கொள்க . 
( பிரதிபேதம் ) * புள்ளியின் மேற் , - தலையஞ்சுதலும் , சொல்லுதலினடு வில்லையோ, ஊர் 

புகழ்ந்து , : போயப்புகழ் . 


சுஅசு 


கலித்தொகை கஎ . 


எ - து : ஏற்றையும் கங்காதலரையும் பாதுகாத்துச் சுரும்பினம் ஒலிக் 
கின்ற கானத்தை காம் பாடினமாய்த் திருமாலைப் பரவுவேம் ; அப்பயனாலே 
எம்முடைய மறம்பொருந்திய பாண்டியன் பகைவர் நிலமென்னும் பெயர் 
கெட்டுத் தன்னிலமென்னும் பெயர்பெறும்படி அவர் நாட்டைத் திறைகொண்டு 
பகைவரை வெல்வானாக என்றார் . எ 
இந்நிலப்பண்பிருந்தவா * றென்னென்று சன்டோர் கூறிற்றாகக் கொள்க . 
து , கண்டார்க்குப் புதுமையாகிய மருட்கை பிறந்தது . 
இது முன் ஒரு கொச்சகமும் தனிச்சொல்லும் முட்டியின்றிக் குறைவு 
சீர்த்தாகிய சொற்சீரடிபெற்ற கொச்சகவென்பாவும் நெடுவெண்பாட்டும் 
தனிச்சொல்லும் சொற்சீரடிவந்த கொச்சகமும் ஐஞ்சீரடுக்கிய குறுவெண் 
பாட்டிரண்டும் ஐஞ்சீரடுக்கிய நெடுவெண்பாட்டும் தனிச் சொல்லும் குறுவெண் 
பாட்டும் நான்கு தாழிசையும் கனி சொல்லும் சரிதகமும் பெற்ற கொச்சகம் . 
( க 0 எ.) எல்லா விஃதொன்று கூறு குறும்பிவர் 

புல்லினத் தார்க்குங் குடஞ்சுட் டவர்க்குமெங் 
கொல்லேறு கோடல் குறைபனக் கோவினத்தார் 
பல்லேறு பெய்தார் தொ "42-- ; 

தொழுவத்து ; 
சில்லைச் , செவியறைக் கொண்டவன் சென்னிக் குவி முல்லைக் 
கோட்டங்காழ் கோட்டி னெடுத்துக்கொண்டாட்டிய 
வேழை யிரும்புகர் பொங்கவப் பூவந்தென் 
கூழையுள் வீழ்ந்தன்று மன் ; 
க 0 அதனைக் , கெடுத்தது பெற்றுப் போற் கொண்டியான் முடித்தது 

கேட்டன ளென்பவோ யாய் ; 
கஉ கேட்டா லெவன் செய்ய வேண்டுமோ மற்றிகா 

வவன்கண்ணி யன்றோ வது ; 
கச பெய்போ தறியாத்தன் கூழையு ளேதிலான் 

கைபுனை கண்ணி முடித்தாளென் றிபாய்கேட்பித் 
செய்வதி லாகுமோ மற்று ; 
எல்லாத் தவறு மறும் ; 
ஓஒ அஃதறு மாறு ; 


(5 


( பிரதிபேதம் ) * என்று கண்டோர்கூற்றாகக் கொள்க . 


சு அவ 


உக 


நான்காவது முல்லை எ . 
ககூ ஆயர் மகனாயி னாயமக ணீயாயி 

னின் வெய்ய னாயி னவன்வெய்யை நீயாயி 
னின்னைநோ தக்கதோ வில்லைம னின்னெஞ்ச 
மன்னைநெஞ் சாகப் பெறின் ; 

அன்னையோ ; 
உச ஆயா கனையுங் காதலை கைம்மிக 

ஞாயையு மஞ்சுதி யாயி னரிதரோ 

நீயுற்ற நோய்க்கு மருந்து ; 
உஎ மருந்தின்றியா னுற்ற துயராயி னெல்லா 
வருந் துவே னல்லனோ யான் ; 

வருந்தாதி ; 
மண்ணிமா சற்றரின் கூழையு ளேறவன் 
கண்ணிதந் திட்ட தெனக்கேட்டுத் திண்ணிதாத் 
தெய்வமால் காட்டிற் றிவட்கென நின்னையப் 
பொய்யில் பொதுவற் கடைசூழ்ந்தார் தந்தையோ 
டையன்மா ரெல்லா மொருங்கு . 
இது தலைவி தோழிக்கு அறத்தொடுநிற்பத் தமர் வரைவுடன்பட்டமை 
அவட்த அவள் சொல்லியது . 

இதன் பொருள் . 
எல்லா விஃதொன்று கூறு குறும்பிவர் 
( க புல்லினத் 

தார்க்குங் ( உ ) குடஞ்சட் டவர்க்குமெங் 
( ங ) கொல்லேறு கோடல் ( ச குறையெனக் கோவினத்தார் 
பல்லேறு பெய்தார் தொழூஉ 
( அ ) புல்லினத்தாயனை நீ யாயிற் குடஞ் சுட்டு , நல்லினத் தாயரெமர் " 
கலி . கககூ : அ 

- க . ( ஆ ) " புல்லினத்தாய மகன் " கலி . ககரு : சு . 
( அ ) “ நீரார் நிழல குடஞ்சுட் டினத்துள்ளும் " கலி . க o க : ங . ( ஆ ) 
" கடுஞ் சுரையா னான்கு , குடஞ்சுட் டினத்தாற் கொடு " பு니 
வெட்சிப் . க அ . 
கொல்லேறு கொண்டான் ” கலி . கசு : சங . 
குறை யென்பதற்கு இன்றியமையாததென்று சேவைரையரும் பரிமே 
லழகரும் முடிக்கப்படும் பொருளென்று புறநானூற்றுரையாசிரியரும் 

பொருள் கூறுவர் . 
பிரதிபேதம் ) * வரைவுடம்பட்டமை. கூறுங்குறும்பு . 

ர் 


- 


* அஅ 


கலித்தொகை கஎ . 


து : ஏடீ ! குறும்பிடத்தே பரந்திருக்கின்ற ஆட்டிடையர்க்கும் இப்பசு 
இன்னதனைக் குடம்பால் போதுமென்று சுட்டுதலையுடைய பசு விடையர்க்கு 
மாகக் கோவினத்தையுடைய நஞ்சுற்றத்தார் எம்முடைய கொல்லுகின்ற 
ஏற்றைத் தழுவுதலே காரியமென்று தொழுவிலே எறுகளைப்புகுதவிட்டார் . 


தொழுவத்துச் 
சில்லைச் , (க ) செவிமறைக் கொண்டவள் சென்னிக் குவியல்லைக் 
( உ ) கோட்டங்காழ் கோட்டி னெடுத்துக்கொண் டாட்டிய 
வேழை யிரும்புகர் பொங்கவப் பூவந்தென் 
கூழையுள் வீழ்ந்கன்று மன் 

து : அத்தொழுவிடத்துச் சிலுவைக்குணத்தையுடைய செவிமறை 
யாயிருக்கின்ற எற்றைத் தழுவினவனுடைய சென்னியிற் கிடந்த குவிந்த 
( ங ) முல்லைப் பூவாற் கட்டின வளைவினை யுடைய கண்ணியைக் கொம்பிலே 
எடுத்துக்கொண்டு அலைத்த எழையாகிய பெரிய புகரேறு துள்ளுகையினாலே 
அப்பூ வந்து என் மயிருக்குள்ளே மிகவும் வீழ்ந்தது . எ - று . 

ஏழையென்றாள் களவொழுக்கம் வெளிப்படுதல் இறவாமற் கோட்டால் 
அலைத்தமைபற்றி. 
க 0 அதனைக் , ச கெடுத்தது பெற்று போற் கொண்டியான்முடித்தது 
கட்டன ளென்பவோ யாய் 

து : அக்கண்ணியை , கெடுத்ததொன்று மீண்டு பெற்றாரைப்போல 
எடுத்துக்கொண்டு யான் முடித்ததன்மையை யாய் கேட்டாளென்று சொல்லு 
வர்களோ ? ஈதொரு வார்த்தையை எனக்கு விளங்கக் கூறுவாயென்றாள் . 


இஃதொன்று கூறு என்னுஞ்சொல்லை என்பவோ என்பதன் பின்னே 
கூட்டிப் பொருள்கூறுக . 


(இ) 


" செவிழமை நேர்மின்னு நுண்பொறி வெள்ளை " கலி . க 0 க : உ எ . 
( அ ) " கோட்டங் கண்ணியங் கொடுந் திரையாடையும் " புறம் . உஎரு : 

( ஆ ) " கோட்டுப்பூச் சூடினும் " குறள் . கஙக கூ . 
ங . " தேன்சொரி முல்லைக்கண்ணிச் செந்துவராடையாயர் சீவக . ச அரு . 

( அ ) கெடுத்துப்படு நன்கல மெடுத்துக் கொண்டாங்கு நற் . க அஉ : ரு . 
( ஆ ) " பழந்தன மிழந்தன படைத்தவரை யொத்தாள் " கம்ப . உருக் 
காட்டு : சுரு . ( இ ) " இழந்ததனம் பெற்றவர்போ லிராக்கதாக ளிரைத் 
தீண்டி யிழந்ததங்கள் , பழம்பதியிற் குடி புகுந்து இராமா . 

யெடுத்த . ருரு . 
( பிரதிபேதம் ) * வெளிப்படுத்தல் , - இதுவொன்று . 


வரை 


நான்காவது முல்லை எ . சு அக 
கஉ கேட்டா லெவன் செய்ய வேண்டுமோ மற் ( க ) றிகா 
வவன்கண்ணி யன்றோ வது 

து : மேல் தோழி , அக்கண்ணி வரைந்துகோடல் தாழாத 
னுடைய கண்ணியன்றோ ? அதனாற் பின்னை யாய் கேட்டால் என்ன பரி 
காரம் *யாஞ்செய்யவேண்டும் ? அதற்கு ஒன்றும் வேண்டாவென்றாள் . எ - 

ஒ , சை . 
கச ( 2 பெய்போ கறியாத்தன் கூழையு ளே திலான் 

கைபுனை கண்ணி முடித்தாளென் றியாய் கேட்பிற் 
செய்வதி லாகுமோ மற்று 

து : அதுகேட்ட தலைவி , ( ந . ) முடிக்கும் பூ இதுவென்றறியாத தன் 
னுடைய மயிரில் எதிலான் கையாலே புனைந்தகண்ணியைமுடித்தாளென்று 
தாய்கேட்கில் அதற்குப் பின்னை அவள் வெகுளாமற் செய்வதொரு பரிகாரம் 
இல்லையாயிருக்குமோ என்றாள் . எ - 

மயிருக்கு ( ச )மணந்தரும் பூ முடித்தல் வேண்டுமென்று அறியா தவள் . 
கஎ எல்லாத் தவறு மறும் 

து : அதுகேட்ட தோழி , இனி எல்லாத் தவறுகளும் நீங்குங்கா 
ணென்றாள் . எ - 

அவன் வரைவுணர்ந்தமையின் . 
கஅ ஓஒ அஃதறு மாறு 

து : அதுகேட்ட தலைவி , ஓஒ என வியந்து அத்தவறு அறுமாறென்னை 
யென வினாயினாள் . எ - 


இருத்தல் - தாழ்த்தல் . 
" புல்லினத் தாய மகன் சூடி வந்ததோர் , முல்லை யொருகாழுங் 
கண்ணியு மெல்லியால் , கூந்தலுட் பெய்து முடித்தேன் கலி . ககரு . 


ந . முடிக்கும் பூ - சூடும்பூ ; சூடாப்பூ , எருக்கு முருக்கு முதலியவை . 

மணத்தின் பொருட்டே பூக்களை மக்கள் அணிவரென்பது , “ ஆணிச் 
கனக மணந்தரிற் பூமண மார்கொள்ளுவர் என்பதனாலும் எருக்கு 
முதலியன மணமில்லாதன வென்பது , " துன்னியவூ ரினும் விரை 
சார்ந் தறியாத புல்லெருக்கும் " ( வாட்போக்கிக் . கக . ) என்பது 

முதலியவற்றாலும் அறியலாகும் . 
( பிரதிபேதம் ) * செய்யயேனுமதற்கொன்று வேண்டா, ஈதென்றறியாத்தன் மயிரில் . 

87 


கலித்தொகை க 0 எ . 


ககூ ஆயர் மகனாயி னாயமகணீயாயி 

( க ) னின்வெய்ய னாயி னவன்வெய்யை நீயாயி 
னன்னைநோ தக்கதோ வில்லைம * னின்னெஞ்ச 
மன்னைநெஞ் சாகப் பெறின் 

து : அதுகேட்ட தோழி , அவன் ஆயருடைய மகனா யிருப்பானாயின் , 
நீ ஆய்ச்சாதியிற் பிறந்த மகளாயிருப்பையாயின் ; ( 2 ) அவன் உன்னை விரும்பி 
யிருப்பானாயின் , நீ அவனை விரும்பியிருப்பையாயின் , தாய் மிகவும்! நோவத் 
பதக்கதொருகாரிய மில்லைகாணென்றாள் ; அதுகேட்டதலைவி , அன்னையுடைய 
நெஞ்சு நின்னுடைய நெஞ்சாகப் பெறின் அவள் || நோவத்தக்கதோ இல்லை 
யென்றாள் . எ - 

அன்னையோ 
து : அதுகேட்ட தோழி , இன்னும் - அத்தன்மையையோவென்றாள் . 


உங 


என்றது , யான் இத்துணையெல்லாம் கூறவும் கொள்ளாத தன்மையை 
யோ ? எ - 

று . 
உச ( கூ ),ஆயர் மகனையுங் காதலை + கைம்மிக 

( ச ) ஞாயையு மஞ்சுதி யாயி னரிதரோ 
நீயுற்ற நோய்க்கு மருந்து 


* 


தண்ணிய சிறிய வெய்ய தழற்சொலாற் சாற்று கின்றான் " ( சீவக . 
எசஎ :) என்புழி வெய்ய என்பதற்கு , விரும்பப்படுதலின் வெய்ய 
வென்றாரென்று விசேடவுரையெழுதி , நின் வெய்யனாயின் என்பதை 
மேற்கோள்காட்டினர் . நச் . 
" தாம்வீழ்வார் தம்வீழப் பெற்றவர் பெற்றாரே, காமத்துக் காழில் கனி" 

குறள் . கககக . 
கூ . ) ஆயர் வேட்டுவர் என்னும் ( தொல் . அகத் . உக . ) சூத்திரவுரையில் , 

அயர் வேட்டுவரென்னும் இரண்ெெபயரேஎடுத்தோதினாரேனும் 
ஒன்றென முடித்தலான் அந்நிலங்கட்குரிய ஏனைப் பெயர்களான் 
வருவனவுங் கொள்க என்று கூறி , " ஆயர்மகனையுங் நோய்க்கு 

மருந்து என்பதை மேற்கோள் காட்டுவர் . நச் . 
ச . ஞாய் - நின்றாய் ; ( அ ) யாயு ஞாயும் யாராகியரோ ? ( குறுந் . ச O. ) 

என்பதனால் யாயென்பது தன்மைப் பெயாடியாகவும் ஞாயென்ப 

முன்னிலைப் பெயரடியாகவும் பிறந்த முறைப் பெயரென்று துணிய 
(பரதிபேதம் ) * நின்னெஞ்சமென்னை கெஞ்சாகப் , இயன் , தக்கதோர், || நோகத்தக்க 

தோ . + அத்தன்மையோவென்றாள் , + கைமிக . 


நான்காவது முல்லை எ . 

காக்க 
எ - து : கைம்மிக ஆயர்மகனையுங் காதலித்தலையுடையையாய்க் கைம் 
மிகயாயையும் அஞ்சியிரா நின்றாயாயின் , இனி நீயுற்ற காமநோய்க்கு மருந்து 
அரிதென்றாள் . எ - று . 


அரோ, அசை . 


று . 


உஎ மருந்தின்றியா னுற்ற துயராயி னெல்லா 
வருந்துவே னல்லனோ யான் 

து : அதுகேட்ட தலைவி , எடீ ! யானுற்ற வருத்தத்திற்கு மருந்தில்லை 
யாயின் , இனி வருந்தியே விடுவேனல்லனோ என்றாள் . எ - 
2.கூ வருந்தாதி 
( க ) மண்ணிமா சற்ற உக்கின் கூழையு ளேறவன் 
கண்ணிதத் திட்ட தெனக்கேட்டுத் திண்ணிதாத் 
தெய்வமால் காட்டிற் றிவட்கென நின்னையப் 
பொய்யில் பொதுவற் கடைசூழ்ந்தார் தந்தையோ 
டையன்மா ரெல்லா மொருங்கு 

து : அதுகேட்ட தோழி , இனி வருந்தாதேகொள் ; கழுவி அழுக் 
கற்ற நின்னுடைய மயிரிடத்தே ஏற அவன் கண்ணீயைத் தந்ததென்று பிறர் 
சொல்லக் கேட்டு . தந்தையோடே தமையன்மாரெல்லாரும் சேரக் கூடி 
யிருந்தது , தெய்வமாகிய மால் இவளுக்கு இவனைத் திண்ணிதாகக்கொண்டு 
வந்து காட்டிற்றென மகிழ்ந்து , நின்னை அந்தக் களவொழுக்கத்தைப் பிறர் 
அறியாமல் ஒழுகவல்ல பொதுவனுக்கு அடுத்தலைச் சூழ்ந்தார் காணென்றாள் . 


று . 


என 


லாகும் . பதிப்பில் ஞகரம் யகரமாக மாறிய தனால் ஞயமாறிக்கிடந்த 
இப்பகுதியைத் திருத்தி யின்புறுத்தியது தமிழ் நெறி விளக்கமே . 
யாயென்பது தன்மையொட்டுத்த முறைப்பெயரென்பது மட்டும் 
தொல்காப்பிய 

உரைகளிற் குறிக்கப்பட்டுள்ளது ; ஞா யென்ப 
முன்னிலையொட்டுத்த முறைப்பெயராதலை ( ஆ ) " ஞாயர் பயிற்ற 
( இ ) " ஞாயர்பா வண்டி " (ஈ ) " ஞாயர்மாட்டைப்பால் " கலி . அக : கஉ ; 
அரு : உஅ , ஙசு . இந் நூலிற் பலவிடத்தும் வருதலும் வலியுறுத் 
தும் . இவை இவ்வரம்புக்கடந்துதாயென்னும் பொருளிலும் வருதலுண்டு 
மாசற மண்ணற்ற மணியேசு மிருங் கூந்தல் " கலி . எஎ : கசு . 
பதும் அதன் குறிப்புக்களும் பார்க்க 
அவன்கண்ணி நீபுனைந்தா யாயி னமரு , மவன்க ணடு 

ணடைகழ்ந்தார் 
நின்னை " கலி . ககரு : கஎ - கஅ . 
(பிரதிபேதம் ) * கைமிக , நின்றாய் இனிர் , பொதுவர்க்குடை | திண்ணியதாக , 


க . 


கூகூட் 


கலித்தொகை க 0 அ . 


இதனால் , தலைவிக்குப் புணர்ச்சியுவகை பிறந்தது . 

இது கொச்சகவெண்பாவும் தனிச்சொல்லும் ஐஞ்சீரடுக்கிய கொச்சக 
* வெண்பாவும் ஐஞ்சீரடுக்கிய குறுவெண்பாட்டும் ஈரடியானொன்றும் கொச் 
சகவெண்பாவும் முச்சீரடியானொன்றும் இருசீரடியானொன்றும் நெடுவெண் 
பாட்டும் தனிச்சொல்லும் குறுவெண்பாட்டும் கொச்சக வெண்பாவும் தனிச் 
சொல்லும் சுரிதகமும் பெற்ற கொச்சகக்கலி . 

( எ ) 
(கஅ ) ( க ) இகல்வேந்தன் சேனை யிறுத்தவாய் போல 

வகலல்குறோள் கண்ணென மூவழிப் பெருகி 
நுதலடி நுசுப்பென மூவழிச் சிறுகிக் 
கவலையாற் காமனும் படைவிடு வனப்பினோ 
டகலாங்க ணளை மாறி யலமந்து பெயருங்கா 
னகைவல்லேன் யானென்றென் னுயிரோடு படைதொட்ட 
விகலாட்டி நின்னை யெவன் பிழைத்தே னெல்லாயான் ; 

அஃதவல மன்று மன ; 
கூ ஆய ரெமரானா லாய்த்தியேம் யா மிகக் 

காயாம்பூங் கண்ணிக் கருந்துவ ராடையை 
மேயு நிரைமுன்னர்க் கோலூன்றி நின்றாயோ 
ராயனை யல்லை பிறவோ வமரருண் 
ஞாயிற்றுப் புத்தேண் மகன் ; 

அதனான் வாய்வாளேன் ; 
முல்லை முகையு முருந்து நிரைத்தன்ன 
பல்லும் பணைத்தோளும் பேரம ருண்கண்ணு 
நல்லேன்யா னென்று நலத்தகை நம்பிய 
சொல்லாட்டி நின்னொடு சொல்லாற்று கிற்பார்யார் ; 

சொல்லாதி ; 
நின்னைத் தகைத்தனே னல்லல்காண் மன் 
உக மண்டாத கூறி மழகுழக் காகின்றே 
கண்ட பொழுதே கடவரைப் போலநீ 


கச 


கசு 


, 


புணர்து வென்னு முரிப்பொருள் வந்த முல்லைப்பாட்டுக்கு இச் 

செய்யுள் மேற்கோள் ; நாற்கவி . சூ . உருக . 
(பிரதிபேதம் ) * பெண்பாட்டு மீரடியானொன்றுங்கொச்சகவெண்பாவுமைஞ்சீரடியானொன் 

றும் நெடுவெண் , - ஐஞ்சீரடியானொன்றும் இரு . 


நான்காவது முல்லை அ . 


சாகூட 


பண்டம் வினாய படிற்றாற் றொடீ இயநிற் 
கொண்ட தெவனெல்லா யான் 
; 


கொண்டது ; 


உசு அளைமாறிப் பெயர் தருவா யறிதியோ வஞ்ஞான்று 
தளவமலர் ததைந்ததோர் கானச்சிற் றாற்றய 
ஃளமாங்காய் போழ்ந்தன்ன கண்ணினா லென்னெஞ்சங் 
களமாக்கொண் டாண்டாயோர் கள்வியை யல்லையோ ; [ கும் ; 

நின்னெஞ்சங் , களமாக்கொண் டியாமாள லெமக்கெவ னெளிதா 
கூக புனத்துளா னெந்தைக்குப் புகாவுய்த்துக் கொடுப்பதோ 

வினத்துளா னென்னைக்குக் கலத்தொடு செல்வதோ 
தினைக்காலுள் யாய்விட்ட கன்றுமேய்க் கிற்பதோ; 

அனைத்தாக ; 
கூரு வெண்ணெய்த் தெழிகேட்கு மண்மையாற் சேய்த்தன்றி 

யண்ணணித் தூராயி னன்பகற் போழ்தாயிற் 
கண்ணோக் கொழிக்குக் கவின்பெறு பெண்ணீர்மை 
மயிலெருத்து வண்ணத்து மாயோய்மற் றின்ன 
வெயிலொ டெவன் விரைந்து சேறி யுதுக்காண் 
பிடிதுஞ்சு வன்ன வறை மேல துங்கின் 
றடிதண் புரையுங் குறுஞ்சுனை யாடிப் 
பனிப்பூக் தளவொடு முல்லை பறித்துத் 
தனிக்காயாந் தண்பொழி லெம்மொடு வைகிப் 
பனிப்படச் செல்வாய்தும் மூர்க்கு ; 

இனிச்செல்வேம்யாம் ; 
சிசு மா மருண் டன்ன மழைக்கட்சிற் றாய்த்தியர் 
நீமருட்டுஞ் சொற்கண் மருள்வார்க் குரையவை 
யாமுனியா வேறுபோல் வைகற் பதின் மரைக் 
காமுற்றுச் செல்வாயோர் கட்குத்திக் கள்வனை 
நீயெவன் செய்தி பிறர்க்கு ; 

யாமெவன் செய்து நினக்கு ; 
டூட கொலையுண்கட் கூரெயிற்றுக் கொய்தளிர் மேனி 

யினை வனப்பின் மாயோய் நின்னிற் சிறந்தார் 
நிலவுலகத் தின்மை தெளிநீ வருதி 


ந 


கலித்தொகை க 0 அ . 


மலையொடு மார்பமைந்த செல்வ னடியைத் 

தலையினாற் றொட்டுற்றேன் சூள் ; 
ருஎ ஆங்குணரார் நேர்பவதுபொய்ப்பாய் நீயாயிற் 

றேங்கொள் பொருப்பன் சிறு குடி பெம்மாயர் 
வேந்தூட் டரவத்து நின்பெண்டிர் காணாமற் 
காஞ்சித்தா துக்கன்ன தாதெரு மன்றத்துக் 
தூங்குங் குரவையு ணின் பெண்டிர் கேளாமை 
யாம்பற் குழலாற் பயிர்பயி ரெம்படப்பைக் 
காஞ்சிக்கீழ்ச் செய்தேங் குறி 

ஃது அடியோர் பாங்கினும் * வினைவல பாங்கினும் , கடிவரை யில 
புறத் தென்மனார் புலவர் ”(க )என்பதனாற் பிறர் ஏவிய தொழிலைச் செய்தல் 
வல்ல அகப்புறத் தலைவனும் தலைவியும் முன்னெருகாற் கூடிப் பின்னர் 
அவரினதிர்ப்பட்டுழி அவன்வயிற் பரத்தைமையால் ஊடிக் குறி நேர்ந்தது . 

இதன் பொருள் . 
இகல்வேந்தன் ( 2 ) சேனை யிறுத்தவாய் போல 
( ங ) வகலல் குறோன் கண்ணென மூவழிப் பெருகி 
நுதலடி நுசுப்பென மூவழிச் சிறுகிக் 
கவலையாற் ( ச ) காமனும் படைவிடு வனப்பினோ 
டகலாங்க ணளை மாறி || யலமந்து பெயருங்கா 
னகைவல்லேன் யானென்றென் னுயிரோடு படைதொட்ட 
விகலாட்டி நின்னை பெவன் பிழைத்தே னெல்லாயான் 


கூட . 


க . தொல் . அகத் . சூ . உங . 

சேனை யிறுத் தவாய்போல ) என்பது இறுத்தெலென்பது வந்து விடுத 
லென்னும் பொருளில் வருதற்கு மேற்கோள் ; சிலப் : ச : கட . 

அடியார்க்கு கல் . 
. " பெருந்தோண் மடந்தை " ( சிலப் . ங : சு . ) என்பதற்கு , மகளிர்க்குத் 
தோள் பெருக்கை இலக்கண மென்று விசேடவுரை எழுதி அகலல்கு 
றோள் கண்ணென மூவழிப் பெருகி என்பதை மேற்கோள் காட்டுவர் 
உரைகாரரிருவரும் , 
( அ ) " உருவி லாள னொருபெருஞ் சிலையொடு , விரைமலர் வாளி 
வெறுநிலத் தெறிய " சிலப் . ங O : உரு - உசு . ( ஆ ) " படையிட்டு நடுங் 

குங் காமன் மணி . ங.உ ங எனவருபவையும் இங்கேநோக்கற்பாலன . 
பிரதிபேதம்) * வினைவர் பாங்கினும் , - வல்லாதவகப் , படையிலொப் . | அலம் வந்து . 


நான்காவது முல்லை அ . 


கூகூடு 


எட் 


று . 


அ 


எ - து : அகன்றவல்குல் தோள் கண் என்று சொன்ன மூன்றிடமும் 
பெருத்து , நுதல் அடி இடை என்று சொன்ன மூன்றிடமுஞ் சிறுத்துக் 
காமனும் பிறர்க்கு மனக்கவலை செய்தலோடே தன் அம்பை விடுதற்குக் 
காரணமான அழகோடே ( க ) ஊரிடத்தே - அலமந்து மோரைவிற்று நீ மீளுங் 
காலத்தே யான் நகுதலைவல்லேனென்று நக்கு , பின்னர் இகலிடத்தே சென்று 
விட்ட பாண்டியன் சேனை உயிரோடு போம்படி படை தொடு மாறுபோல என் 
னுயிரோடு போம்படி படையைத் தொட்ட மாறுபாட்டையுடையவளே ! 
யான் நின்னை எப்படித் தப்பினேன் கூறென்றான் . எ 
இகல்வாயிறுத்த வேந்தன்சேனைபோல என மாறுக . 

ஃதவல மன்று மன 
து : அதுகேட்ட தலைவி , அளைமாறிக் திரிகின்றது மிகவும் எங்குலத் 
திற்குத் தீதன்று . எ - 
கூ ( உ ) ஆய ரெமரானாலாய்த்தியேம் யாமிகக் 

காயாம்பூங் கண்ணிக் ( ங ) கருந்துவ ராடையை 
( ச ) மேயு நிரைமுன்னர்க் ( ரு கோலூன்றி நின்றாயோ 
ராயனை யல்லை பிறவோ வமரருண் 
ஞாயிற்றுப் புத்தேண் மகன் 

து : X எஞ்சுற்றத்தார் ஆயரானால் , யாங்கள் மிகவும் ஆய்த்தியரேம் 
அதுகிடக்க , நீதான் காயாம்பூவாற் செய்த கண்ணியையும் துவரூட்டின கரிய 
டையையு - முடையாய் ; மேய்கின்ற நிரைகளுக்கு முன்னே ஒரு கோலை 


கூ . 


அகலாங்கண் - அகன்ற ஊரிடத்தே . மது . ஙஉஎ . 
உ . பார்ப்பார் அரசர் இடையர் குறவர்ழுதலியவர்பால் ஒருவரையொருவர் 

ஒவ்வாமற் கிடக்குஞ் சாதியியல்பாதிய தன்மை யென்னு மெய்ப்பாட் 
ஒள் இடையர் தன்மைக்கு , " ஆயரெமரானால் ........ புத்தேண் மகன் " 
( ஒரு பிரதியில் " காயாம்பூங் ஆயனையல்லை ") என்பது மேற் 
கோள் ; தொல் . மெய்ப்பாட்டியல் . சூ . கஉ . இளம் . 
" அந்துவ ராடைப் பொதுவனோடு ( கலி . கஉ : ங எ ) என்பதும் 

அதன் குறிப்பும் பார்க்க . 
ச . ( அ ) “ மேயுநிரை .... மகன் என்பது தலைவன் வினைவல பாங்கி 

னன் என்பதற்கும் தொல் . அகத் . சூ . உங . நச ; ( ஆ ) பிறவென்ப 
அசைநிலையாய்வருதற்கும் , நன் . இடை . சூ , உஉ . மயிலை . விருத்தி . 
இரா . மேற்கோள் . 

" தண்டுகா லூன்றிய தனிநிலை யிடையன் " அகம் . உன . அ. 
( பிரதிபேதம்) * விடுத்தற்கு , + அலம் வந்து , 1 அஃகுதலை, || அல்லபிறவோ. மஞ்சுற்றத் 

தார் , + உடையையாய் , உடையராய் . 


கலித்தொகை கஅ . 


ஊன்றி அந்திரை மேய்த்து நின்றார் இடையனாத் தன்மையைஉடையையல்லை; 
வேமுகத் தேவர்களுள் ஞாயிாசிய தெய்வத்தின் மகனே ? றென்முள் . 


று . 


மகன் , கன்னன் ; இஃது இகழ்ச்சி . ஆய்த்தியேம் யாமாயின் என்றும் 
பாடம். 

அதனான் வாய்வானேன் 
( க ) முல்லை முகையு முருந்து நிரைத்தன்ன 
பல்லும் பணைத்தோளும் போமருண்கண்ண 
நல்லேன்யா னென்று நலத்ததை நம்பிய 
சொல்லாட்டி நின்னொடு + சொல்லாற்று கிற்பார்யர் 

எ - து : அதுகேட்டவன் நீ இங்ஙனம் + இகழ்ந்துகூறுதலால் நின் 
னோடு ஒன்றுங் கூறேன் ; முல்லையினது முகையையும் (2 )பீலிமுருந்தையும் 
நிரைத்தாலொத்த பல்லும் ( கூ ) பணைபோலுந் தோளும் பெரிய அமர்செய்யும் 
ண்கண்ணும் - யான் நல்லேனென்று , நின்னுடைய தகுதியைப் பிறர் நச்சுத 
லன்றி நீதானே நச்சியிருக்கின்ற சொல்லையுடையவளே ! நின்னோடு மறு 
மாற்றஞ் சொல்லுதலை யார் நிகழ்த்துவாரென்றான் . எ - 

[ முல்லை ( பல்லு ) முகலியன , சினைவினை முதலொடு முடிந்தது . + ஆற் 
அகிற்பார் . வினைத்திரிசொல் . 

சொல்லாதி 

து : அதுகேட்டவள் , அங்கனமாயின் ஒன்றுஞ் சொல்லாதே 
கொள்ளென்றான் , எ 
20 நின்னைத் தகைத்தனேன் 

து : அதுகேட்டவன் , ** நின்னைப் போகாமல் விலக்கினேனென் 
றான் . எ - று . 

அல்லல் காண்மன் 

து : அதுகேட்டவள் , இவன் நம்மிடத்து நிகழ்த்துகின்றதோர் 
வருத்தத்தைப் பாராயென நெஞ்சொடு கூறினாள் . எ - று . 

( அ )உருவென்னு மெய்ப்பாட்டிற்கு, “ முல்லை முகை யு ........ 
என்பது மேற்கோள் ; தொல் . மெய்ப் . சூ . உரு பேர் . ( ஆ ) " முல்லை 
முகையு முருந்து நிரைத்தன்ன , பல்லர் " ( கலி . க o கூ : சு - எ ) என்பதும் 
அதன்குறிப்பும் இக்கே ஒப்புநோக்கற்பாலன . 
பீலி - மயிலிறகு . 

பணை - மூங்கில் . 
( பிரதிபேதம் ) * இங்இகட்சி , சொல்லாற்றற்பார் , மகிழ்ந்து . || கூறேனென்றான் . என்று 

முல்லை , + யானல்லனென்று, * சொல்லுமுடையவளே, + அற்றநிற்பார், 
** போகாமல் நினைவிலக்கி னென்வென்றான். 


கக 


று . 


யார் " 


உ . 


கூன் 


நான்காவது முல்லை அ . 


உக ( க )மண்டாத கூறி மழகுழக் ( 2 )* காகின்றே 

கண்ட பொழுதே கடவரைப் போலநீ 
பண்டம் வினாய படிற்றாற் றொட இயநிற் 
கொண்ட தெவனெல்லா யான் 

து : கூறி , பின்னும் மனம் மயங்குதலையுடைய குழவிப்பருவத்துக்கு 
* ஆகின்று; என்மனம் மிக்கு விரும்பி செல்லாத சொற்களைச் சொல்லி 
என்னைக் கண்டபொழுதே ( கூ ) தனிசு கடவாரிடத்துக் கொடுத்தவர்கள் ||அவ 
ரவர்களுக்குள்ள பாடங்களை உசாவுமாறு போல நீயும் என்னிடத்துள்ள 
பண்டங்களை இவை யாவை என்று வினாவின வஞ்சனையாலே எனது வட்டி 
யைப் பிடித்தற்கு எடா ! நின்னிடத்து யாம் வாங்கிக்கொண்ட பொருள் 
எப்பொருள் என்றாள் ? எ 

( ச ) குழக்கு , தாங்கக்கு வண்ணகக்கு " ( ரு) என்றாற்போல் நின்றது . 


கொண்டது 


உடு 


து . அதுகேட்ட (வன் ) நீ என்னிடத்து வாங்கிக்கொண்ட பொருள் 
கூரக்கேள் . எ - று . 
உசு அளைமாறிப் பெயர்தருவா யறிதியோ வஞ்ஞான்று 

+ தளவமலர் ததைந்ததோர் கானச்சிற் றாற்றய 
லிளமாங்காய் போழ்ந்தன்ன கண்ணினா லென்னெஞ்சங் 
களமாக்கொண் டாண்டாயோர் கள்வியை யல்லையோ ( கும் 
நின்னெஞ்சங் , களமாக்கொண் டியாமாள லெமக்கெவ னெளிதா 


மண்டாத சொல்லி " கலி . கூ o : உ . 
கிடைக்க கையெழுத்துப்பிரதிகளுள் ஒன்றிலேனும் ஆகின்றேன் என 
னகரவீறான பாடம் இல்லை . முன்பதிப்பில் ஆகின்றேன் என்று 
மூலமும் ஆகா நின்றேன் என்று உரையும் உள்ளன . அவ்வாறு படிக் 
கும்படி டேட்டிலிருப்பினும் அவற்றை " ஆகின்றென் " எனவும் 
ஆகா ரின்று என் எனவும் கொள்ளலாமென்று தோற்றுகிறது . 
தனீசு - கடன் . பழ . க.அ. 

. 
குழவென்பது இளமைப் பொருட்டென்பதை அறிஞர் பலரும் அறி 
வர் . இங்கே குழக்கென்பதற்கு எடுத்துக்காட்டியிருக்கும் மேற்கோளை 
நோக்க , அசசொல் குழமென மகர வீறாகவும் இருக்குமோவென் 
ஐயமுண்டாகிறது . 

தரங்கக்கும் வண்ணகக்கும் என்பது : யா - கா . ஒழி . எ . 
பிரதிபேதம் ) * ஆக்கின்றகண்ட , - ஆகாநின்றென் மனம் , - சொல்லாதிசொற் || அவர் 

களுக்குள்ள . * வண்ணக்குான்கும், + தளமலர். 
88 


மன் 


கூஅ 


கலித்தொகை க o அ . 


கூச 


ங க ( க ) புனத்துளா னெந்தைக்குப் ( உ ) புகாவுய்த்துக் கொடுப்பதோ 

வினத்துளா * னென்னைக்குக் கலத்தொடு செல்வதோ 
தினைக்காலுள் யாய்விட்ட கன்றுமேய்க் கிற்பதோ 

எ - து : அந்நாளிலே மோர்விற்று மீள்கின்ற நீ செம்முல்லை நெருங்கின 
தோர் கானத்திடத்துச் சிறிய யாற்றினயலிடத்தே ( ங) || இளைய மாவடுவைப் 
பிளந்தாலொத்த கண்ணாலே எனக்குஉரித்தாகிய என்னெஞ்சைநினக்கு இருப் 
பிடமாக வாங்கிக்கொண்டு அடிமைத் தொழில்கொண்டாய் : ஒரு கள்வியை 
யல்லையோ ? 

அது நீயறியாயோ என்றான் ; அது கேட்டவள் , நின் னெஞ்சை 
எனக்குஇருப்பிடமாக - வாங்கிக்கொண்டுயாம் அடிமைத்தொழில்கொள்ளுதல் 
எமக்கு எங்ஙனம் எளிதாயிருக்கும் ? நின்னெஞ்சு புனத்திடத்தானாகிய( ச )என் 
தமையனுக்கு உணவைக் கொண்டுசென்று கொடுக்குமகொன்றோ ? பசுத்திர 
ளிடத்தானாகிய என் தந்தைக்குக்கரவைக்கலங்கொண்டு செல்லும் தொன்றோ ? 
தினை அரிந்த + தாளிடத்தே யாய் மேயவிட்ட கன்று மேய்க்கும் தொன்றோ ? 
அன்றே ! ஆதலால் அரிதேகாணென்றாள் . எ 

அனைத்தாக 

து : அதுகேட்டவன் , இனி நீ எவின தொழில்களை என் னஞ்சு 
செய்வதொன்றாக என்றான் . எ - 

தலைவி வினைவல பாங்கின ளென்பதற்கு புனத்துளா. 
மேய்க்கிற்பதோ ” என்பதை , ( தொல் . அகத் . சூ .. உங . ) மேற்கோள் 
காட்டி , இஃது எமரேவலான் யாம் செய்வதன்றி யாங்களேவ நின் 
னெஞ்சம் இத்தொழில்கள் செய்கின்றனவில்லை யென்றலின் , 

வினை 
வல பாங்கினாளாய தலைவி கூற்றாயிற்று என விளக்கினர் . நச் . 
புகா -உணவு ; தொல்.கள் . சூ . கசு : சு . அற . கககூ , கஉஉ .. 
கூ . ( அ ) " வடுவிடை போழ்ந்தகன்ற கண்ணாய் " கார் . சு . ( ஆ ) " வடுப் 

போழ்ந் தன்ன வாளரிநெடுங்கண் " ( இ ) " வடிப்போழ்ந் தன்ன 
ளரித் தடங்கண் பெருங் . ( க ) சசு : உ உ ங ; ( உ ) ச : கஉ . என்பவையும் 
கலி . சுச : உக - ஆம் அடியும் அதன் குறிப்பும் ஒப்புநோக்கற்பாலன . 
ன்னை யென்பதற்கு என் தமையனென்ற பொருளும் எந்தை 
யென்பதற்கு என் தகப்பனென்ற பொருளுமே காணப்படுவதனால் , 
இங்கே ஏதோ ஒரு முறை பற்றி அச்சொற்களை மாற்றி இயைத்தா 
ரென்று தோற்றுகிறது . அன்றி எந்தையென்பதற்கு என் தமைய 
னென்ற பொருளு முண்டெனின் பிரதிபேதத்தால் ஆற்றொழுக் 

காகவே பொருள் அமையும் . 
(பிரதிபேதம்) * சந்தைக்கு . யாம்விட்ட . - சிற்றாற்றய , சிற்றியாற்றய , ||இளமாவடுவை . --- 

வாங்கிக்கொண்டு அடிமைத் , x செல்லுவதொன்றே , + தாளிடத்தேயா யா 
மேயவிட்ட , 


நான்காவது முல்லை அ . காக்க 
கூரு வெண்ணெய்த் தெழிகேட்கு மண்மையாற் சேய்த்தன்றி 

க பண்ணணித் தூராயி னன்பகற் + போழ்தாயிற் 
( 2 ) கண்ணோக் கொழிக்குங் கவின்பெறு பெண்ணீர்மை 
மயிலெருத்து வண்ணத்து மாயோய்மற் றின்ன 
வெயிலொ டெவன்விரைந்து சேறி ( ங ) யு துக்காண் 
( ச ) பிடிதுஞ்சு வன்ன வறைமேல நுங்கின் 
றடி - 
கரையுங் ( ரு ) குறுஞ்சுனை யாடிப் 
( எ )பனிப்பூக் ( அ )தளவொடு முல்லை பறித்துத் 
தனிக்காயாந் தண்பொழி லெம்மொடு வைகிப் 
பனிப்படச் செல்வாய் நும் மூர்க்கு 


" இப்புன தின் , மருங்கள் என்னையதுண் டோவந்த தீங்கொரு வான் 
கலையே ( கோவையார் . ருகூ .) என்பதன் உரையில் , மருங்கென்ப 
மருங்கனென ஈறு திரிந்து நின்றது . அணித்தாகவென்னும் பொருட் 

பாய அ , அண்ணெனக் குறைந்து நின்ற தெனினு மமையும் 
எனப் பேராசிரியர் எழுதியிருப்பதும் , தொல்காப்பியவுரையில் அண் 
ணனி யென்பது அடையடுத்ததென்று நச்சினார்க்கினியரெழுதியிருத் 

தலும் இங்கே அறியத்தக்கன . 
.உ ( அ ) " கண்கவர் காரிகை ........( ஆ ) " கண்டவர் மனமுங் கண்ணுங் 

கவர்ந்திட வனப்பு வாய்ந்த , வொண்டொடி " நைடத . போர்புரி. ரு 
என்பவையும் ( 2 ) " வாங்கெழி னல்லாரும் ( கலி . கச: சுக . ) 
என்பதற்கு , நோக்கியார் கன்ணைவாங்கிக்கொள்ளும் அழகினையுடைய 
ஆய்ச்சியரும் என்றெழுதியிருக்கு முரையும் இங்கே நோக்கற்பாலன . 
உதுக் காண் என்பது ஈட்டு முதல் உகா ஈராகிய சொல்லின் முன் 
வல்லெமாது 

மிக்கு வந்ததற்கு மேற்கோள் ; தொல் . உயிர் . சூ . சுக 
நச் . குறு நீ . கக ; ஐங்குறு . க o க , சருங ; புறம் . ங O எ . ங . 
சுரும்புனக் களித்த புகர்முக வேழ , மிரும்பிணர்த் துறுகற் பிடி 
செத்துத் தழூஉநின் , குன்று ஐங்குறுநூறு . உஙக . 
" குறுஞ்சுனைப் புறவம் " காஞ்சி . திருநாட்டுப் . சுச . 
" பனிவளர் தளவின் சிரல்வாய்ச் செம்முகை 
( அ ) " தாடுளிக் சோ பைங்கொடி முல்லை , முகைதலை திறந்த 
நாற்றம் புதன்மிசைப் , பூமலர் தளவமொடு தேங்கமழ்பு கஞல " ( ஆ ) 
முல்லை , போதவிழ் தளவமொடு " ( இ ) நெடுங்கொடி முல்லை 
யொடு தளவமல ருதிர " ( ஈ ) " கல்லேர் புறவிற் கவினிப் புதன்மிசை , 

முல்லை தளவொடு போதவிழ ” ( உ ) “ வெருகு வேட்பச் சிரிப்பனபோன் 
( பிரதிபேதம் ) * தொழில்கேட்கு , + பொழுதாயின் , பிடித்துஞ்சு வள்ளயறைமேலுங்கின் 





. 


எல்ல் 


கலித்தொகை க o அ . 


து : என்று , பின்னர்க் கடைந்தமோரைக் கையால் அலைக்கும் 
ஓசைகேட்கும் அணுமையினாலே தூரம் அன்றாய் ஊர் மிகவும் அணித்தாயின் , 
பொழுது உச்சியம் பொழுதாயின் , கண் வேறொரு வடிவை நோக்குதலைத் 
தவிர்க்கும் அழகைப்பெறுகின்ற பெண்டன்மையினையும் மயிலினுடைய 
கழுத்தினுடைய நிறத்தையுமுடையமாயோளே ! இப்படி வெய்தாகிய பொழு 
தோடே விரைந்து செல்லாநின்றாய் ; இதனால் மற்றுப் பெறும்பயனென் ? 
காயாம் பூவையுடைய குளிர்ந்த பொழிலை அவ்விடத்தே பாராய் ; அவ்விடத்திற் 
பிடி துஞ்சுவனவற்றையொதத பாறையிடத் தனவாகிய ( - ) நுங்கின 
வெட்டின கண்ணையொக்கும் ( உ ) நீர்ரிறைந்த அண்ணியஈனைகளிலே ஆடிக் 
குளிர்ச்சியையுடைத்தாகியபூக்களையுடைய( க ) செய்முல்லைமலரோடே முல்லை 
மலரையும் பறித்துத் தனியே அப்பொழிலிடந்தே எம்முடனே தங்கிப் 
பொழுது குளிர்ச்சியுண்டாக நும்மூர்க்குச் செல்வாயென்றான் . எ - று , 

இனிச் செல்வேம்யம் 
எ - து : அதுகேட்டவள் , நீ போகவேண்டா என்கின்றாயாதலின் யாம் 
போவேமென ஊடல்தோன்றக் கூறினாள் . எ - 
சசு ( ச )மாமருண் டன்ன மழைக்கட்சிற் மூய்த்தியர் 

நீமருட்டுஞ் சொற்கண் மருள்வார்க் குரையவை 
யாமுனியா வேறுபோல் வைகற் பதின் மரைக் 
காமுற்றுச் செல்வாயோர் கட்குக்திக் கள்வனை 


முகைத்த முல்லை ....... 

குருதிக் கூரெயிறு கூத்தியர்கட் கொண்ட 
கொடித் தளவமே " என்பவற்றால் தளவமும் முல்லையும் வேறுவேறு 
ஆதலை அறிக . 
" நுங்கின் தடிகண்ணிலுள்ள நீர் சுனையின் நீருக்கும் அதன் நீர்நிறைவு 
சுனையின் நீர் நிறைவுக்கும் உவமை . 

அகளத்தன்ன நிறைசுனைப் புறவின் மலை . கச . 
கூ . தளவம் செம்முல்லைக்குப் பெயராய்வருதலை ( அ ) " சிரல்வா யுற்ற 

தளவின் ( ஆ ) " புதன் மிசைத் தளவி னிதன்முட் செந்நனை ( இ ) 
“ சிரல்வாய் வனப்பின வாகி நிரலொப்ப , வீர்ந்தண்டளவந் தகைந்தன " 
என்பவற்றாலும் இந்நூற்பக்கம் சுகக : சு ; சு கூக : எ ( உ ) குறிப்புக்க 

சாலும் அறிக . இது முல்லையென்னும் பொருளிலும் வரும் . 
ச . தலைவி குறிப்பானன்றிக் கூற்றால் வழிபாடு மறுத்தற்கு , மாமருண் 

நினக்கு என்பது மேற்கோள் ; தொல் . களவி . 
இளம் . 
( பிரதியேதம் ) அகூக்கும் ஓசைாசைகேட்கும். - பாறையிடத்துக்கணவாரிய. - குறிச்சி, 

|| செல்யேம் , எ- து : அது . 


டன்ன ... 


ரூ . 20 . 


நான்காவது முல்லை அ . 


எருக 


நீயெவன் செய்தி பிறர்க்கு 
யாமெவன் செய்து நினக்கு 

எ - து : கூறி , பின்னும் * மான் மருண்டு நோக்கினாலொத்த குளிர்ச்சியை 
யுடைய கண்ணையுடைய சிறிய ஆய்த்தியராய் நீமயக்கிக்கூறுஞ் சொல்லிடத்தே 
மயங்குவார்க்கு அம்மொழிகளைக் கூறு ; யான் அதற்கு மருளேன் ; நீதான் 
பல பசுக்களையும் தெவிட்டாமற் கூடும் ஏறுபோல நாடோறும் பதின்மரை 
ஒருவரைப் போலே விருப்பமுற்று அவர்மேற் செல்வாய் ; ஒரு கட்குத்தியாகிய 
கள்வன் ; ஆதலால் பிறர்க்கு என்ன நன்மை செய்வாய் ? இத்தன்மையை 
யுடைய நினக்கு யாம் என்ன நன்மை செய்வேமென்றாள் .. எ - று . 

கட்குத்திக்கள்வன் என்றது , ( க ) விழித்திருக்கமிண்டையைக் கொள்வான் " 
என்னும் பழமொழி . 

அசை . நீ 

அம்மகளிரையும் அவர் கருத்து முற்றி 
நுகராது அவர் வருந்த நீங்குவையென்பதுதோன்ற நீயெவன் செய்தி என்றாள் . 
யாமெவன் செய்தும் என்றது எம் மிடத்து நீங்காத அன்புடையையல்லை என் 
பது தோன்ற நின்றது . 
டூஉ கொலையுண்கட் கூ ரெயிற்றுக் கொய்தளிர் மேனி 

யினை வனப்பின் மாபோய்கின்னிற் சிறந்தார் 
நிலவுலகத் தின்மை தெளி நீ வருகி 
மலையொடு மார்பமைந்த செல்வ னடியைத் 
( உ ) கலையினாற் றொட்டுற்றேன் சூள் 
அது கேட்டவன் . 

கொலைத்தொழிலையுடைய கண்ணினையும் 
கூரிய எயிற்றினையும் கொய்யப்படுந் தரிர்டே ம் நிறத்தினையும் கண்டார் 
வருந்தும் அழகினை | முடைய மாயோளே ! யான் விரும்புதற்கு உரியாராய் 
நின்னிற்காட்டிற் சிறந்தமகளிர் மண்ணுலகத்தில் இல்லாமையை நீதானே 
தெளிவாய் ; இனி நீ நினைத்த தவறுகளின் றென்று யான் தெளிவித்தற்கு நீ 
அணுக வருவாய் ; மார்பு மலையோடு ஒப்பமைந்த திருமாலடியைத் 
னாலே வணங்கிக் கையினாற் சொட்டு + சூளுற்றேனென்றான் . எ 
ருஎ 1 ஆங்குணரார் கேர்பவதுபொய்ப்பாய் போயிற் 
( ங ) றேங்கொள் பொருப்பன் சிறுகுடி யெம்மாயர் 
விழித்திருக்கச் 

கச்சே செய்தே ) விழியைக் கொண்டுபோய் விடுவான் 
என ஒருவன் திறமை மிகுதியைச் சிறப்பித்தற்கு வழங்கும் வாக்கியம் 

இப்பழமொழியின் பொருட்டென்று தோற்றுகிறது . 
உ . " தலைதொட்டேன் நண்பரங் குன்று ” பரி . சு : கடு . 
கூ . தலைவி மறுத்தெதிர்கோடலுக்கு ," தேங்கொள் குறி என்பது 

மேற்கோள் ; தொல் . களவி . சூ . 20. இளம் . 
பிரதிபேதம் ) * மாமன மருண்டு . - மிழித்திருக்க . தங்குணர்வார்கோவவது . 


தலையி 


உெ 


கலித்தொகை கலஅ . 


வேந்தூட் டாவத்து நின்பெண்டிர் காணாமற் 
( க )காஞ்சித்தா துக்கன்ன ( உ தாகெரு மன்றத்துத் 
க 
தூங்குங் குரவையு ணின் பெண்டிர் கேளாமை 
( ங )யாம்பற் குழலாற் பயிர்பயி ரெம்படப்பைக் 
காஞ்சிக்கீழ்ச் செய்தேங் குறி 
து : அதுகேட்டவள் , அப்படியை மெய்யென்று 

உயை மெய்யென்று உணரும் அறியா 
* மகளிர் கூட்டத்திற்கு உடன்படுவா ; அ- சூளுறவு பொய்க்கு மவன் நீ ; நின் 
வருத்தத்தை ஆராய்ந்து பார்க்கில் அதர்கு உடன்படுத்ல வேண்டுதலின் 
எம்மூடைய புழைக்கடையிற் காசிமரத்தின் ழ கு..டஞ்செய்தேம் ; 
ஆண்டு வருங்கால் தேனைத் தன் சடதே கொண்ட ( ச ) பொதியின் மலையை 
யுடையவனுடைய சிறுகுடியில்லாழும் எம் உயர் அல்வேன் இனிதிருந் 
வாழ்வதற்கு அந்தில திற் ரொய் வத்திக்கு மடைகொடுக்கும் ஆப் வாரத்தா 
வந்த நின்னுடைய பெண்டிர் நின்னை : காணாமல் . காஞ்சிப்பூவின் தாது 
உதிர்ந்தாற்போன்ற தாதாகியஎருவையுடைய மன்ற திடத்து ஆடுங் குவைக் 
கூத்திடத்து வந்த ரின்னுடைய பெண்டிர் கோபால் , செப்டிக் ( ரு )குறியை 


13 


க : ( அ ) " புன்காஞ்சித் 

தாது தன் 

புறம் புதைய கிளியெனக்கண் , 
டன்புகொண் மடப்பெடை யலமந்தாங் ககல்ல தனை , பென்புரு 
லழைஇயிருஞ்சிறகர் குலைந்துகுது தன்பொடையைக் குயிறழுவத் 
தலைவந்த திளவேனில் ( சீவக . சுச. அ .) என்பதனால் சாஞ்சித் 

தாது 
பச்சைநிறமுடையான்பது அறியாகும் . ( ஆ ) " கு.ற்கு மாங்குடை 
காஞ்சியின் கோடாத்தாது . வெகு ழாமறைத் திருவிசம் பிருள் 
செய " என்பது காஞ்சிப்புரானம் . 


கு 


து யானை 


( அ ) " தாதெரு மன்றத் தயர்வர் தழூஉ கலி . க OM : சுஉ . ( ஆ ) " தா 
தெரு மன்றந் தானுடன் கழிந்து ( இ ) தாதெருமன் றத்தாடுங் 
ரவையோ தகவுடைத் "(க )" ராதெரு மன்றத்து மாதாயெழுந்து " 
சிலப் . கசு : கஉ , கஎ : மாயவன்றன் , உஎ: எச எனத் காமிதருக் 
உறப்பட்டிருக்கும் இடம் காையும் அதற்கு இங்கே பாய்சித்தாரை 
உவமை கூறியிருப்பதையும் கோக்க , தாதெருவென்றது சாணாகத்தை 
யென்று தோற்றுகிறது . 

குதிரைகளின் இலத்தி முதலிய 
வற்றிற்கும் வரும் . 
ங . ஆம்பற் குழலென்பது வண்கலத்தால் 

வண்கலத்தால் அம்பற்பூவ , வாக அணைசு 
பண்ணிச்செறித்த குழலென்று விளக்குவர் அடியார்க்குநல்லார் . 

நூற் பக்கம் ககரு : க - ஆம் குறிப்புப் பார்க்க . 

" நின்னூ ரகம்புகுந் தாற்குறி காட்டு நெடுந்தகையே " தஞ்சை . கஅஅ . 
( பிரதிபேதம் ) * மகளிரக்கூட்டத்திற்கு , 


நான்காவது முல்லை க . 

எங 
(க ) ஆம்பலென்னும் பண்ணையுடைய குழலாலே குறிசெய்து வருவாயாக 
என்றாள் . எ - று . 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகைபிறந்தது . 
இதனுள் , தலைவன் வினைவலபாங்கினயைவா று காண்க. இ கைக்கிளை . 

து தரவும் சொற்சீரடியும் நெடுவெண்பாட்டும் சொற்சீரடியும் கொச் 
சகமும் தனிச்சொல்லும் சொற்சீரடியும் கெடுவெண்பாட்டும் தனிச்சொல்லும் 
ஒருதாழிசையும் ஐஞ்சீரடியானொன்றும் கொச்சகமும் தனிச்சொல்லும் நெடு 
வெண்பாட்டும் சொற்சீ டி யும் நெடுவெண்பாட்டும் முச்சீானொன்றும் பொடு 
வெண்பாட்டும் வெள்ளைச்சுரிதகமும் பெற்று வந்த கொச்சகக்கலி . 
( க 0+ . ) காராரப் பெய்க கடிகொள் வியன்புலத்துப் 

பேராது சென்று பெரும்பதவப் புன்மாந்தி 
நீரார் நிழல குடஞ்சுட் டினத்துள்ளும் 
போராரா வேற்றின் பொருநா கிளம்பாண்டி 
ந றேரூரச் செம்மாந் தது போன் மதைஇனள் 
பேரூருஞ் சிற்றாருங் கௌவை யெடுப்பவள் போன் 
மோரோடு வந்தா டகைகண்டை யாரோடுஞ் 
சொல்லியா ளன்றே வனப்பு ; 
கூ பண்ணித் தார்தந் தொரு றர் கைஇய 
கண்ணி யெடுக்கல்லாக் கோடேந் தகலல்குல் 
புண்ணில்லார் புண்ணாக நோக்கு முழுமெய்யுங் 

கண்ணளோ வாய மகள் ; 
கக இவடான் , திருக்காச் சுமட்டின ளேனைத்தோள் வீசி 
வரிக்கூழ வட்டி தழீஇயரிக்குழை 
யாடற் றகையள் கழுத்தினும் வாலிது 

நுண்ணிதாத் தோன்று நுசுப்பு ; 
கஎ இடைதெரியா வேஎ ரிருவருந் தத்த 

முடைவனப் பெல்லா மிவட்கீத்தார் கொல்லோ 
படையிடுவான் மற்கண்டீர் காமன் மடையடும் . 
பாலொடு கோட்டம் புகின் ; 


( அ ) " இயவர் , தீங்குழ லாம்பலி னினிய விமிரும் " ஐங் . உகரு . ( ஆ ) 
அய ரினம்பெயர்த் தாம்ப லடைதாம் திணைமொழியைம் . உன் . 


எசோ 


கலித்தொகை கலக . 


உக இவடான் , வருந்தநோய் செய்திறப்பி னல்லான் மருந்தல்லள் 

யார்க்கு மணங்காதல் சான்றாளென் றூர்ப்பெண்டிர் 
மாங்காய் நறுங்காடி கூட்டுவேம் யாங்கு 
மெழுநின் கிளையொடு போகென்று தத்தங் 
கொழுநரைப் போகாமற் காத்து முழுநாளும் 
வாயி லடைப்ப வரும். 

இது வினைவலபாங்கிற் றலைவியைக்கண்ட வினைவலவாங்கிற் றலைவன் 
காமஞ் சாலா விளமை யோள்வயி , னே மஞ்சாலா விடும்பை யெய்தி ” 
கூறியது . 

இதன் பொருள். 
காராரப் பெய்த கடிகொள் வியன்புலத்துப் 
பேராது சென்று பெரும்பதவப் புன்மாந்தி 
நீரார் நிழல ( உ ) தடஞ்சுட் டினத்துள்ளும் 
( ங ) போராரா வேற்றின் பொருதா ( ச )கிளர் ( ரு பாண்டி 
ந றேரூரச் ( சு ) செம்மாந் தது போன் * ( தை இனள் 
பேரூருஞ் சிற்றாருங் கௌவை பெடுப்பவள் போன் 
( எ ) மோரோடு வந்தா டகைகண்டை யாரோடுஞ் 
சொல்லியா என்றே வனப்பு 
தொல் . அகத் . சூ . 50. இச்சூத்திடத்தின் இவருரையிலும் இச்செய்யுள் 
இச்செய்திக்கே மேற்கோள் . 

கலி . க o எ : உ - ஆம் அடியையும் அதன் குறிப்பையும் பார்க்க . 
ந . மத வென்னு முரிச்சொல் மிகுதிப்பொருளில் வருமென்பதற்கு " போ 

வேற்றின்...... மதை இனள் என்பது ( தொல் . உரிச் . 
சூ . அ . நச் . ) உரையிலும் . " நாகிளம் பாண்டில் ..... மதைஇனள் 
என்பது ( தொல் . உரிச் . 

மிகுதியும் தெய் .) உரையிலும் 
மேற்கோள் . 

செல்லு மழவிடைபோற் செம்மாந்து நள . சுயம் . கருசு . 
ரூ . |( அ ) பாண்டில் , தேர்பூணு மெருதென்பர் , பதிற்றுப்பத்தினரைசாரர் ; 

பதிற் . சுச : க 0 . ( ஆ ) எருத்தைப் பாண்டி லென்பது தெலுங்குச் 

சொல்லென்பர் ; உ - வி . சூ . கஎச . நன் . பெயரி . சூ . கசு . இரா ; 
சு . செம்மாத்தல் . பழ . ஙகரு , ங கங . 

கண்டை என்பது அசைநிலையாய் வந்ததற்கு , " மோரோடு....... 
வனப்பு " என்பது மேற்கோள் ; தொல் . எச்ச . சூ . ங O. கேட்டை 

யென்றா தெய் . 
( பிரதிபேதம் ) * மதைஇயினள் , + மோருடன் வந்தா . 


ராரா 


நான்காவது முல்லை கூ . 


எரு 


: மழைநிறையப்பெய்த விளக்கங்கொண்ட அகற்சியையுடைய நிலத்தே 
* சென்று நின்று அவ்விடத்தேநின்ற ( க ) பெரிய அறுகாகிய புல்லை நிறையத்தின்று 
நீர் நிறைந்து நிழலிடத்தனவாய ( 2 ) இன்ன தனைக் குடம்பால் போதுமென்று 
கருதப்படும் பசுத்திரளில் வைத்துக்கொண்டும் எனையவற்றிற்கு ( ங ) ஒப்புச் 
சொல்லப்படும் நாகு ( ஈ ) போர்த்தொழில் அமையாத எற்றினுக்கீன்ற இளைய 
எருது ( ரு ) கொல்லர்வண்டியை ள ராநிற்க இளமையால் இறுமாக்குமாறுபோலத் 
தலையில் மோர்ப்பானையுடனே அழகாலும் இளமையாலும் மிகுதியையுடைய 
ளாய்ப் பெரிய ஊர்களையுஞ் சிறிய ஊர்களையும் ஆவாரத்தை உண் டாக்கு 
வாள்போலே மோரோடே வந்தவளழகை நெஞ்சே கான்பாயாக ; இவள் தான் 
மிக்க வனப்புடைய மகளிசெல்லாபொடும் தன் அழகு ஒவ்வாமை சொல்லப் 
பட்டவள் . எ - று . 

து சினைவினை முதலொடு முடிந்தது . 
கா ( கூ ) பண்ணிக் காகக் கொருபுறந் தை 
கண்ணி || யெடுக்கலாக் கோடேந் தகலல் தற் 


பெரிய 

அறுகு - யானை யறகு . 
இன்னதனைக் குடம் பால் போதும் த்தனை குடம் பால் கறக்கும் . 
" பொருந் " என்பதர்கு . உவமிக்கப்படுவா யென்று பொருள் கூறி , 
பொருவப் படுமவன் பொருத னென நின்றது என்றும் ( முருத . 
உஎசு . ) ஒப்பற்றவனே யென் பொருள் கூறி , பொருநனென்றது 
தான் பிறர்க்கு உவமிக்கப்படுவானென்னும் பொருட்டு என்றும் 
( மது . சஉ . ) இவரால் எழுதப்பெற்றிருக்கும் விசேடவுரை வாக்கியங் 
களும் இங்கே அறிதற் பாலன . 
" கொய்புற் கொடுத்துக் குறைத்தென்றுந் தீற்றினும் , வையம்பூண் 
கல்லா சிறுகுண்டை 

நாலடி . கூரு . 
கள்ளிக் கோட்டை முதலிய இடங்களில் மாடுகட்டிய கூட்டு வண்டி 
கொல்லர் வண்டி யென வழங்கப்படுகின்ற தென்பர் என்பது சீவக 
கூ - ஆம் பதிப்பு அரும்பத பக் . கூ கரு . இது 

து கொல்லா வண்டியெனவும் 
கொல்லாப்பண்டியெனவும் சிலப் . உரையிற் காணப்படுகின்றது . 
சிறந்துழியையஞ்சிறந்ததென்ப " என்னும் ( தொல்.களவி . ங .) சூத்தி 
ரத்தின் விசேடவுரையில் உலகத்துத் தலைமகனும் தலைமகளுமாக 
நம்மால் வேண்டப்பட்டார் அந்தணர்முதலாகிய நான் குவருணத்தினும் 
ஆயர் வேட்டுவர் குறவர் பரதவ ரென்னும் தொடக்கத்தினும் ஆ 

குலத்தா ராகிய குறு நில மன்னர் மாட்டும் உளராவ ரன்ரே 
(பிரதிபேதம் ) * கன்று நின்றவ்விடத்தே நின்று பெரிய , - வைத்துக்கொண்டு நனைய 

1 மன்னித் தமதந்தொரு , || எடுக்கல்லா . 
89 


T 


எலக 


கலித்தொகை ககே 


- 


புண்ணில்லார் புண்ணாக நோக்கு ( க ) முழுமெய்யுங் 
கண்ணளோ வாய மகள் 

து : சுற்றத்தார் கட்டிக்கொண்டு வந்து , மயிர்முடியில் ஒருபுறத்தே 
செருகிவைத்த கண்ணியைச் சுமக்க மாட்டாத பக்கம் எந்தின அகன்றவல்குலை 
யுடைய இவ்வாயர் மகள் , மனத்திற் (2 ) காமவேட்கையில்லாத இருடிகளும் 
புண்பட்டு நெஞ்சு வருந்தும்படி பார்க்கும் ; அதுவேயன்றி மெய்முழுதுங் 
கண்ணையுடையவளோ ? எ - 

என்பது ,(ந ) கண்கள் செய்கின்றவருத்தம் போல மெய்ம்முழுதும் வருத்து 
தலின் , மெய்முழுதுங் கண்ணளோ என்றதாயிற்று. 
க . ( ச ) இவடான் + திருக்தாச் சுமட்டின ளேனைக்தோள் வீசி 

வரிக் கூழ வட்டி தழீஇ யரிக்குழை 
யாடற் றகையள் கழுத்தினும் + வாலிது 
நுண்ணிதாய்த் தோன்று நுசுப்பு 

து : இவள் தான் பல நிறத்தையுடைய நெல்லையுடையவாகிய 
( ரு) வட்டியை ஒருகையால் அணைத்து மற்றைத்கோளை இளமைச் செருக்குத் 

ரெல்லாரினும் செல்வத்தானும் குலத்தானும் வடிவானு முயர்ந்த தலை 
மகனுந் தலைமகளு மாயினார் மாட்டே ஐயம் நிகழ்வது . அல்லாதார் 
மாட்டு அவ்வழி மரபினையே சுட்டியுணர நிற்கும் என்று எழுதி 
பண்னத் 

மகள் " என்னும் பகுதியை ஐயமின்றிச் சுட்டி 
யுணர்ந்தமைக்கு மேற்கோள் காட்டுவர் இளம் . 
க . " முழுமெயும் " சீவக . நச . உகருக ; முழுமெயும் - மெய்முழுது 

மென மாறுக என்பர் அடியார்க்கு நல்லார் ; சிலப் . ச : க . 
உ . ) ( அ ) " காமமொடு , கடுஞ்சினங் கடிந்த காட்சியர் 

முனிவர் " முருது . 
கஙஎ . ( ஆ ) " பெண்டிரு முண்டியு மின்பமென் றுலகிற் ,, 
கொண்டா ருறூஉங் கொள்ளாத் துன்பங் 

காள்ளாத் துன்பங் , கண்டன ராகிக் கடவுளர் 
வரைந்த , காமம் " சிலப் . கச : கூக 
கூ . ( அ ) " கண்ணாற் 
ணாற் கலை இய நோய்செய்ய . நடா அக் 

நடா அக் கரும்பமன்ற 
தோளாரை " கலி . ககஉ: ரு- சு . ( ஆ ) இருநோக் கிவளுண்க ணுள்ள 
தொரு நோக்கு , நோய்நோக்கு " குறள். காசு ச . 
ஐஞ்சீரடுக்கி வந்ததற்கு " இவடான் , றிருந்தாச் ........... நுசுப்பு " என் 

பகுதி மேற்கோள் ; தொல் . செய் . சூ . கருச . நச் . 
ரு . வட்டி - கடகப்பெட்டி , இஃது உட்புறம் பனங்குருத்தாலும் வெளிப் 

புறம் பனையகணியாலும் தெற்றி மிடையப்படுவது . 
( பிரதிபேதம் ) ஆயர்மகள் , நவந்த ...... சொருகிவைத்த , இருடிகளுக்கு முட்பட நெஞ்சு 

|| என்றது . + திருந்தாச் , , கூழைவட்டி , + வாலிதி னுண்ணிதாத்தோன்று . 


னு 


நான்காவது முல்லை கூ 


எனஎ 


தோன்ற வீசித் தன் அழகிற்குத் திருந்தியிராத ( க ) சுமையினையுடையளாய் 
மெய்க்கட் பூண்டனவன்றிக் கழுத்திடத்திலும் அழகையுடைய மகரக்குழை 
யாடுதலுண்டான அழகையுடையவள் ; அதுவேயன்றி அல்குலுந் தோளுஞ் 
சுமந்து இளைத்த நுசுப்புக் கண்ணியெடுக்கலா மென்மைக்கேற்ப நுண்ணிதாய் 
* நன்றாய்த் தோன்றா நிற்கும் . எ - 
கள இடைதெரியா வேஎ ரிருவருந் தத்த 

முடைவனப் பெல்லா மிவட்கீத்தார் கொல்லோ 
படையிடுவான் மற்கண்டீர் காமன் ( 2 ) மடையடும் 
பாலொடு கோட்டம் புகின 

எ - து : தம்மில்வேறு பெயர் விளங்கி அழகையுடையராகிய ( ங )உருப்பசியும் 
திலோத்தமையும் தம்முடைய தம்முடைய அழகையெல்லாம் இவட்குக் 
கொடுத்தார் கொல்லோ ? அது தெரிந்ததில்லை ; + இவள் தெய்வத்திற்குப் 
பலியாகச்சமைக்கும் பாலோடே காமன்கோயிலிலே செல்லில் ( ச ) அக்காமலும் 
நெஞ்சழிந்து தன்கையிற் படையை மிகவும் , போகடுவன் . எ 


உ . 


க . “ தந்தை யிலைசசுமடன் என்புழி , சுமடென்பது சுமையென்னும் 

பொருட்டுப்போலும் ; " குழிசி பூஞசமட்டிரீஇ என்புழி இது சும்மா 
டென்னும் பொருளில் வருகிறது . 
பான் மடை கொடுத்துப் பண்பம் பெயர்வோ , ளாயர் முதுமகள் 
( சிலப் . கரு : ககஎ கக அ . ) என்பதனாலும் ஆய்ச்சியர் தெய்வத் 

தருள்பெறப் பலியாக அட்டபாலளித்தல் அறிய லாகும் . 
ங . உருப்பசியும் திலோத்தமையும் அழகிய மகளிர்க்கு உவமை கூறும்படி 

மிகச் சிறந்த அழகுடையாய் விளங்கும் தேவதாசியர் ; இவர்களுள் 
உருப்பசியாவாள் திருமாலின் கூறுகிய நாராயண முனிவர் வதரிகார 
ணியத்துத் தவஞ் செய்வதை அழித்தற் பொருட்டுத் தேவேந்திரனால் 
விடுக்கப்பட்ட தேவதாசியர்கள் வெட்கியோடும்படி அம்முனிவரால் 
தமது தொடையில் உண்டாக்கப்பெற்றவளென்றும் ஊரு ( தொன 
வில் தான்றினமையால் அவளுக்கு ஊர்வசி யென்று பெயர்வந்த 
தன்றும் சொல்லுவர் . அப்பெயர் உருப்பசி யெனத்திரிந்து நின்றது 
திலோத்தமையாவாள் பி . மதேவரால் அழகுடைய பொருளொவ்வொன் 
றினுமுள்ள சிறந்த அழகை எள்ளளவு எள்ளளவாக எடுத்துச் சேர்த்துப் 
படைக்கப் பெற்றவளென்ப . இப்பெயரே இப்பொருளை அறிவிக்கும் 
( சிலை வல்லான் போலுஞ் செறிவினான் " கலி . ( கசங : கூச . ) என்று 

சிறப்பிக்கப் படுதல் கருதி , காமனும் என உம்மை கொடுத்தார் . 
பிரதிபேதம் ) * நன்றாயதொன்றாமிற்கும் , உடையவனப்பெல்லாமிலட்சியத்தார் , படை 

விடுவான் , || பேர் விளங்கி , + அவள் . . போடுவன் . 


எ 0 அ 


கலித்தொன் 


தொகை க 0 கூ . 


சாமன் மாயோன் மகதைலின் அவனும் அந்நிலத்திற்குத் தெய்வமாதல் 
அவ்வகைபிறவும் " ( க ) என்றவழி வகை என்றதனாற் கொள்ளப்பட்டது. 
தெரியாஎன்பது * செய்தெனெச்சம் . இருவர் , திருமகளும் - பூமகளுமெனினு 
மாம் . 2 ) கண்டீர் வினாவொடு சிவணிநின்ற அசை. 
உக ( ங )இவடான் 
இவடான் என்று நெஞ்சொடு வினாயினான் . 
வருந்தநோய் செய்திறப்பி னல்லான் மருந்தல்லள் 
யார்க்கு மணங்காதல் சான்றாளென் றார்ப்பெண்டிர் 
மாங்காய் (நறுங்காடி கூட்டுவேம் யாங்கு 
மெழுநின் ( ச ) + கிளைபொடு போகென்று தத்தங் 
கொழுநரைப் போகாமற் காத்து முழுநாளும் 
வாயி லடைப்ப வரும் 

து : அதுவேயுமன்றித் தன்னை நோக்கினாரெல்லார்க்கும் வருத்த 
மாதல் அமைந் தவளென்று கருதிஇல் வூர்களின் பெண்டிரெல்லாரும் மோருக்கு 
மாறாக மாங்காயை நறிய பாறுகாயாகக் கூட்டி நுகரக்கடவேம் ; நீ எவ்விடத் 
தும் + போய் மோர் முதலியன விற்றுத் திரியும் நின் சுற்றத்தாருடனே 
போவாயாக என்று கூறித் தம்முடைய 

று கூறித் தம்முடைய கணவரைப் புறத்துப் போகாமற் 
காத்துக்கொண்டு இவள்வருங்காலபேயன்றி ஒருநாள் முழுதும் வாயிலை இடை 


க . தொல் . அகத் . சூ . கஅ . இவ்வுரைகாபர் தொல் . அகத் . ரு - ஆம் 

சூத்திரவுரையால் படையிடுவான் ...... புகின் " என்னும் பகுதியை 
மேற்கோள் காட்டி இக்குறிப்பையும் எழுதியுள்ளார் . 
" படையிடுவான் .... புகின் என்னும் பகுதி கண்டரென்பது 

அசைநிலையாய்வருதற்கு மே ; தொல் . எச்ச . சூ . உக . கண்டீர்) தெய் . 
கூ . ஐஞ்சீரடுக்கிய சுரிதகத்தான் வந்ததற்கு இவடான் , வருந்தநோய் ..... 

வரும் " என்னும் பகுதி மோ கோள் தொல் . செய்.சூ. கருசு . நச் . 
கிளையொடுங் காக்கதன் கொழுநன் மார்பே குறுந் . அ . என்னுந் 
தொடர் இங்கே நோக்கற்பாலது . 
காடியென்பது ஊறுகாயென்னும் பொருளில் வருதலை , " காடி 
வைத்த கலனுடை மூக்கின் என்புழி , புளியங்காய் நெல்லிக்காய் 
முதலியன ஊறவிட்டு வைத்ததனைக் காடியென்றார் என்று இவர் 

ழுதியிருக்கும் விளக்கத்தால் அறிக . 
( பிரதிபேதம் ) * செய்ததெனெச்சம் , + பூமகளுமாம் கண்டீர் , ! என்றது செஞ்சொடு 

* நறுங்கடி கூட்டு, + கிளையொடும் போவென்று , * ஊறுகறியாகக் , 
+ போயம்மோர் . 


நான்காவது முல்லை க . 


எகோ 


யிட்டுக்கொண்டு நிற்கும்படியாக வாராநிற்கும் ; இவள் தான் மனம்வருந்தும் 
படி நோயைச்செய்து போவதன்றி அக் சோய் தீர்க்கும் மருந்தல்லளெனச் 
சொல்லெதிர் பெறாஅன் சொல்லி யின்புற்றான் . எ 

சுற்றத்தொடு போவென்றார் , அவரோடு இவள் போக்காலத்து , தங் 
கணவற்குப்பின் சேறல் இயையான தென்பது பற்றி , 

இதனால் , இவனுக்கு அசைவு பிறந்தது . 

இது காமஞ்சாலாவிளமையோளென்னும் ( க ) சூத்திரத்து வினைவலபாங்கி 
பேரும் இங்ஙனங் கூறலா மென்றமைத்தாம் . 

மருந்தல்லளென்றது , காமஞ்சாலா விளமையோளென்றது . 
மோர்விற்கின்றமை கூற வினைவலப்பாங்கினளாயிற்று. 
இஃது இவடானென ஐஞ்சீர் அடுக்கிய சுரிதகத்தான் இற்ற கலிவெண் 
பாட்டு . 
( கக 0 . ) கடிகொ ளிருங்காப்பிற் புல்லினத் தாயர் 

குடிதொறு நல்லாரை வேண்டுதி யெல்லா 
விடுதேண் மருந்தோமின் வேட்கை தொடுதரத் 
துன்னித்தந் தாங்கே நகை குறித் தெம்மைத் 
திளைத்தற் கெளியமாக் கண்டை யளைக்கெளியாள் 
வெண்ணெய்க்கு மன்ன ளெனக்கொண்டா யொண்ணுதா 
லாங்கும் கூறி னனைத்தாக நீங்குக ;; 
அ அச்சததான் மாறி யசைவினாற் போத்தந்து 
நிச்சந் தடுமாறு மெல்லிய லாய்மகண் 
மத்தம் பிணித்த கயிறுபோனின்னலஞ் 

சுற்றிச் சுழலுமென் னெஞ்சு ; 
கஉ விடிந்த பொழுதினு மில்வயிற் போகாது 

கொடுந்தொழுவி னுட்பட்ட கன்றிற்குச் சூழுங் 
கடுஞ்சூலா நாகுபோ னிற்கண்டு நாளு 

நடுங்கஞருற்றதென் னெஞ்சு ; 
கசு எவ்வ மிகுதர வெந்திறத் தெஞ்ஞான்று 

நெய்கடை பாலிற் பயன் யாது மின்றாகிக் 

தொல் . அகத் . சூ . 60 . 
(பிரதிபேதம் ) * மருந்தல்லள் . எ - று . மருந்தல்லளென்றது கா 

காமஞ்........... வென்றது . 
மோரை விற்கின்றமை கூற ... ளாயிற்று . இது இயடானென வஞ்சீரடுக்கிய 
... பாட்டு . சேறலியையாமையான் என்பது . 


எக 


கலித்தொகை கக 0 . 


கைதோயன் மாத்திரை யல்லது செய்தி 

யறியா தளித்தென் னுயிர் ; 
உ 0 அன்னையோ , மன்றத்துக் கண்டாங்கே சான்றார் மகளிரை 

யின்றி யமையேனென் றின்னவுஞ் சொல்லுவாய் 
நின்றாய் நீ சென்றீ யெமர்காண்பர் நாளையுங் 
கன்றொடு சேறும் புலத்து . 
இது வினைவல பாங்கினால் வெண்ணெய் ( க ) நொடைக்குச் சென்ற 
தலைவியைக்கண்டு வினைவலபாங்கிற்றலைவன் மெய் தீண்டித் தனது ஆற்ற 
மையை அறிவித்துழி , அவள் ஈண்டுப் பிறரறிவர் , நாளைக்கன் றெடு 
t சேறுமென 
இடங்கூறியது . 

இதன் பொருள் . 
கடிகொ ளிருங்( உ ) காப்பிற்( கூ ) புல்லினத் தாயர் 
குடிதொறு நல்லாரை வேண்டுதி யெல்லா 
விடுதேண் மருந்தோநின் வேட்தை தொடுதரத் 
துன்னித்தந் நாங்கே நகை குறித் தெய்மைர் 
திளைத்தற் கெளியமாக் கண்டை யளைக்கெளியாள் 
வெண்ணெய்க்கு மன்ன ளெனக்கொண்டா 
லாங்கு கூறி னனைக்தாக நீங்குக 
எ - து : ஏடா ! வரைவுகொண்ட பெரிய குறும்பிட இருக்கின்ற 
ஆட்டிடையருடைய குடிதோறுமுள்ள மகளிரை விரும்பாநின்றாய் : = நினது 
காம வேட்கை ஏறிந்த தேளுக்குக் கடுப்பற + அப்பொழுதே இட்டு தீர்க்கும் 
மருந்து போல வேட்கை தோன்றியபொழுதே கூடத் தீர்க்க வேண்டுவதொன் 
றோ ? அல்லவே ! நின்னோடு ஒர்நகை செய்தலைக் குறித்து நீ என் மெய்யைத் 
தீண்டுதற்கு யாம் நின்னை அணைந்து மெய்யைத் தந்த + அப்பொழுதே , 
எம்மைப் புணர்ச்சிக்கும் எளியேமாக நீ மனத்தாலேகண்டாய் ; அங்ஙனங் 
கண்டது , மோரை வேண்டினார்க்குச் சிறிது மோரைவார்த்து எளியளானவ 
ளொருத்தி வெண்ணெயை வேண்டினார்க்கு ** வெண்ணெயை டு எளியளா 


யொண்ணுதா 


நொடைக்கு - விற்பதற்கு. து நொடுவென்னும் பகுதியடியாகப் 
பிறந்த தொழிற் பெயர் . 

கரப்பனென்றும் படிக்கலாம் . 
n . " புல்லினத்தாயர் ” (கலி . SOK: + எ . ) என்பது மதன்குறிப்பும்பார்க்க . 
பாரதிபேதம் ) * வெண்ணை , சென்றுமென , 1 வாழ்க்கை தொடிதா , || வெண்ணைக்கும் 

+ ஒண்ணுதலாங்கு , = நின்காமலாட்கை , + இப்பொழுதே, எளியேமாதன் . 
** வெண்ணையை. 


று. 


நான்காவது முல்லை க 0 . எக்க 
யிருப்பள் என்று செஞ்சாலே * கருதினாற்போலே இருந்ததென்றாள் ; அது 
கேட்ட தலைவன் ஒள்ளிய நுதலினையுடையாய் ! அங்ஙனம் நீ கூட்டத்தை 
மறுத்துக் கூறுவையாயின் , அக்கூட்டம் இல்லையாவதாக இனி நின்னை விட்டு 
நீங்குக என்றான் . எ - 
அ அச்சத்தான் மாறி யசைவினாற் போத்தந்து 
நிச்சந் தடுமாறு மெல்லிய லாய்மகண் 
( க )மத்தம் பிணித்த கயிறுபோ னின்னலஞ் 
சுற்றிச் சுழலுமென் னெஞ்சு 

து : மெல்லிய இயல்பினையுடைய ஆயச்சாதியிற் பிறந்த மகள் ! 
மத்தைச் + சுற்றிய கயிறு போல நின்னுடைய நலத்கைச் சூழ்ந்து கொண்டு 
சுழன்று திரிகின்ற என்னுடைய நெஞ்சு நீ கூறிய கூற்றினால் தனக்கு உண்டா 
திய அச்சத்தினாலே நின்னிடத்துகின்று மீண்டு தான் நிலைபெறமாட்டாது 
பின்னரும் அசைகின்ற அசைவாலே என்னிடத்தினின்றும் புறப்பட்டு 
நாடோறும் மீளத் தடுமாறாநிற்கும் என்றான் . எ - று . 
கஉ விடிந்த பொழுதினு மில்வயிற் போகாது 

( 2 )கொடுந்தொழுவி னுட்பட்ட கன்றிற் குச் சூழுங் 
( ந ) கடுஞ்சூலா நாதபோனிற்கண்டு நாள் 
நடுங்கஞ ருற்றகென் னெஞ்சு 


- 


-- 


க . ( அ ) " மத்தம் புல்லிய கயிற்றின் மற்றவ , ரத லைவிடி னித்த லைவி 

டார் சீவக . சஉ க . ( ஆ ) “ போயொருகான் மீளும் புகுந்தொருகான் 
மீணடே கு . மாயர் கொணர்ந்த எடுபாலின் - றோயல் , கடைவார்தங் 
கைபோலு மாயிற்றே காலன் , வடிவாய வேலான் மனம் " நள . கலி 
தொடர் . 10 கூ . 
" நோக்கிநின் றாள் சிறைப் பட்ட கன் , காவற்கன் றிற்புனிற் றாவன 
கார்மயிற் சாயலே " சீவக . கக நிக . ( ஆ ) " கன்று தடையுண் டெதி 
ரழைக்கக் கதறிக் கனைக்கும் புனிற்றாப்போல் ” பெரிய 

.கழறிற். ங 
( இ ) கன்று பிடியுரத் தீர குறு . தாயைப்போல ” கம்ப . பிணி வீட்டு 
கூசு . ( ஈ ) " கன்றொழி புனிற்றா வென்னக் கதறினர் கந்த . பானு . 
உ o ரு .(உ )" அணித்தாவீன்ற, கன்செஞ் வினைந்தினைந்து மறகாநின்எற 
கபிலையைப்போலென் பட்டாள் " வில்லி . பதினேழாம் போர் . உடுஎ . 
என்பவையும் ( ஊ ) இந் நூற்பக்கம் சஅரு : உ - வது குறிப்பில் 

இவ்விடத்திற்குப் பொருந்துவனவும் ஈண்டு அறிதற்பாலன . 
கூ . கடுஞ்சூல் என்பது ( அ ) " கடுஞ் சூன் மந்தி பெரும் . ஙகரு . ( ஆ ) 

" பிடிக்குற்ற , கடுஞ்சூல் வயாவிற்கு " கலி . ச O : உசு -உ a . ( இ ) " கடுஞ் 
( பிரதிபேதம் ) * கருதினாப்போலே , சுழற்றிய . - நின்னலஞ்சூழ்ந்து , || நடுங்கஞரிட்டதென் . 


. 


எகஉ 


கலித்தொகை கக . 


ை 


3 : என்று , பின்னும் முதற்கல் கொண்ட பசு , இல்லிடத்தினின்றுந் 
* அரிய இடத்தில் இடப்படாத வளைந்த தொழுவினுள்ளே கட்டிவைத்த தன் 
கன்றிற்குப் பொழுது விடிந்த காலத்திலும் மேயப்போகாது சூழ்ந்து திரியும் ; 
அந்நாகு போலே நின்னைக் கண்டு என்னெஞ்சு நாடோறும் ( க ) நடுங்குகின்ற 
ருத்தத்தை உற்ற துகாணென்றான் . எ 

(உநாகு , ஈண்டு இளமை . 
கசு எவ்வ மிகுதர வெந்திறத் தெஞ்ஞான்று 
( ஈ ) நெய்கடை பாலிற் பயன்பாது மின்றாகிக் 
கைதோயன் மாத்திரை யல்லது செய்தி 
யறியா தளித்தென் னுயிர் 

து : " என்று பின்னரும் என்னிடத்து எந்நாளும் வருத்தம் மிகுகையி 
லே அளித்தக்க என்னுடைய உயிர் மருந்தையிட்டு நெய்யைக் கடைந்து 
வாங்கின 

பாலிடத்து நுகர்வார்க்குச் சிறிதும் பயன்படுத்தலில்லையாய் அவர் 
கை சென்று தோய்ந்து விடுகின்ற அளவாய்வி 

அளவாய்விட்டது ; அதுவும் ஒழிய மேல் 
தான் செய்வதோர் செயலையும் அறியாதென்றான் . எ - 

என்றதனால் , நீ என் உயிரிடத்துள்ள நன்மையை ஒருவழியாலே வாங்கி 
காண்டு விட்டாயென்றும் அது பின்னர் நீ பயன் கொள்ளுங்காலத்து 
நினக்கு ஒர் இன்பந் + தருதல் ஆற்றாதென்றங்கூறினானாயிற்று. 

சூன் மடப்பிடி ” அகம் . எது : சு . என விலங்குகட்கும் , ( ஈ ) " கடுஞ் 
சூன் மகளிர் ” மது . சு 0 க ; ( உ ) " கடுஞ்சூம் சிறுவன் " ( ஊ ) 

" கடுஞ் 
சூன் மகளே " ஐங் . ங. 0 க , ங. அசு ; ( எ ) " கடுஞ்சூன் மகளிர் " மணி . 
எ : அஉ . என மக்கட்கும் கூறப்படுகலுமன்றி . ( ஏ ) " சடுஞ்சூல் முண் 
டகங் கதிர்மணி கழா அலவும்” சிறுபாண் . கச அ . என ஓரறிவுயிர்க்குங் 
கூறப்படுகிறது . 
" நடுங்கஞர் - நடுங்குகற்கு எதுவாய 

அஞர் " கலி . ருங : கஅ ; குறள் . 
க o அசு . உரைபார்க்க . 
உ . நாகு , ஈண்டு இளமை யென்றது : நாகென்பதனை , ( தொல் . மர . 

க . ) பெண்பாற் பெயராகக் கொள்ளாது ( தொல் . மர . சூ . உசு . ) 
இளமைப் பெயராகக்கொண்டு 
இ ளமையையுடைய 
பொருள் கொள்ள வேண்டுமென்று கருதிப்போலும் ; இஃது இப்பொரு 
ளில் வருவது , நல்லாவின் கன்றாயி னாகும் விலைபெறுஉம்" (நாலடி . 
ககரு. ) என்பதனாலும் அறியலாகு 
பாலைக் காய்ச்சாமலே இயந்திரத்தினு தவியால் அதிலுள்ள வெண்ணெ 
யை யெடுத்துவிட்டு, சென்னை முகலிய இடங்களில் விற்கும் பால் 

பவர்க்குப் பயன்படாமை இங்கே அறிதற்பாலது . 
( பிரதிபேதம் ) * ஏரிய இடப்படாத . t பின்னரும் , - எந்தநாளும் . ||பயன்படுதவில்லையாய 

வாசை சென்று, + தருமாதலாற்றாதென்றும் . 


. 


கன்றென்று 


ங . 


X 


நான்காவது முல்லை கக . 

எக 
2.0 ( க ) 

அன்னையோ, மன்றத்துக் * கண்டாங்கே சான்றும் மகளிரை 
t யின்றி யமையேனென் றின்னவுஞ் சொல்லுவாய் 
நின்றாய் சென்நீ யெமர் காண்பர் நாளையும் 
கன்றொடு சேறும் புலத்து 

எ - து : அதுகேட்டவள் , நீ அத்தன்மையையுடையையோ என அருள் 
செய்து , பலரும் திரிகின்ற மன் றத்திலே எதிர்ப்பட்ட அப்பொழுதேநின்னைப் 
போலன்றி அமைதியை யுடையோர் மகளிரை இவ்விடத்துப் புணர்ச்சி 
யின்றாயின் உயிர்வாழேனென்று ரின்றாய் ; இவ்விடத்து நின்றால் எம் 
முடைய சுற்றத்தார் காண்பர் ; இனிஇன்றேயன்றி நாளையும் புலத்திலே கன்று 
மேய்த்தற்குப் போவேம் ; ஆண்டு வந்து இக்கன்மையன || உற்றவை மேற் 
சொல்லுவாய் ; நீதான் இனி ஈண்டு நில்லாமற்போவென இடங்கூறினாள் . 

. எ - று . 
இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சி வேட்கை பிறந்தது . 

நெடுவெண்பாட்டும் பின்னர் மூன்று வெண்பாட்டும் தனிச்சொல் 
லும் சுரிதகமும் பெற்ற அகப்புறக் கலிவெண்பாட்டு , 

( 50 ) 
( ககக . ) ( உ ) தீம்பால் கறந்த கலமாற்றிக் ( ங )கன்றெல்லாந் 

தாம்பிற் பிணித்து மானநிறீஇ யாய்தந்த 
பழிதீர் மறுவல் சிறிதே தோற்றலென்பதற்கு , ( அ ) " அன்னையோ.... 

புலத்து என்னும் பகுதியை மேற்கோள் காட்டி , இதனுள் 
அன்னையோ என்பது நகையொடு கூடிய சொல் என்பர் இளம் 
பூரணர் ; தொல் . களவி . சூ . 20. ( ஆ ) வறிது நகை தோற்றற்கு 
" அன்னையோ ... சொல்லுவாய் " என்னும் பகுதியை மேற்கோள் 

காட்டுவர் நாற்கவிராசநம்பியும் ; நாற்கவி . சூ . கஉஎ . 
உ . ( அ ) " ஆயர் வேட்டுவர் " என்னும் ( தொல் . அகத் . உக . ) சூத்திர 

வுரையில் , ஆயர் வேட்டுவரென்னும் இரண்டு பெயரே எடுத்து ஓதினா 
ரேனும் ஒன்றென முடித்தலான் அந்நிலங்கட்குரிய ஏனைப்பெயர்க 
ளான் வருவனவுங் கொள்க என்றுகூறி , அதற்கு இச்செய்யுளை மேற் 
கோள் காட்டினர் நச்சினார்க்கினியர் ; ( ஆ ) இதனைத் தலைமகள் 
உள்ளப் புணர்ச்சியின் உரிமைபூண்டிருந்தவாற்றிற்கும் வரைந்தெய்தக் 
கூறலுற்ற வாற்றிற்கும் ( தொல் . களவி . சூ . அ .) ( @ ) * பிறதளையான் 
( * இயற்றளையான் என்றும் பிரதிபேதம் ) வந்த கலிவெண்பாட்டுக்கும் 
( தொல் . செய் . சூ . கசசு . ஒரு பொருள் ) மேற்கோள் காட்டினர் 

இளம்பூரணர் . ( ஈ ) இந்நூற்பக்கம் எகஎ : க - ஆம் குறிப்பும் பார்க்க . 
கூ .. ( அ ) " சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் " முல்லைப்பாட்டு , கஉ . 

( ஆ ) " கன்று தாம்பரிந்து சீவக . சஉஉ . 
பிரதிபேகம் ) * கண்டாங்குச் சான்றார் , அன்றியமையலனென் . நான் 

1 கன்றொடு , 
|| உற்றமேற் . பின்னிரண்டு வெண்பாட்டும் , பிள்னரிரண்டுவெண்பாட்டும் . 
90 


க . 


. 


கலித்தொகை ககக . 
( க ) பூங்கரை நீலம் புடைதாழ மெய்யசைஇப்( உ ) பாங்கரு 

முல்லையும் ( தாய ( ஈ ) பாட்டங்காற் றோழிநம் 
ரு ( ச ) புல்லினத் தாயர் மகளிரோ டெல்லா 

மொருங்கு விளையாட வவ்வழி வந்த 
( ரு ) குருந்தம்பூங் கண்ணிப் பொதுவன்மற் றென்னை 
முற்றிழை யேஎர் மடநல்லாய் நீயாடுஞ் 

சிற்றில் பூனைகோ சிறிதென்றா னெல்லா 
க 0 பெற்றேம்யா மென்று பிறர் செய்த வில்லிருப்பாய் 

கற்ற திலைமன்ற காணென்றேன் | முற்றிழாய் 
( கூ ) தாதுசூழ் - கூந்தற் றகைபெறத் தை இய 
கோதை புனைகோ நினக்கென்றா னெல்லா 
யேதிலார் தந்தபூக் கொள்வாய் நனிமிகப் 
பேதையை மன்ற பெரிதென்றேன் + மாதரா 
யைய ( எ )பிதிர்ந்த ( அ ) சுணங்கணி மென்முலைமேற் 
ஹொய்யி லெழுதுகோ மற்றென்றான் யாம்பிறர் 
க . " பூங்கரை நீலந் தழீஇ கலி . ககரு . கச . 
உ . பாங்கரும் என்பதை நான்காமடியின முதற்சீராகக்கொண்டு அதனை 

ஐஞ்சீரடியாக்கலுமாம் . 
ங . " பாங்கரும் பாட்டங்காற் கன்றொடு செல்வேம் " கலி , கககா: க . 

இந்நூற்பக்கம் கா அஎ : க - ஆங் குறிப்புப்பார்க்க . 
( அ ) " குருந்த கண்ணிக் கோவலர் ஐங் . சஙக . ( ஆ ) " குருந்தலை 
வான்படலை சூடிச சுரும்பார்ப்ப , வாயன் புகுதரும் போழ்தினான் " 
ஐந் - எழ . உ அ . ( இ ) " குருந்தமென் கண்ணி சூடுங் கோவலர் 
கொழுந்து பாகவதம் . ( க ) வேய்ங்குழலிசைத்த . கக 
" தாது சூழ் கூந்தல் " என்பதனொடு , ( அ ) " கொய்பூந் , தாதுகொண 
டளகத் தப்பி " சீவக . உகசஅ ; ( ஆ ) " போது கொண் டணியி 
பொறுக்க லாற்றாத் , தாதுகொண டிருந்த தாழிருங் கூந்தலர் " 
பெருங் . (க ) சங : கச 0 - கசக . என்பவை ஒப்புநோக்கற்பாலன . 
( அ ) " சுணங்கு பிதிர்ந்து ..... ....வெம்முலை சிறுபாண் . உச - உசு . 
( ஆ ) " பிதிரு முலைமேற் சுணங்கு " திணைமொழி . உஅ . ( ) " பிதிர் 
ஈணங்கணி வெம்முலை " நைடத . வேற்றுரு . க . 

சுணங்கணி வனமுலை நற் க : சு ; கலி . கா : க . 
(பிரதிபேதம் * புடைத்தாழ, தாயப்பாட்டங்கால் , முற்றிழையொணமட , முற்றிழை 

யேர்மட . முற்றிய . * கூந்தற்கை . * கொள்வான்னி , + ஆயிழாய் . 


நான்காவது முல்லை கக . எகரு 
* செய்புற நோக்கி யிருத்துமோ நீபெரிது 

மையலை மாதோ + விடுகென்றேன் றையலாய் 
உ ) சொல்லிய வாறெல்லா மாறுமா றியான் பெயர்ப்ப 

வல்லாந்தான் போலப் பெயர்ந்தா னவனை நீ 
யாயர் மகளி ( க ) ரியல்புரைத் ( உ ) தெந்தையும் 
( கூ )யாயு மறிய வுரைத்தீயின் யானுற்ற 
நோயுங் களைகுவை மன் . 

இது தலைவி ஆயத்திடைத் தலைவனைக் கண்டவாறும் அவனைக்கூறி 
யனவும் கூறி , தோழியைத் தலைவனை வரைவு கடாவி யாய்க்கு அறத்தொடு 
நிற்கவேண்டுமென்றது . 

இதன் பொருள் . 
தோழீ ! இனிய பாலைக் கறந்த கலங்களை அவ்விடத்து நின்றும் 
எடுத்துவைத்துக் கன்றுகளையெல்லாந் தாம்பாற் கட்டி மனைக்கண்ணே 
நிறுத்தித் தாய்தந்த பூக்தொழிலினையுங்கரையினையுமுடைய நீலத்தையுடைய 
ஆடை பக்கத்தே தாழாநிற்க மெய்யை அசைத்துப் ( ச ) பாங்கர்க்கொடியும் 
முல்லைக் கொடியும்பரந்த ( ரு ) முற்றூட்டாகிய தோட்டத்திடத்தே நம்முடைய 
ஆட்டினத்தையுடைய ஆயர் மகளிரோடே ( சா ) மற்றை இருகூற்றில் ஆயர் மகளி 
ரெல்லாருஞ் சே விளையாடாநிற்ப அவ்விடத்தேவந்த குருந்தம்பூவாற் செய்த 
கண்ணியையுடைய பொதுவன் ||பின்னை என்னை நோக்கிச் சூழ்ந்த அணிகலங் 
களையும் - அழகினையும் மடப்பத்தையுமுடைய நல்லாய் ! நீ இழைத்து விளை 
யாடுஞ் சிற்றிலை யானுஞ் சிறிது புனைவேனோ என்றான் ; யான் அதற்கு ஏடா ! 
க . இயல் என்பது இலக்கணம் என்னும் பொருளில் வருதல் பெரு 

வழக்கு. இயல்பு என்பதும் அப்பொருளில்வருதலை( அ ) " அச்சான்கே 
மொழிபுண ரியல்பே " ( ஆ ) " இயல்புற நாடின் " என்னுந் தொல்காப் 

பியப்பகுதிகட்கு இவரெழுதியிருக்கும் உரையானுமறிக . 
உ . எந்தையும் ....... .மன் " என்பது குரவரை வரைவெதிர் கொள்ளு 

வித்தற்கு மேற்கோள் ; நாற்கவி . சூ . கசுச . 
வாவி யுறையு மடவனமே யென்னுடைய , ஆவி யுவந்தளித்தா யாதி 
யால் - காவினிடைத் , தேர்வேந்தற் கென்னிலைமை சென்றுரைத்தி " 
நள. சுயம்வ . ரு . 

இந்நூற்பக்கம் சுகூ அ : ரு - ஆம் குறிப்புப் பார்க்க . 
6. முற்றாட்டு - ஸர்வமானியம் , 
கா . மற்றை இருகூறு - பசுவினம் , எருமையினம் . 
பிரதிபேதம் ) * செய்வும் . விடுவென்றேன் . ஆயமகளிர் , || பின்னேயென்னை. - அழ 

கினையுமுடையமடப்பத்தையுடைய நல்லாளேர் . 


1 


எகசு 


கலித்தொகை கக்க . 


வரைந்துகொண்டு எமக்கு ஒரில்லை அமைத்தலறியாயாய்த் தன் சுற்றத்தார் 
எடுத்த இல்லிலே இவளிருக்க யாம் பெற்றேமென்று நினைத்திருக்குமவன் நீ ; 
ஆதலால் , உறுதியாக நீ உலகியலிற்கற்றதொன்றும் இல்லைக்காணென்றேன் ; 
* அதன்பின்புமுற்றிழாய் ! கட்டின மாலையை நினக்குத் தாதுசூழ்ந்தகூந்தலிலே 
அழகு பெறப் புனைவேனோ என்றான் ; யான் அதற்கு ஏடா ! நீ வரைந்து 
கொண்டு , விடாமற் கோதை புனைதல் அறியாயாய் , ( க ) எஞ் சுற்றத்தார் மிகக் 
கொண்டுவந்து சூட்டின பூவை மிகப் பூவென்று கொள்ளுமவன் நீ ; ஆதலால் 
உலகில் 

உறுதியாகப் பெரிதும் பேதை - தன்மையையுடையை என்றேன் ; 
அதன்பின்பு || மாதராய் ! வியக்க தகக சிதறின சுணங்கு அணிந்த மெல்லிய 
2 ) முலைமேலே தொய்யில் எழுதும் குழம்பால் எழுதுவேனோ என்றான் ; யான் 
அதற்கு நீ வரைந்துகொண்டு வெளியாக எழுதுதல் ஈன் மனத்து இல்லை,யாம் 
எப்பொழுதும் ( ங ) என்சுற்றத்தார் கோலஞ்செய்து எழுதுங்காலம் பார்த் 
+ திருப்பேமோ ? இனி இங்ஙனம் இருத்தலாற்றேம் , . இங்ஙனங்கூறுதலின் 
பெரிதும் மயக்கத்தையுடையை , ஙகனம் X அன்புள்ளார்போலக் கூறு 
நின்றாய் , அவற்றைத்தவிர் என்று கூறினேன் ; தையலாய் ! அவற்றின் 
பின்னர் அவன் சொன்ன நெறிகளெலாவற்றையும் + இங்ஙனம் மாறாய் 
மாறாய் யான் மறுக்க , இனிக் களவு கழாதென்று ( ச ) ** அலமந்தான் 
போலே மீண்டு போயினான் ; அவனை ஆயர்மகளிரை வரைந்து கொள்ளும் 
இலக்கணத்தை அறிவித்து , பின்னர் என்னுடைய தந்தையும் ( ரு ) யாயும் 
இக்களவொழுக்கம் அறியும்படி அறத்தொடு + நிலைவகையால் உரைப்பை 

" பணணித்தமர்தந் தொருபுறந் தை இய , கணணி " கலி . க o க : கூ - க O. 
இளமுலைமேற் , றொய்யி லெழுதவும் வல்லன் " கலி . கசங ஙஉ - ங ங . 
ன்றோன மேற் , கரும்பெழுது தொய்யிற்கு " ( கலி . சுங : சு - எஎ . ) 
பதனுரையால மகளிர்க்கு அவாகணவரேயன்றிச் சுற்றத்தாரும் 
கேகாலஞ்செய்தலுண்டென்பது அறியலாகும் , 
1. அலமருதல் - சுழலுதல் ; என்றது , மன மயங்குதலை . இப்பொருளிலு 
ஆல்லாத்தலென்னுஞ்சொல் 

வருதலை, (அ ) அல்லாந்தா ரலவுற” 
கலி . உக : உ ) ( ஆ ) " அல்லாத தவண்டுங்க " ( இ ) அலலாந் தகன் 
கோயி லாழ்கடல்போ லாயிற்றே " ( ஈ ) அலறி யல்லாப்ப போன் 
றாரே " ( சீவக . உ க க ங , உக காச , உகசு சு ) என்பவற்றின் உரையாலும் 
அறிக . ( உ ) " அல்லாப்புற் றஞ்சினேன் " ( சீவக . நமகள் ) என்புழி , 
அல்லாப்பென்பதாகு, வருத்தமென்னும் பொருளும்காணப்படுகிறது . 
யாய் - என் தாய் . (அ ) யாயு ஞாயும் யாரா கியரோ குறுந் . 10 . 
யோயேகண்ணனுங் கடுங்காதலளே " அகம்.கஉ : க ;( @ )" நீனின் 

அ 
பிரதிபேதம் ) * அதன்பின்பு கட்டின மாலையை நினக்கு முற்றின தாது , அதற்கு வரைந்து 

தலாலுறுதியாக, || ஆயிழாய் , + இருப்போமோ . ஃ அங்ஙனம் , : அன் 
புள்ளாரைப்போல , + இங்ஙனமாருயான் . = இக்களவு , ** அலமாந்தான் . 

வந்துகொள்ளும் . 11 நிலைவகையாயுரைப்பையாயின் . 


ங . 


காவடி 


-- + 


நான்காவது முல்லை கஉ . எகள் 
ரயின் , அவன் உற்ற நோயன்றி யான் உற்ற நோயையும் மிகப்போக்குவை ; 
தனைக் குறிக்கொள் என்றாள் . எ 
இதனால் , தலைவிக்கு அசைவு பிறந்தது . 
இது ( க ) பன்னீரடியின் இகந்து தளையும் விரவி ஐஞ்சீரடியும் வந்து ஒரு 
பாருணுதலாது வந்த கலிவெண்பாட்டு . 

( கக ) 
நகஉ . ) யாரிவ னென்னை விலக்குவா னீருளர் 
பூந்தா மரைப்போது தந்த விரவுத்தார்க் 
கல்லாப் பொதுவனை நீமாறு நின்னொடு 
சொல்லலோம் பென்றா ரெமர் ; 
ரு எல்லா , கடாஅய கண்ணாற் கலை இயநோய் செய்யு 
நடாஅக் கரும்பமன்ற தோளாரைக் காணின் 
விடா அலோம் பென்றா ரெமர் ; 
அ கடா அயார் , நல்லாரைக் காணின் விலக்கி நயந்தவர் 
பல்லித ழுண்கண்ணுந் தோளும் புகழ்பாட 
நல்லது கற்பித்தார் மன்ற நுமர் பெரிதும் 
வல்ல ரெமர்கட் செயல் 

; 
உ ஓஒ , வழங்காப் பொழுது நீ கன்றுமேய்ப் பாய்போல் 
வழங்க லறிவா ருரையாரே லெம்மை 
யிகழ்ந்தாரே யன்றோ வெமர் 

i ; 
ஒக்கு , மறிவல்யா னெல்லா விடு ; 
சு விடேன்யா , னென்னீ குறித்த திருக்கூந்தா 
னின்னையென் முன்னின்று 
சொல்லலோம் பென்றமை யன்றி யவனை நீ 
புல்லலோம் பென்ற துடையரோ மெல்ல 


. 


படிவந்தா னெடியோனை முதற்பயந்த , தாயென்று முதுமறை பரவி 
னும் , யாயென் றல்ல தியாந்துணி யலமே " ( தொல் . செய் . 
பேர் . உரை மேற்கோள் ) என்பவையும் இது தன்மையொட்டுத்தபெய 
ரென்று கல்லாடரும் தன்மையொடொட்டிய பெயரென்று நச்சினார் 
கினியரும் எழுதியிருப்பவையும் இங்கே அறிதற்பாலன . 
பன்னிரண்டடியின் இகந்து ஒரு பொருணுதலாது வரும் கலிவெண் 
பாட்டுக்கு இச்செய்யுள் மேற்கோள் ; தொல் . செய் . சூ . கருங . பேர் . நச் 


எகஅ 


கலித்தொகை ககஉ . 


உ 0 முயங்குநின் முள்ளெயி றுண்கு மெவன்கொலோ 

மாயப் பொதுவ னுரைத்த வுரையெல்லாம் 
வாயாவ தாயிற் றலைப்பட்டாம் பொய்யாயிற் 
சாயலின் மார்பிற் கமழ்தார் குழைத்தரின் 
னாயித ழுண்கண் பசப்பத் தடமென்றோள் 
சாயினு மேஎ ருடைத்து, 

இது வினைவலப்பாங்கிற் றலைவியை ஆற்றிடைக்கண்டு வினைவல பாங் 
கிற்றலைவன் விலக்கி நகையாடி இருவருஞ் சிலமொழி கூறியவழி அவள் 
கூட்டத்திற்கு உடம்பட்டது . இது ( க ) கைக்கிளை . 

இதன் பொருள். 
( உ )யாரிவ 

னென்னை விலக்குவா * னீ( ங )ருளர் 
பூந்தா மரைப்போது தந்த விரவுத்தார்க் 
( ச ) கல்லாப் பொதுவனை நீமாறு நின்னொடு 
சொல்லலோம் பென்றா ரெமர் 

து : என்னை விலக்கு வானாகிய இவன் எமக்கு என்ன உறவுடைய 
னென ( ரு ) முன்னிலைப்புறமொழியாகப் புலந்து கூறி , பின்னர் அவனை 
நோக்கி 
நீரிலே அசைகின்ற பொலிவையுடைய தாமரையினது பூவை எமக்கு விளை 
க . ( அ ) கல்லாப் பொதுவனை நீமாறு எனப்பொது வியர் கூறலும் 

" நடா அக் கரும்பமன்ற தோளாரைக் காணின் , விடா அலோம் பென்றா 
ரெமர் " எனப் பொதுவர் கூறலும் மிக்க காமத்து மிடலாகிய பெருந் 
திணை யாதலின் முல்லையுட் கோத்தாரென ( தொல் . அகத் . சூ.கூ. ) 
உரையில் இவரே வேறு திணையாக எழுதியிருப்பது இங்கே ஆராயத் 
தக்கது . 
தலைவன் சொல்லெதிர் தலைவி உடம்பாடிருப்பவும் , இசைவில்லா 
தாரைப்போல அல்ல கூற்றுக் கூறுதற்கு , யாரிவ னென்னை. 

ரெமர் என்பதனை மேற்கோள் காட்டி , எவன்கொலோ ....... 

ஏஎருடைத்து என உடம்பாடு கூறினாளாதலின் முற்கூறியது 
அல்ல கூற்றாயிற்று என்பர் இளம்பூரணர் ; தொல் . களவி . 
உளர்தல் - அசைதல் . 
" கல்லாக் கோவலர் ( ஐங் . கூசை ) என்பது இங்கு ஒப்பு நோக்கற் 
பாலது . 
6. யாரைமீ யென்னை விலக்குவாய் என்னாது “ யாரிவனென்னை விலக்கு 

வான் ” என்றது முன்னிலையிற் புறமாக மொழிந்தது . 
(பிரதிபேதம் ) * நீருளபூந்தாமரை , - புலாந்து . அசைக்கின்ற பூவையுடையதாமரை. 


சூ . கக . 


எக்கூ 


நான்காவது முல்லை கஉ . 
பாடத் தந்த , (க ) பலமலர் விரவுதலையுடைத்தாகிய தாரினையுடைய , நினது 
பாதித்தன்மை கல்லாதபடி இயல்பாகப்பட்ட இடையனாந் தன்மையை 
டையை ; இவ்வொழுக்கம் அறிந்தாரைப்போல எம்முடைய சுற்றத்தார் 
என்னோடு சிலசொல்லுதலைப் பாதுகாத்துக்கொள் என்றார் ; ஆதலால் நீ 
சண்டு நில்லாது போ என்றாள் . எ 
" எந்நில மருங்கிற் பூவும் ( உ )என்பதனால் , தாமரை கூறினார் . 
எல்லா , கடாஅய ( ங ) கண்ணாற் கலை இயநோய் செய்யு 
நடா அக் (சக்ரும்பமன்ற தோளாரைக் காணின் 
விடா அலோம் பென்றா ரெமர் 
எ - து : அதுகேட்டவன் e ! வேட்கை செலுத்தின . கண்ணாலே 
னத்தைக் கலக்கின காமநோயை உண்டாக்கும் எழுதுகரும்பு நெருங்கின 
தாளினையுடைய மகளிரைக் கண்டாயாயிற் போகவிடாதே கொள் ; அவர் 
செய்த நோயை அவரைக் கொண்டே பரிகரித்துக்கொள்ளென்று கூ 
நம்முடைய சுற்றத்தார் என்றான் . எ 
அ கடாஅயார் , நல்லாரைக் காணின் விலக்கி நயந்தவர் 

பல்லித ழுண்கண் ணுந் தோளும் புகழ்பாட 
நல்லது கற்பித்தார் மாற நுமர்பெரிதும் 
வல்ல ரெமர்கட் செயல் 

து : அதுகேட்டவள் அங்ஙனம் பரிகரித்துக்கொள்ளென்று கூறி 
எவர்கள் அதுவேயன்றி நல்ல மகளிரைக் கண்டாயாயிற் போகாமல் தடுத்து 
விரும்பி அவருடைய ( ரு ) பல பூக்களையும் போலுங் கண்ணையும் புகழப்படுந் 
( அ ) " பிடவமுங் கோடலும் ...... 

காயாவும் பிறவு , மணிகொள 
மலைந்த கண்ணியர் " ( ஆ ) மெல்லிணர்க் கொன்றையு மென்மலர்க் 
காயாவும் , புல்லிலை வெட்சியும் பிடவுந் தளவுங் , குல்லையுங் குருந்துங் 
கோடலும் பாங்கருங் , கல்லவுங் கடத்தவுங் கமழ்கண்ணி மலைந்தனர் ” 
கலி . க o க : 2 - சு ; க O : க - சு என்பவையும் இந்நூற்பக்கம் சுங.அ : 

உ - ஆம் குறிப்பும் ஒப்புநோக்கற்பாலன . 
உ . தொல் . அகத் . சூ . கக . 
ங . இந்நூற்பக்கம் எகா : ங -ஆங் குறிப்புப் பார்க்க 

" தோண்மேற் , கரும்பெழுது தொய்யிற்கு " கலி . சுங . எ - அ என்ப 

தும் அதன் குறிப்பும் இங்கே அறிதற்பாலன . 
கு . பல பூக்களென்பதற்கு , மகளிர் கண்ணுக்கு உவமையாகக் கூறப்படும் 

செந்தாமரை , குவளை , கருநெய்தல் , கருவிளை , நறா முதலியமலர்களென்று 
பிரதிபேதம் ) * சாதித்தன்மையைக்கல்லாதவடிவியல்பாக. பூவும்புள்ளும் 


எ 


. 


எ 20 

கலித்தொகை ககஉ . 
தோளையும் பாடும்படியாக நல்லதொரு தொழில் கற்பித்தார் ; அவர்தாம் 
அறுதியாக ; எம்முடைய சுற்றத்தாரிடத்து அவர் வரைவுநேர்தற்குச் செய்யுஞ் 
செயலை நும்முடைய சுற்றத்தார் பெரிதும் வல்லராயிருந்தாரென்றாள் . எ - று . 

* இஃது , இகழ்ச்சி , 
க 2 ஓஒ . ( க )வழங்காப் பொழுது நீ கன்றுமேய்ப் பாய் போல் 

வழங்க லறிவா ருரையாரே லெம்மை 
யிகழ்ந்தாரே யன்றே வெடர் 
எ - து : அதுகேட்டவன் தன் மனந்தே ஓ ! என வியந்து , பின்னர் 
வெயில்வெம்மையால் ஒருவரும் வழங்காக உச்சிக்காலத்தே நீ கன்று மேய்ப் 
பாய்போலப் பிறர்க்கு நோயைச்செய்து திரிகின்ற தன்மையை 

றதன்மையை அறிந்திருக் 
கின்றவர்கள் இப்படித் திரிகின்றாளென்று எனக்கு உரையா திருப்பாராயில் எம் 
முடைய சுற்றத்தார் எம்மை இகழ்ந்தாரேயல்லவோ என்றான் . எ - 
கரு ஒக்கு , மறிவல்யா னெல்லா விடு 
எ - து : அதுகேட்டவள் 

கூறியது ஒக்கும் ; எடா ! இது பொய் 
யென்று -யான் அறியவேண்டா; இக்கூற்றைக் கைவிடென்றாள் . எ - று. 
கசு விடேன்யா, னென்னீ குறித்த திருங்கூந்தா 

னின்னையென் முன்னின்று 
சொல்லலோம் பென்றமை யன்றி யவனை 

புல்லலோம் பென்ற துடையரோ மெல்ல 
20 | முயங்குநின் முள்ளெயி றுண்கு மெவன்கொலோ 

மாயப் பொதுவ னுரைத்த வுரையெல்லாம் 


- 


கொள்ளலாம் . இவ்வுரையாசிரியர் இதழென்பதைச் சினையாகு பெய 
ராக்கிப் பல்லிதழென்பதற்கு , பல பூவென்று பொருள் கூறினார் . 
இதற்கே பலவாகிய இதழினையுடையதென்று அன்மொழித் தொகை 
யாக்கிப் பூவென்ற பொருள் கூறுவாருமுளர் . பல்லித ழுண்கண் 
என்னுந்தொடர்மொழி , ( நற் . உச O : கக ; குறுந் . ரு ; ஐங் . கஎ , கக o , 
ங ஙச , கூருக , சஎக ; கலி . சாரு : கக , க 00 : க O ) பலவிடங்களிலும் 

வருதல்காண்க . 
க . வினைவல பாங்கின ளாய தலைவியை நோக்கிக் கலைவன் கூறியதற்கு , 

" வழங்காப் பொழுது நீ... ... வெமர் என்பது மேற்கோள் ; தொல் . 

அகத் . சூ . உங . நச் . 
( பிரதிபேதம் ) * இது இக்கட்சி . . என்னை . மேய்ப்பாரைப் போலே . || முயங்கிரின் முன்னே 

யிறுண்டுமெவன் . 


நான்காவது முல்லை கஉ . 


எஉக 


எ 


வாயாவ தாயிற் றலைப்பட்டாம் பொய்யாயிற் 
( க )சாயவின் மார்பிற் கமழ் ( உ ) தார் * குழைத்தநின் 
னாயித ழுண்கண் பசப்பத் தடமென்றோள் 
சாயினு மேஎ ருடைத்து 

து : அதுகேட்டவன் யான் நின்னை விடேன் ; கரிய கூந்தலை 
டையாய் ! யான் கூறிய கூற்றை நீ பொய்யாகக் குறித்ததென் ? யான் 
பொய்கூறிற்றிலேன் ; அது நிற்க , நின் சுற்றக்கார் நின்னை என் முன்னே 
ன்று சில சொல்லுதலைப் பாதுகாத்துக் கொள்ளெனச் சொன்னமையன்றி 
அவனை நீ புல்லுதலைப் பாதுகாத்துக்கொள்ளென்ற வார்த்தையை அவர் 
டையரோ ? இல்லையன்றே ! ஆதலால் நீ மெத்தென முயங்குவாய் , அப் 
பாழுது யான் நின் கூரிய ( ங ) எயிற்றை உண்பேனென்றான் ; அதுகேட் 
வள் , இவன் கூறியது எத்தன்மைத்தோவென நெஞ்சொடு உசாவி , பின்னும் 
ன்னெஞ்சை நோக்கி , பொய்யை வல்ல பொதுவன் கூறிய கூற்றெல்லாம் 
மெய்யாயிருப்பதோர் வார்க்கை யாயில் அவனிடத்து மனைவாழ்க்கையிதே 
பட்டேமாகின்றேம் ; அன்றி அது பொய்யாயிற்றேல் மென்மை இனிதாகிய 
மார்பிற் கமழ்கின்ற மாலையை வருத்தின நின்னுடைய அழகிய இதழ்போலுங் 
ச ) கண்கள் பசலைநிறங் கொள்ளப் பெருமையையுடைய மெல்லிய தோள் பின் 
னர் மெலியினும் நின் மேனி இப்பொழுது பெறுகின்ற அழகையுடைத்துக் 
நாண் எனக் கூட்டத்திற்கு உடம்பட்டுக் கூறினாள் . எ - 

குழைத்த என்னும்பெயரெச்சம் நின் என்னும் பெயரொடு முடிந்தது 
என்று மேய்ப்பாய் போ லென்பதனால் , வினைவல பாங்காயிற்று . " நோயு 


று . 


, 


க . ( அ ) ஊரன் மார்பே ....... இன்சா யற்றே " ( ஐங் . கச . ) என்பதும் 

( ஆ ) " இன்சாயன் மார்பன் ( கலி . கா ரு : ந . ) என்பதும் அதன் குறிப் 
பும் ஈண்டு அறிதற்பாலன . 
தார் குழைதலைக்குறித்து , சீவக . உ O ஙச , உ.சுஉ ; பு - வெ . பெருந் 
கஉ ; இவற்றில் வருபவையும் " குழைந்தநின் றாரும் ( கலி . கக : 

கக - கஉ . ) என்பதும் அதன் குறிப்பும் இங்கே நோக்கற்பாலன . 
கூ . ( அ ) " கரும்பின் , காலரி கடிகைக் கண்ணயின் றன்ன , வாலெயி 

அறிய வசையி றீநீர் குறுந் . உகாஎ . ( ஆ ) " முள்ளுறழ் முளையெயிற் 
றமிழ்தூறுந் தீநீரைக் , கள்ளினு மகிழ்செய்யுமெனவுரைத்தும் கலி . 

( இ ) " பாலொடு தேன்கலந் தற்றே பணிமொழி , 
வாலெயி றூறிய நீர் குறள் . ககஉக . என்பவையும் ( ஈ ) இந்நூற்பக்கம் 
ங ங : க - ஆங்குறிப்பில் இவ்விடத்துக்குப் பொருந்துவனவும் அப்பக்கம் 
ங - ஆங் குறிப்பும் பார்க்க . 

இந்நூற்பக்கம் உ எசு : ரு - ஆம் குறிப்புப் பார்க்க . 
(பிரதிபேதம்) * குழைத்தவென் , மனை வாட்கையிலே . பெருமையையுடைய தோள் 

91 


கங 


எடிட் 


கலித்தொகை ககக . 


மின்பமும் ” என்னும் ( க ) சூத்திரத்து , “ உறுப்புடை யதுபோ லுணர்வுடையது 
போன் , மறுத்துரைப் பதுபோ னெஞ்சொடு புணர்த்தும் ” என்பதனால் உறுப் 
புடைத்தாகக் உறினாள் . 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 

இது முச்சீரடியும் இருசீரடியும் இடையேவந்த கொச்சகக் கலி . ( க . ) 
( கககூ . ) நலமிக நந்திய நயவரு தடமென்றோ 

ளலமா லமருண்க ணந்நல்லாய் நீயுறீஇ 
யுலமர லுயவுநோய்க் குய்யுமா றுரைத்துச்செல் ; 
பேரேமுற்றார்போல முன்னின்று விலக்குவா 

யாரெல்லா நின்னை யறிந்ததூஉ மில்வழி ; 
சு தளரியா லென்னறிதல் வேண்டிற் பகையஞ்சாப் 

புல்லினத் தாயர் மகனேன் மற்றியான் ; 
அ ஒக்குமன் ; 

புல்லினத் தாயனை நீ யாயிற் குடஞ்சுட்டு 


ரெமர் ; 
நல்லினத் தாய 


கக எல்லா ; 

நின்னொடு சொல்லி னே தமோ வில்லைமன் ; 

ஏதமன் றெல்லை வருவான் விடு 
கச விடேன் ; 

உடம்பட்டு நீப்பார் கிளவி மடம்பட்டு 
மெல்லிய வாத லறியினு மெல்லியா 
னின்மொழிகொண் டியானோ விடுவேன்மற் றென்மொழிகொண் 

டென்னெஞ்ச மேவல் செயின் ; 
கக நெஞ்சேவல் செய்யா தெனநின்றாய்க் கெஞ்சிய 

காதல்கொள் காமங் கலக்குற வேதிலார் 

பொய்ம்மொழி தேறுவ தென் ; 
உஉ தெளிந்தேன் றெரியிழா யான் ; 
உ ங பல்கால்யாங் கான்யாற் றவிர்மணற் றண்பொழி 

லலக லகலறை யாயமொ டாடி 
க . தொல் . பொருளி . சூ . உ . 
( பிரதிபேதம் ) * கிளந்துமென்பதனால் , கிளர்ந்து மென்பதனால் . 


நலமிக நந்திய நான்காவது முல்லை கங . 

எ k 
முல்லை குருந்தொடு முச்சிவேய்ந் தெல்லை 
யிரவுற்ற தின்னங் கழிப்பி 
யரவுற் றுருமி ன திருங் குரல்போற் பொருமுர 
ணல்லேறு நாகுட னின்றன 
பல்லா னினநிரை நாமுடன் செலற்கே, 

இது வினைவல பாங்கிற் றலைவியை ஆற்றிடைக்கண்டு அவளை வினை 
வலபாங்கிற் றலைவன் விலக்கி அவளோடு சிறிது கூறியவழி அவள் கூட 
லுறுகின்றள் கூறியது . இது கைக்கிளை . 

இதன் பொருள். 
க ) ளலடி ( 2 ) லமருண்க ணங்கல்லாய் நீயுறீஇ 
( ங ) யுலமர லுயவுநோய்க் குய்யுமா றுரைத்துச்செல் 

நன்மை மிகப் பெருகிய விருப்பம் வருகின்ற பெருமையை 
யுடைய மெல்லிய தோளினையும் சுழலுதலுடைய , முகத்தோடு பொருந்தின 
கண்ணினையும் அழகினையுமுடைய நல்லாளே ! நீ உற்றதனால் உழத்தலை 
யுடைய வருந்து நோய்க்கு ( ச ) உய்யும் நெறியைக் கூறிப் பின்புபோ என 
விலக்கினான் . எ - 

( ரு ) | பேரேமுற்றார் போல முன்னின்று விலக்குவா 

யாரெல்லா நின்னை யறிந்த தூஉ மில்வழி 
க . " அலமா லுண்கண்ணார் ( கலி . எங : கஉ ) என்பதும் இந்நூற்பக்கம் 

சசக : உ -ஆம் குறிப்பும் பார்க்க . 
உ . அமர்க்கண் கலி - : க ; நிள : உ . 
கூ . ( அ ) உலமால் வருத்த முறுதும் அகம் . கஅ : கங ; ( ஆ ) யா மூல 

மா " கலி. அங : உ. 
ச . உய்யும் நெறி - தப்பிப் பிழைக்கும் வழி ; உயவு நோயைப் போக்கு 

கின்ற வழியென்றுமாம் . 
கு . ( அ ) எல்லான் என்பது எல்லாவென அண்மைக்கண் ஈறழிந்ததேதன் 

கொண்டு , " பேரேமுற் றார் போல ... யாரெல்லா " என்னும் பகுதியை 
மேற்கோள் காட்டுவர் , மயிலைநாதர் ; நன் . பெயரி . சூ . 60. ( ஆ ) " ஏமுற 
விரண்டு முளவென மொழிப ” என்புழி , ஏமுறல் மயங்குதலை 

யுணர்த்திவருதற்கு , “ பேரேமுற்றார்போலமுன்னின்றுவிலக்குவாய் " 
(பிரதிபேதம் ) * கூடஉடம்பட்டாளாக அவள் கூறியது . இது , " நீயுறீஇயவுலமால் , உறுதி 

சூழ்தலையுடைய , || பேரேமுற் முய்போல . 


எஸ்ச 


கலித்தொகை கக்கூ . 


டைய 


து : அதுகேட்டவள் , எடா ! நின்னை முன்பு கண்டு அறிந்ததூஉ 
மில்லாத என்னிடத்தே பெரிய பித்தேறினரைப் போல முன்னே நின்று 
க ) விலக்குகின்ற நீ யார் தான் என்றாள் . எ 
( 2 )தளரியா 

லென்னறிதல் வேண்டிற் பகையஞ்சாப் 
( ங ) புல்லினத் தாயர் மகனேன் மற்றியான் 

து : அதுகேட்டவன் , என்னை நீ அறிதலை விரும்பின் மனந்தளர் 
கின்ற இயல்பினையுடையாய் ! யான் பகைக்கு அஞ்சாத ஆட்டினத்தை 
யுடைய ஆயரானவர்க்கு ஒருமகனாத லுளேனென்று தன் செல்வக்குடிப் 
பிறப்பு உணர்த்தினான் . எ - 
அ ஒக்குமன் 

புல்லினத் தாயனை நீ யாயிற் ( ச ) தடஞ்சுட்டு 
நல்லினத் தாய ரெமர் 

எ - து : அதுகேட்டவள் , அது மிகவும் ஒக்குமென அதற்கு உடம்பட்டு , 
பின்னர் நீ ஆட்டினத்தையுடைய ஆயனாந் தன்மையையுடையையாயின் 
எம்முடைய சுற்றத்தார் நும் இனத்திற் சிறந்த ன்ன தனைக் குடம் பால் 
போதுமென்று கருதப்படும் பசுவினத்தையுடைய இ பரெனத்தன் செல்வக் 
குடிப்பிறப்பு உணர்த்தினாள் . எ 
கக எல்லா 
நின்னொடு சொல்லி னேத மோடவில்லைான் 

து : அதுகேட்டவன் , எடீ ! இங்ஙனஞ் சிறந்த நின்னோடே சில 
மொழி கூறின் மிகக் குற்றமோ இல்லை என்றான் 
க x 1 ஏ தமன் றெல்லை வருவான் விடு 

1. அதுகேட்டவள் , இருவரும் ஒத்த குடியாயிற் பின்னைச் 
சில | கூறிற் குற்றமென் ? யான் நாளை வருதற்கு இப்பொழுது போகவிடு 
என்றாள் . எ 

என்பது மேற்கோள் ; தொல். கள . சூ . கஅ . நச் . ( இ ) " எம்மை , 
முன்னைநின் றாங்கே விலக்கிய வெல்லாநீ , யென்னேமுற் றாஅய் 
விடு ( கலி . ககசு : உ - ச . ) என்பது இதனோடு ஒப்புநோக்கற்பாலது . 
ஈ ) " பேரே முறுநர் " என்பது நற் . உட O : எ . (உ ) 

( உ ) இந்நூற்பக்கம் 
சசரு : ச - ஆங் குறிப்பும் பார்க்க . 
நின்னைத் தகைத்தனேன் கலி . க o அ : 20 . 
தளரிய லவரொடு " கலி . சுசு : கஎ . என்பதும் அதன் குறிப்பும் பார்க்க 
கலி . க o எ : உ . அடியையும் அதன் குறிப்பையும் பார்க்க . 

இந்நூற்பக்கம் சா அஎ: உ ஆம் குறிப்புப் பார்க்க . 
( பிரதிபேதம் ) * உடையேனென்று , 1 ஓக்கும் புல்லி . ஏதமன்றென்னை , கூறிக்குற்றமென் . 


- 


று . 


எ 


நான்காவது முல்லை க .. 


எஉரு 


சுச விடேன் 


உடம்பட்டு நீப்பார் கிளவி மடம்பட்டு 
மெல்லிய வாத லறியினு மெல்லியா 

( கொண் 
( க ) னின் மொழிகொண் டியானோ - விடுவேன்மற் றென்மொழி 
டென்னெஞ்ச மேவல் செயின் 

து : அதுகேட்டவன் , யான் விடேனென்று கூறி , பின்னரும் 
( உ ) என்னுடைய வார்த்தையைக்கேட்டு என் நெஞ்சம் அறியாமையிலே புகுந்து 
எனக்கு எவலைச் செய்யுமாயின் , உலகத்தில் ஒரு காரியக்கூற்றால் ( ங ) உடன் 
பட்டு மனத்தால் உடன்படாதார் கூற்றுச் செவிக்கு மெத்தென்றிருத்தலை 
அறிந்திருந்தேனாயினும் , மெல்லிய இயல்பினை யுடையாய்! நின்னுடைய வஞ்ச 
மானமொழியை உண்மையாகக் கொண்டு யானோ போகவிடுவேன் ; அதனாற் 
பெற்றதென் ? அஃது ஏவல் செய்யாதாயிற்றே என்றான் . எ - 
ககூ நெஞ்சேவல் செய்யா தெனநின்றாய்க் கெஞ்சிய 

( ச காதல்கொள் காமங் கலக்குற ( ரு )வேதிலார் 
|| பொய்ம்மொழி தேறுவ தென் 

எ - து : நின்னைக் கைகடந்து நின்ற காதலைக் கொண்ட காமங் கலக்குத் 
லுறுகையினாலே என்னெஞ்சு எனக்கு எவலைச்செய்யாதெனச் சொல்லிநின் 

ற 
உனக்கு ஏதிலார் கூறிய பொய்யாகிய வார்த்தையைத் தெளியுந்தன்மை 
எங்ஙனே உண்டாயிற்று என்றாள் . எ - று . 


" நின்மொழி ... 

செயின் " என்பது மறுத்துரைப்பது போல் தலை 
மகன் கூற்று உ .வகைபற்றி வந்ததற்கு மேற்கோள் ; தொல் . பொருளி. 
சூ . உ . இளம் . 

அவர்நெஞ் சவர்க்காதல் கண்டு மெலனெஞ்சே, நீயெமக் காகா 
தது குறள் . கஉகக . 
ங . (அ ) " மனத்தி னமையா தவரை யெனைத்தொன் றஞ், சொல்லினாற் 

றேறற்பாற் றன்று " ( ஆ ) நட்டார்போ னல்லவை சொல்லினு 
மொட்டார்சொ , லொல்லை யுணப் படும் " குறள் . அஉரு . அஉ சு . 
( அ ) " காதற் காமங் காமத்துச் சிறந்தது பரி . க : கச . ( ஆ ) " காதல் 
செய் காமங் கனற்ற " பு -வெ . கைக்கிளை . பெண்பார் . ச . 
எதிலார் யாதும் புகல விறைமகன் , கோதொரீஇக் கொள்கை 
முதுக்குறைவு - நேர்நின்று , காக்கை வெளிதென்பா ரென்சொலார் 

தாய்க்கொலை , சால் புடைத் தென்பாரு முண்டு " நீதி நெறி. 
( பிரதிபேதம் ) * அகலறியிலும் , விடுவேனென் மொழி , ஆயிலும் , வின்மொழி . 


நங் . 


& taஉசு 


கலித்தொகை கககூ 


று . 


ஏதிலாரென்றது , தான் எதிலேனல்லேனென்னும் பொருண்மை குறிப் 
பாய்த் தோன்றக் கூறியது . பொய்ம்மொழியென்றது தான் உண்மைகூறவும் 
பொய்யாகக் கொண்டானென்பது தோன்றக் கூறியது . 
உஉ தெளிந்தேன் * றெரியிழா யான் 

எ - து : அதுகேட்டவன் , தெரிந்த இழையினையுடையாய் ! நீ இப் 
பொழுது கூறிய கூற்றால் நீ முன்னர் வருவான் விடு ) என்றது உண்மை 
யென்று யான் ( தெளிந்தேன் என்றான் . எ - 
உ ங பல்கால்யாங் கான்யாற் றவிர்மணற் றண்பொழி 

லல்க லகலறை யாயமொ டாடி 
முல்லை குருந்தொடு முச்சிவேய்ந் தெல்லை 
யிரவுற்ற தின்னங் கழிப்பி 
யரவுற்( க ) றுருமி ன திருக் குரல்போற் பொருமுா 
ணல்லேறு நாகுட னின்றன 
பல்லா னினநிரை நாமுடன் செலற்கே 

என்று பின்னர் , யாம் முல்லைப்பூவைக் குருந்தம்பூவோடே 
முடியிலே சூடிப் பலகாலுங் காட்டாற்றில் விளங்குகின்ற மணலையுடைய 
குளிர்ந்த பொழிலிடத்து யாம் முன்பு தங்கும் அகன்ற பாறையிலே ஆயத் 
தோடே விளையாடுகையினாலே பகற்பொழுது போய் இராப்பொழுது வந் 
தோன்றிற்று ; அது வருவதற்கு முன்னர்ப் போகாமல் + தாழ்க்கின் நம்மைக் 
கோபிப்பார்கள் ; அதனை உணராது நீ இன்னங் காலங்கழியாநின்றாய் ; பல 
பசுவினத்தினுடைய திரளுக்குள்ளே , ( உ ) பாம்புசேர்கையினாலே அதிரும் உருமி 
னுடைய குரல்போல அதிரும் பொருகின்ற மாறுபாட்டினையுடைய நல்ல 
( ங )ஏறுநாகுடனே தம்மிற் கூடி நின்றன ; அவைபோல நாமுங்கூடிச் சேரப் 
போதற்குக் கூட்டத்திற்கு உடம்படுவாயாக என்றான் . எ - 


று . 


கஅ : 40 . 


( அ ) " வானேறு வானத் துரற்ற வயமுர , ணானேற் றொருத்த லதனோ 
டெதிர்செறுப்ப " கார் . க . ( ஆ ) " இடியார் கடுமுழக் கேறு " தே . 
( இ ) " இடிக்குர லானேற் றினமெதிர் செறுப்ப " கல் . 
(ஈ ) “ ( அடலேறு ) இடியிட்டதிர்கா ரெதிறேற்றெழுந் தாங்கு நோக்கி 

திருவிளை . மாயப்பசுவை வதைத்த . கஎ . 
உ . இந்நூற்பக்கம் உஎச . ரு - ஆம் குறிப்புப் பார்க்க 

" மல்லன் மறுகின் மடநா குடனாகச் , செல்லு மழவிடைபோற் செம் 

மாந்து " நன . சுயம் . கருசு . 
பிரதிபேதம் ) * தெரியிழாய் எ - து , - தெரிந்தேன் , 1 இன்னும் , || தங்கும் பாறையிலே 

+ தாட்சின் . 


* 


நான்காவது முல்லை கச . 

உஎ 
“ ஓங்குசினைத் தொடுத்த வூசல் பாம்பென , முழுமுத றுமிய வுருமெறிக் 
தன்றே ”(க ) என்றார் பிறரும் . 

( உ )யாங் கூட ஆயத்தோடு ஆடியெனத் தானுங்கூட ஆடினானென்றதனா 
னும் , பொழுது - வைகிப்போதற்குத் தாம் தமக்குரியரல்லரென்றமையானும் , 
ஏறும் நாகுங் கூடப் போமாறுபோல நாமுங் கூடப்போக என்றமையானும் , 
வினைவல பாங்கினராயிற்று . அரவுறவெனத் திரிக்க 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சி வேட்கை பிறந்தது . 

இது தரவும் இரண்டடியான் இரண்டு கொச்சகமும் தனிச்சொல்லும் 
குறுவெண்பாட்டும் தனிச்சொல்லும் ஓரடியான் இரண்டும் தனிச்சொல்லும் 
நெடுவெண்பாட்டும் குறுவெண்பாட்டும் சிந்தடி 

சிந்தடி 1 யோரடியா னென்றும் 
சொற்சீரடியும் ஐஞ்சீரும் வந்து ( ந.) போக்கிலக்கண | மில்லூத ஆசிரியச் 
சுரிதகமும் பெற்ற உறழ்சலி , 

( கங ) 
( ககச . ) வாரி நெறிப்பட் டிரும்புறந் தாஅழ்ந்த 

வோரிப் புதல்வ னழுதன னென்பவோ 
புதுவ மலர்தை இ யெமரென் பெயரால் 
வதுவை யயர்வாரைக் கண்டு மதியறியா 
வேழையை யென்றகல நக்குவந் தீயாய் நீ 
தோழி யவனுழைச் சென்று ; 
எ சென்றியா னறிவேன் கூறுக மற்றினி ; 


க . அகம் . சு அ : சு - எ . 


அடியோர் பாங்கினும் என்னும் தொல் . அகத் . உங - ஆம் சூத்திர 
வுரையிலும் இவ்வுரையாசிரியர் தலைவனும் தலைவியும் வினைவல பாங் 
கின ரென்பதற்கு " பல்கால்யாங் செலற்கே என்னும்பகுதியை 
மேற்கோள்காட்டி , இக்குறிப்புக்குச் சிறிது வேறாக “ இது தாழ்த்துப் 
போதற்குத் தலைமையின்றிக் கடிதிற்போகல் வேண்டுமென்றமை 
யானும் , நல்லேறும் நாகும்போல் நாமுங் கூடப் போகல் வேண்டு 
மென் றமையானும் தலைவன் வினைவலபாங்கின னாயிற்றென்க . வினை 
வல்லானென்னாதுபாங்கினென்றதனால் தமரேவல் செய்வது பெறுதும் ; 
இஃது அவ்வந்நிலத்து இழிந்தோர்க்கு எஞ்ஞான்றும் தொழிலேயாய் 
நிகழும் " என்று எழுதி யிருக்கிறார் . 
இது போக்கிலக்கணமில்லாத ஆசிரியச்சுரிதகம் பெற்று உறழ்கலி 
" யாயிற்றென்பர் போசிரியரும் . நச்சினார்க்கினியரும் அவ்வாறே கூறு 

வர் . தொல் . செய் . சூ . கருகா. 
( பிரதிபேதம் ) * பூதலம்பாம்பென , வைகிற்போதற்கு . ( ஓரடியானொன்று மஞ்சிரும் . || இல் 

பழி ஆசிரியச் , * ஒத்தாழிசைக்கலி. 


- 


கூ . 


எ.அ 


கலித்தொகை ககச . 


அ சொல்லறியாப் பேதை மடவைமற் றெல்லா 

நினக்கொரூஉ மற்றென் றகலகலு நீடின்று 
நினக்கு வருவதாக் காண்பா யனைத்தாகச் 

சொல்லிய சொல்லும் வியங்கொளக் கூறு ; 
கஉ தருமணற் றாழப்பெய் தில்பூவ லூட்டி 

பெருமைப் பெடையோ டெமரீங் கயரும் 
பெருமண மெல்லாந் தனித்தே பொழிய 
வரிமணன் முன்றுறைச் சிற்றில் புனைந்த 
திருநுத லாயத்தார் தம்முட் புணர்ந்த 
வொருமணந் தானறியு மாயி னெனைத்துக் 
தெருமரல் கைவிட் டிருக்கோ வலர்ந்த 
விரிநீ ருடுக்கை யுலகம் பெறினு 
மருதெறி யாயர் மகளிர்க் 
கிருமணங் கூடுத லில்லியல் பன்றே, 

இஃது " ஆங்கதன் புறத்துப் புரைபட வந்த மறுத்தலொடுதொகைகு 
( க ) * என்பது , அவன் வரைவு வேண்டின இடத்து அவ்வரைவு புறத்த 
தாகியவழித் தலைவி தன்னுயர்வு உண்டாகத் தோன்றிய மறுத்தலோடே 
முற்கூறியவற்றைத் தொகுத்து " என்று பொருள் கூறி , “ அதன்புறமெனவே 
அதற்கு அயலாகிய நொதுமலர்வரைவாயிற்று " என்றம் ; உயர்வு , ( உ) குடிப் 
பிறப்புங் கற்பும் ; அதற்கேற்பப் பிறர்வரைவு மறுத்துத் || தலைவன் 
வரையுமாறு நீ கூறேனத் தோழிக்குக் = கூறியது . 

இதன் பொருள் . 
வாரி நெறிப்பட் டிரும்புறர் + தாஅழ்ந்த 
கூ ) வோரிப் புதல்வ னழுதன + னென்பவோ 
தொல் . களவி . சூ . கசு . இதனுரையில் இவர் ச்செய்திக்கே 
செய்யுளை மேற்கோள் காட்டி , சிறிதுவேறுபட இக்குறிப்பையும் எழுதி 

யிருக்கிறார் . 
உ . ( அ ) " இற்பிறப்பு மொழுக்கு மிழுக்க மில் , கற்பும் யான்பிறர்க் 

கெங்ஙனங் காட்டுகேன் ( ஆ ) " இற்பிறப் பென்ப தொன்று மிரும் 
பொறையென்ப தொன்றுங் , கற்பெனும் பெயர் தொன்றுங் களிநடம் 

புரியக் கண்டேன் " கர்ப . சூடாமணி . கஎ , திருவடி . சு உ . 
கூ . ஓரி - ஆண்பிள்ளையின் தலைமயிர் . 
( பிரதிபேதம் ) * என்றது . - இடத்தே வரைவு , இடத்துவரைவு . தொகுத்தென்பததற்குப் 

பொருள் . அதன்புறமெனவே நொதுமலர்வரைவாயிற்று . உயர்வு . | தலையனை 
வரையுமாறு . = கூறினான் . தாழ்த்த . + என்பவோ வோரும் புதுவ . 


* 


நான்காவது முல்லை கச . 
புதுவ மலர்தை இயெமரென் பெயரால் 
வதுவை யயர்வாரைக் * கண்டு மதியறியா 
வேழையை யென்றகலநக்குவந் தீயாய் நீ 
தோழி யவனுழைச் சென்று 

எ - து : தோழீ ! புதியனவாகிய மலர்களைச் சூடி எம்முடைய சுற்றத் 
தார் என் பெயரைச் சொல்லிப் பெண்பிள்ளைக்கலியாணஞ் செய்கின் நவர் 
களைக் கண்டு வைத்தும் கோதி நெறித்தற்றொழிலிலே பட்டுப் பெரிய முது 
கிலே தாழ்ந்து கிடக்கின்ற மயிரினையுடைய புதல்வன் அழுதனனென்பவோ ? 
அங்ஙனங் கூறுவார்களாயின் , நீ அவனிடத்தே சென்று இவ்வதுவை நின்னை 
விட்டு அகலாநிற்க அது நின்னிடத்தே ஆம்படி வரைந்து கொள்ளும் ம 

மதியை 
அறியாத எழைத்தன்மையையுடையையென் றுசிரித்துவாராயென்றாள் எ - று . 

கோதி நெறித்து முதுகிலே கிடக்கின்ற மயிரினையுடைய புதல்வனென் 
றதனாற் பயன் , மயிர்முடி கூடி இளமை முதிர்ந்து காமச்செவ்வி அறிந்து 
களவொழுக்கத்திற்கு உரியனாயும் தான் வரைந்து கொள்ளுந் தன்மை 
அறியாமல் இருமுதுகுரவர்கீழே நிற்கின்ற பிள்ளையாயிருக்கின்றவனென்பது 
உணர்த்திற்று . 

அழுதன னென்பவோ என்றது , ( க ) நொதுமலர்வரைவுவந்தழியும் தான் 
வரைவின் முயலாது வருந்தினானென்று உபரிலுள்ளார் கூறுவார்களோ என்ற 
வாறு.இஃது அழுகையென்னும் மெய்ப்பாடு . பெயபாலென்பது உருபு மயக்கம் . 
எ சென்றியா னறிவேன் கூறுக = மற்றினி 

து : அது கேட்ட தோழி ஆண்டுச்சென்று அவனிலையை அறிவேன் ; 
பின்னை , அவற்குக் கூறுவனவற்றை இனிக் கூறுவாயாக என்றாள் . எ - 
அ சொல்லறியப் பேதை மடவைமற் றெல்ல .! 

நினக்கொரூஉ + மற்றென் றகலகலு நீடின்று 
நினக்கு வருவதாக் காண்பா யனைத்தாகச் 
சொல்லிய சொல்லும் வியங்கொளக் கூறு 

து : அதுகேட்ட தலைவி , மடவாய் ! நீ அவனிடத்தே சென்று 
எடா ! நின்குரவரை நோக்கி இவ்வதுவை என்னிடத்தே + யாகவேண்டு 

நொதுமலர் - அயலார் . 
( பிரதிபேதம் ) * கண்டுவிலக்கிமதி , சுது . க்காத நெறித்தற் .......... தாழ்ந்து கிடக்கின்ற 
புதல்வனென்றதனாற் பயன் .. 

....... களவொழுக்கத்திற்கு முரியனாயும்......... 
மெய்ப்பாடு . தோழீ புதியவாகியா, கண்டுவைத்து மோரிப்புதல்வன் , என் 
றாள . பெயராலென்பது , = மாற்றினி, மற்றென்றகல் . எ - து : அதுகேட்ட 
தலைவி மடயாய் என்றாள் .........வினாயினமைபற்றி . அகலடின்று நினக்கு . 
+ கூறு என்பது மடலாய் , X ஆகவேதுமென்று . 
92 


று . 


க . 


எ O 


கலித்தொகை ககசு . 


மென்று சொல்லுஞ் சொல்லை அறியாதபேதை ; ஆகையினாலே * இவ்வதுவை 
நினக்குரித்தன்றி அகலும் ; அவ்வகற்சிதான் நீட்டித்தலில்லை ; அது நொது 
மலர்க்கின்றி நினக்கு வருவதாக நெஞ்சாலே காண்பாய் ; அங்ஙனங் காணா 
யாயின் நின்னை ஒருவுமென்று நீங்கு ; அங்ஙனம் நீங்கும் பொழுது 
இவ்வதுவை தனக்குரித்தாக முயலும்படி நீ சொல்லிய சொற்றானும் முன்பு 
வரைவுகடாயவுஞ் சொல்லாத அவன் நினையாமல் ( க ) நின் ஏவலை அவன் மனங் 
காரியமென்றே கொள்ளும்படி கூறுவாயாக என்றாள் . 

மடவாயென்றாள் , ஆண்டுக்கூறுவனவற்றைத்( உ ) தான் அறியாள் போலத் 
தன்னை வினாயினமைபற்றி . 
கஉ ( ங ) தரு ( ச ) மணற் மூழப்பெய் தில் ( ரு பூவ லூட்டி 

யெருமைப் பெடையோ டெமரீங் கயரும் 
பெருமண மெல்லாந் ( அ )தனித்தே ( எ ) யொழிய 
( அ ) வரிமணன் முன்றுறைச் சிற்றில் + புனைந்த 

விரைந்து தொழில் கேட்கு ஞால் நிரந்தினிது , சொல்லுதல் வல் 
லார்ப் பெறின் குறள காசஅ . 
) " தானறிந்து கூறுந் தலைமற் றிடையது . கோனறைந்த தீதென்று 

கூழமால் " பாரதம் . 
ங . ( அ ) தருமணன் ஞெமிரிய திருநகர் முற்றத்து " நெடுநல் . க 0 . நற் . 

கசங . உ . பெருங் . ( க ) சஎ : ககஎ . ( ஆ ) " தருமணன் ஞெமிரிய திருநகர் 
முற்றம் " அகம் . க அஎ . க . (இ ) " தருமணன் முற்றத்து " மது . சு அசு ; 
பெருங் . க ) ஙசு : O. (ஈ ) தருமணன் ஞெமிரிய திருநா றொருசிறை ) 
மணி கஅ : சச . ( உ ) “ தருமணற் பேரில் " ( ஊ ) தருமணற் பந்தர் 
( எ ) தருமணன் ஞெமரிய தண்பூம் பந்தருள் பெருங் . ( க ) ங ங : 
கஙச ; ஙசு : சக ; ( ச ) சு : க உ . 

" வரைப்பின் மணற்றாழப் பெய்து " கலி , ககரு : கக . 
கு . (அ )" பூவலூட்டிய புனைமாண் பந்தர்க் , காவற்சிற்றிற் கடிமனை சிலப் . 

சு . ( ஆ ) பூவற் படுவில " புறம் . ஙகக : க . ( இ ) " பூவலங் 
குன்றம் " களவழி . கஉ . 
தனித்து " என்பதைத் தனிக்கவெனத் திரித்து , யான் தனியே 

நீங்கினேனாக என்க . 
எ . ஒழிய என்பதற்கு அவனையன்றி வேறு சிலரிடத்தே தங்குகையி 

னவே என்பதைப் பொருளாகக் கொள்க ; ஒழிதல் - நீங்குதல் . இஃது 
இப்பொருட்டாதலை ஒழிய ஒழிந்திட்டாள் ( சீவக .உஙசுக , உருச ) 
என்பவற்றுக் கெழுதியிருக்கும் உரையான் உணர்க . 

வரிமணல் பட் . சு 0 . கலி . கஉஎ: ரு . 
( பிரதிபேதம் பின்னை இவ்வதுவை , - காணாயாயிற பின்னை அது , 1 சொல்லாக அவன் . 

என்றாள் தருமணல் , - புனைந்து திருந்தல் . 


- 


கசு : ரு 


நான்காவது முல்லை கச . 

எங்க 
திருநுத லாயத்தார் * தம்முட் புணர்ந்த 
வொருமணந் தானறியு மாயி னெனைத்துத் 
தெருமால் கைவிட் டிருக்கோ - வலர்ந்த 
விரிநீ ருதிக்கை க ) யுலகம் பெறினு 
மருநெறி யாயர் மகளிர்க் 
கிருமணங் - கூடுத லில்லியல் பன்றே 

எ - து : என்று பின்னும் தோழியை நோக்கி , ஆராய்ந்து பார்க்கில் அறலினை 
யுடைத்தாகிய மணலினையுடைய ( 2 ) துறையின் முன்னே சிற்றிலிழைத்து 
விளையாடிய அழகிய நுகலினையுடைய ஆயத்தார் தம்முள்ளே நின்று பான் 
தனியே நீங்கினேனாக அவன் புணர்ந்த ஒருமணத்தை நம்முடைய செஞ்சு 
தான் அறியும் ; அங்ஙனம் அறிந்கிராநிற்கவும் . ( ங ) கொண்டுவந்து குவித்த 
மனலைத் தங்கப் பரப்பி இல்லை ( ஈ ) செம்மண்ணைப்பூசித் தெய்வமாக வைத்த 
( ரு )எருமையாகிய பேட்டின் கொம்போடே எம்முடைய சுற்றத்தார் இவ்விடத்து 
நடத்தும் பெண்பிள்ளைக் கல்லியாணமெல்லாம் அவனை யின்றி வேறுசில 
ரிடத்தேத தங்குகையினாலே இருமணம் - உண்டாகாநின்றது ; இவ்விருமணம் 
பரந்த திரை விரிகின்ற கடலை உடுக்கையாகவுடைய உலகத்தைப் பெறினும் 
உரிய நெறியையுடைய ஆயர்மகளிர்க்கு உண்டாதல் குடிப்பிறப்பிற்கு இயல் 
பன்றென்று யான் தெருமருகலைச் x சிறிது கைவிட்டிருக்கவோ ? கைவிட் 
டிருக்கின் , குடிப்பழுதுமாய்க் கற்பும் நீங்குமன்றோ என்றாள் . எ - 

இனி , இருமணக்கூடு கல் இயல்பன்றாயிருக்க ஒரு மணந்தான் அறியு 
மாயிற் பெருமணமெல்லாந் தனிக்கே + ஒழிய செய்தே தெருமால் கைவிட் 
டிருக்கோ என்றாற் பொருண்முடியாமை காண்க . 

இதனால் , தலைவிக்குத் தம் மிறையால் அச்சமே தோன்றிற்று . 


1 


பாடிய - 


க . " பழியெனி, னுலகுடன் பெறினுங் கொள்ளலர் " புறம் . கஅட : 


- 


" முன்றுறை " என்பதற்குத் துறை மூன் என்றே பொருள் கூறுவர் 

பிறரும்; பரி . கஉ : ஙசு : புறம் . கஙசு : உரு . 
ங . " தாயே , புனைமா ணிஞ்சி பூவ லூட்டி , மனைமண லடுத்து மாலை 

நாற்றி , யுவந்தினி தயரும் அகம் . ககரு : உ - 
ச . " பூவலூட்டி " ( அகம் . ககடு : ங ) என்பதற்கு, சுவரைப் புதுக்கோலஞ் 

செய்து என்றும் பூவல் - சிவப்பு என்றும் குறிப்புக் காணப்படுகிறது . 
கு . இச்செய்தி வேறெங்கும் கண்டதன்று. 
( பிரதிபேதம் ) * தம்மிற்புணர்ந்த , + மலர்ந்த , கூறுதல் . || யாவிங்கினேனாக. + உண்டா 

கின்றது , சிறிதுங்கை, + ஒழிகை செய்தே . 


எம்.உ 


கலித்தொகை ககரு . 


எருமைப் பெடையென்றது * “ பேடையும் பெடையும் ” என்னும் ( க ) 
சூத்திரத்து நாடினென்றதனால் அமைத்தாம் . 

( 2 )இது வெள்ளைக்கொச்சகமும் ஓரடியானொன்றும் கொச்சகமும் போக் 
கிலக்கண மில்லாத ஆசிரியச்சுரிதகமும் பெற்ற உறழ்கலி . 

( கச ) 
( ககரு .) தோழி நாங் , காணாமை யுண்ட கடுங்கள்ளை மெய்கூர 

நாணாது சென்று நடுங்க வுரைத்தாங்குக் 
கரந்ததூஉங் கையொடு கோட்பட்டாங் கண்டாய் நம் 
புல்லினத் தாய மகன்சூடி வந்ததோர் 
நி முல்லை யொருகாழுங் கண்ணியு மெல்லியால் 
கூந்தலுட் பெய்து முடித்தேன்மற் றோழியாய் 
வெண்ணெ யுரை இ விரித்த கதுப்போடே 
யன்னையு மத்தனு மில்லரா யாய்நாண 

வன்னைமுன் வீழ்ந்தன்றப் பூ ; 
க 0 அதனை , வினவலுஞ் செய்யாள் சினவலுஞ் செய்யா 

ணெருப்புக்கை தொட்டவர் போல விதிர்த்திட்டு 
நீங்கிப் புறங்கடைப் போயினாள் யானுமென் 
சாந்துளர் கூழை முடியா நிலந்தாழ்ந்த 
பூங்கரை நீலந் தழீ இத் தளர்பொல்கிப் 
பாங்கருங் கானத் தொளித்தே னதற்கெல்லா 

வீங்கெவ னஞ்சுவது ; 
கஎ அஞ்சல் , அவன் கண்ணி நீபுனைந்தா யாயின 

னமரு 
மவன்க ணடைசூழ்ந்தார் நின்னை யகன்கண் 
வரைப்பின் மணற்றாழப் பெய்து திரைப்பில் 
வதுவையு மீங்கே யயர்ப வதுவேயா 
மல்கலுஞ் சூழ்ந்த வினை . 

இது தலைவிகளவு வெளிப்பட்டதென்று அஞ்சித்தோழிக்கச் சொல்ல , 
| நமர் நின்னை அவற்கே கொடுக்கச் சூழ்ந்தாரெனச் சொல்லி அச்சம் 
நீக்கியது . 
க . தொல் . மரபியல் . சூ . ருச . 
உ . இச்செய்யுள் போக்கிலக்கணமில்லாத ஆரியச் சுரிதகம் பெற்ற உறழ் 

கலிக்கு மேற்கோள் ; தொல் . செய் . சூ . கருகா . பேர் . நச் . 
(பிரதிபேதம் * பேடை பெடையும் , பெட்டையும் பெடையும் . இல்லாவாசிரிய . 

சொல்லயோரின்னை . || எமர் . 


நான்காவது முல்லை கரு . 


எக 


மெய்யா 


மகன் 


இதன் பொருள் . 
( க ) தோழிநாங் , ( உ )காணாமை( ங ) யுண்ட கடுங்கள்ளை மெய்கூர 
( ச )நாணாது சென்று நடுங்க வுரைத்தாங்குக் 
கரந்ததூஉங் ( ரு ) கையொடு கோட்பட்டாங் கண்டாய்ரும் 
( அ ) புல்லினத் * தாய மகன் சூடி வந்ததோர் 
முல்லை யொருகாழுங் கண்ணியு மெல்லியால் 
கூந்தலுட் பெய்து முடித்தேன்மற் றோழியாய் 
( எ ) வெண்ணெ யுரை இ விரித்த கதுப்போடே 
யன்னையு மத்தனு (மில்லரா யாய்நாண 
வன்னைமுன் வீழ்ந்தன்றப் பூ 
ஆயர்வேட்டுவர் என்னும் ( தொல் . அகக் . உக . ) சூத்திரவுரையில் 
ஆயர்வேட்டுவரென்னும் இரண்டு பெயரே எடுத்தோதினாரேனும் 
ஒன்றென முடித்தலான் அந்நிலங்கட்குரிய எனைப்பெயர்களான் 
வருவனவுங் கொள்க என்று கூறி , " கோழி நாங் ...... 

என்னும் பகுதியை மேற்கோள் காட்டுவர் . நச . 
உ . ( அ ) " நம்மு னாணுநர் போலத் தம்முண் , மதுமறைக் துண்டோர் 

மகிழ்ச்சி போல , வுள்ளத் துள்ளே மகிழ்ப " தொல் . களவி . சூ . உங . 
நச் ; நாற் . சூ . கசக . மேற் . ( ஆ ) கள்ளொற்றிக் கண்சாய் பவர் " 
குறள் . கஉஎ . ( இ ) " மட்டொளிக் துண்ணு மாந்தர் மாண்பு போன் 
மறைந்து வண்ணப் , பட்டொளித் தொழிப வல்குற் பசுங்கதிர்க் கலா 
பந் தோன்ற " சீவக . உருகூ கூ . 
அந்தீந்தே றன் மாந்தினர் மயங்கி 

புலவிக்காலத்துப் 
போற்றா துரைத்த , காவியங்கண்ணார் கட்டுரை யெட்டுக்கு , நாவொடு 
நவிலா நகைபடு கிளவியும் சிலப் . கச : கங ங - கஙக . 
" நாணென்னு நல்லாள் புறங்கொடுக்குங் கள்ளென்னும் , பேணாப் 

பெருங்குற்றத் தார்க்கு " குறள் . கஉச . 
ரு . " தலைப்பெய்து , கையொடு கண்டாய் " கலி . கரு : உஎ - உஅ என்பதும் 

அதன் குறிப்பும் இங்கே அறிதற்பாலன . 
சு . " புல்லினத் தாயர்மகன் ( கலி . கங : சஎ ) என்பதும் அதன் குறிப்பும் 

பார்க்க . 
எ . " ஐங் கூந்த லுளரச் , சிறு முல்லை நாறியதற்கு ( கலி . க o ரு : ருகூ - ருச ) 

என் தற்கு , ஐவகைப்பட்ட கூந்தலை ஆற்ற அது வெண்ணெயின் 
நாற்றம் நீங்கிச் சிறிய முல்லைப்பூவின் நாற்றம் மேவி மிக நாறியதற்கு 

என்று எழுதியிருக்குமுறை ஈண்டு அறிதற்பாலது . 
( பிரதிபேதம் ) * ஆயர்மகன் . | வெண்ணையுரைஇ . 1 இல்லாராயாய் நாண . 


) 


எகச 


கலித்தொகை ககரு . 


* எ - து : மெல்லிய இயல்பினையுடையாய் ! நம்யாட்டினத்தையுடைய 
(க ) ஆயர்மகன் சூடிவச்ததொரு முல்லைத்தொடையினையும் அதனாற் செய்த 
தோர் (2 )கண்ணியையுக்டந்தலிலேயிட்டுமிகவும் முடித்தேன் ;தோழீ !அப்பூச் 
செவிலித்தாய் || வெண்ணெய்தேய்க்க விரித்த மயிரோடே நற்றாயுந் தந்தை 
முதலியோரும் இல்லிடத்தேயிராநிற்க நற்றாயுங் கெட்கொணும்படியாகச் 
செவிலிமுன்னே வீழ்ந்தது ; ஆகையினாலே ( ) தோழீ ! பிரர் காணாமையுண்ட 
( ங ) கள்ளின்களிப்பு மெய்யிடத்தே தோன்றி மிகுகையினாலே பின்னை நாணா 
மற்சென்று பிறர் நடுங்கும்படி அக்கடுங்கள்ளைத் தாமுண்டபடியை உரைத் 
தாற்போல - நாம் கரந்தகளவொழுக்கமுங் கையோடே பிடித்துக்கொள்ளப் 
பட்டேங் காணென்றாள் . எ - 
க 0 அதனை , + வினவலுஞ் செய்யாள் சினவலுஞ் செய்யா 

ணெருப்புக்கை தொட்டவர் போல விதிர்த்திட்டு 
நீங்கிப் புறங்கடைப் போயினாள் யானுமென் 
சாந்துளர் கூழை முடியா நிலந்தாழ்ந்த 
( ச )பூங்கரை நீலந் தழீஇத் தளர்பொல்கிப் 
( ரு )பாங்கருங் கானத் தொளித்தே னதற்கெல்லா 

ங்கெவ னஞ்சு வது 
எ - து : பின்னரும் அப்பூவை வந்தபடி என்னென்று கேட்டலுஞ் செய் 
யாளாய்ச் சினத்தலுஞ் செய்யாளாய் நெருப்பைக் கை பாலே தீண்டினவர்கள் 
= அக்கையைப் பிதிர்க்கு மாறுபோலக் கையைப் பிதிர்த்து நீங்கிப் புறமாகிய 
புறக்தே போனாள் ; அவள் போன பின்பு யானும் என்னுடைய மயிர்ச் சந்தனம் 
பூசி உலர்த்தின மயிரை முடித்து நிலத்தே ** தாழ்ந்த பூத்தொழிலையுடைத் 
க . ( அ ) " முல்லைக் கண்ணிப் பல்லான் கோவலர் பதிற் . உக : உ O. 
( ஆ ) " முல்லையங் சண்ணிசிந்தக் கால்விசை முறுக்கியாய , ரொல்லென 
வொலிப்ப வோடி ” சீவக . சங.அ. 
" கூழையு ளே திலான் , கைபுனை கண்ணி முடித்தாள் கலி . க oஎ : 

கரு . 
ங . " மெய்க்கண் , மகிழானறிப கறா " நான்மணி . எசு . 
ச . பூங்கரை நீலம் புடைதாழ " கலி . ககக : ங . 
3. பாங்கரும் பாட்டங்கால் " கலி . கககா: க . 
(பிரதிபேதம் ) * எ - து , மெல்லியலாய் நம்மாட்டினத்கை . + செய்தவழகினையுடைய கண் 

வியையும் , முடித்தேன் அப்பூ. வெண்ணை தேய்க்க . எண்ணெய்தேய்க்க 
7 ) தோழி . - நாங்கரந்த ஒழுக்கமும் + வினவலுஞ்சொல்லாள் சினவலுஞ் 
சொல்லாள் . * அஞ்சுவது அஞ்சல் , எ- து : = தங்கையைப் , ஃசந்தனமொரி 
யுலர்த்தின, ** தாழ்ந்துபூத்தொழிலை . 


நான்காவது முல்லை கசு . 


எங் 


( 5 


தாகிய கரையினையுடைய நீல ஆடையைக் கையாலே சிறிதேறத் தழுவிக் 
கொண்டு அச்சத்தால் தளர்ந்து நடந்து பக்கத்திலுண்டான செல்லுதற்கரிய 
கானத்திலே சென்று ஒளித்தே னென்றாள் ; அதுகேட்ட தோழி , ஏடீ ! அப்பூ 
வீழ்ந்ததற்கு நீ அவ்விடத்தே அஞ்சுவது என்னகாரியத்திற் * கென்றாள் . எ - று . 
கஎ அஞ்சல் , ( க ) அவன்கண்ணி நீபுனைந்தா யாயி னமரு 

மவன்க ணடைசூழ்ந்தார் நின்னை யகன் கண் 
வரைப்பிள் ( 2 ) மணற்றாழப் பெய்து திரைப்பில் 
வதுவையு மீங்கே யயர்பவதுவேயா 
மல்கலுஞ் சூழ்ந்த வினை 


எ - து : என்று பின்னும் நின் தலைவன் கண்ணியை நீ சூடினாயாயின் 
அதற்கேற்ப நம்முடைய சுற்றத்தாரும் நின்னை அவனிடத்தே அடுத்தலைச் 
சூழ்ந்தார் ; அது வேயன்றி அகன்ற இடத்தையுடைய முற்றத்தே மணலைத் 
- தங்கப்பெய்து திரையிட்டுக் கல்யாணமும் இப்பொழுதே செய்வார்கள் ; 
பகலேயன்றிப் போன இரவிலும் ஆராய்ந்த காரியம் | அக்காரியமேயாம் ; 
நீ அஞ்சாதேகொள்ளென்றாள் . எ - று . 

இதனால் , தலைவிக்குப் புணர்ச்சியுவகை பிறந்தது . 
+ இஃது ஐஞ்சீரடுக்கி வந்த தாவும் பாட்டுஞ் சுரிதகமும் பெற்ற கவி 


வெண்பா. 


( ககா .) பாங்கரும் பாட்டங்காற் கன்றொடு செல்வேமெந் 

தாம்பி னொருதலை பற்றினை யீங்கெம்மை 
முன்னைநின் றாங்கே விலக்கிய வெல்லா நீ 
யென்னைபே முற்றாய் விரி ; 
ரு விடே என் , தொடீஇய செல்வார்த் துமித்தெதிர் மண்டுங் 
கடுவய நாகுபோ னோக்கிக் கொடுமையா 
னீங்கிச் சினவுவாய் மற்று ; 


- 


- 


- 


கூசு . 


" நின் கூழையு ளேறவன் , கண்ணிதந் திட்ட தெனக்கேட்டு .............) 
நின்னையப் , பொய்யில் பொதுவற் கடைசூழ்ந்தார் தந்தையோ, 
டையன்மா ரெல்லா மொருங்கு " கலி . க o எ : ங O 
மணற்றாழப் பெய்து ) ( கலி . ககச : கஉ ) என்பதும் அதன் குறிப்பும் 

பார்க்க . 
(பிரதிபேதம் ) * என்றாள் அவன் கண்ணி , பெய்து வறுமையும் , தங்கப் பெய்து கல்வி 

யாணமிப் பொழுதே . | அக்காரியமேயாமினியஞ்சாதே , + இதுவஞ்சிரடுக்கி . 


உ . 


எகசு 


கலித் தொகை ககக 


அ நீநீங்கு , கன்று சேர்ந் தார்கட் கதவீற்றாச் சென்றாங்கு 

வன்கண்ண ளாய்வர லோம்பு ; 
க 0 யாய்வருக வொன்றோ பிறர்வருக மற்றுநின் 

கோவரினு மிங்கே வருக தளரேன்யா 

னீயருளி நல்கப் பெறின் ; 
கக நின்னையான் சொல்லினவும் பேணாய் நினை இக் 

கனைபெய லேற்றிற் றலைசாய்த் தெனைய தூஉ 
மாறெதிர் கூறி மயக்குப் படுகுவாய் 
கலத்தொடியாஞ் செல்வுழி நாடிப் புலத்தும் 
வருவையா னாணிலி நீ . 

இது வினைவல பாங்கிற் றலைவியை ஆற்றிடைக்கண்டு * விலக்கிய 
தலைவனோடு அவள் சில மொழிகூறிக் குறியிடங் கூறியது . 

இதன் பொருள் . 
( க )பாங்கரும் ( உ பாட்டங்காத் ( ங ) கன்றொடு செல்வேமெந் 
t தாம்பி னொருதலை பற்றினை ங் ( ச ) கெம்மை 
முன்னைநின் றாங்கே விலக்கிய வெல்லா நீ 
- யென்னை ( ரு ) யே முற்றாய் விடு 
எ - து : மனைப் பக்கத்தில், பிறர் சேருதற்கரிய , காய் பயிர் செய்யும் 
தோட்டத்திடத்தேகன்றோடுபோகாரின்றேம் ; அங்கனம் போகின்ற எம்முடைய 
கையில் தாம்பின் ஒரு தலையைப் பிடித்தனையாய் எம்மை இவ்விடத்தே - முன் 
பேயும் ஒருதர நின்று விலக்கினாற்போல விலக்குதற்கு , ஏடா ! நீ என்ன 
பித்தேறினாய் ? நீ என்னைப் போகவிடு என்றாள் . எ - 


க . " பாங்கருங் கானத்து கலி . ககரு : கரு . 

பாட்டங்கால் ” கலி . ககக : 1 . 
கூ . " கன்றெல்லாந் தாம்பில் " கலி . க - உ . என்பதும் அதன் 

குறிப்பும் பார்க்க . 
ச . " பேரேமுற்றார்போல முன்னின்று விலக்குவா, யாரெல்லா நின்னை 

யறிந்த தூ மில்வழி ” கலி . கககூ : ச - 

இந் நூற்பக்கம் எஉ ங : கு - ஆங் குறிப்புப் பார்க்க 
(பிரதிபேதம் ) * விலக்சிய யத்தகையனோ, + தாம்பிலொருதலை , என்னே முற்று அய்விடு , 

|| பக்கத்திற்சேருதற்கரிய நாய்பயிரைச் செய்யும் , + முன்பேவுமொருத்தர் 
நின்று விலக்கினாரைப்போல , 


று . 


நான்காவது முல்லை கசு . 

எட்டா 
5 * விடே என் , ( க ) தொடீஇய செல்வார்த் துமித்தெதிர் மண்டுக் 
கடு வய நாகுபோ னோக்கித் (உ ) தொடுவாயி 
னீங்கிச் சினவுவாய் : மற்று 

து : அதுகேட்டவன் , யான் நின்னைப் போகவிடேன் ; தன்னைத் 
தீண்டுதற்குச் செல்லுமவர்களை இடையே விலக்கி எதிரே மிக்குச் செல்லும் 
கடிய வலியினையுடைய நாகுபோலே செறுத்து நோக்கித் தொழுவின் வாயில் 
னின்றும் போந்து நின்று பின்னைச் சினப்பா | யென்றான் . எ - 
அ நீநீங்கு , கன்றுசேர்ந் தார்கட் + கத ( ங ) வீற்றச் சென்றாங்கு 
வன்கண்ண ளாய்வர லோம்பு 

து : அதுகேட்டவள் , நீ இவ்விடத்து நின்றும் போ ; அதுவென் 
னெனில் தன்னுடைய கன்றைச் சேர்ந்தார் மேலே கோபத்தையுடைய புனிற் 
றாச் சென்றாற் போல நீ என் மேலே வந்தது காணில் யாய் தறுகண்மையை 
யுடையளாய் வந்து சீறுதலுமுண்டுகாண் ; அவ்வரவை நீபேணிக் + கொள்வா 
யென்றாள் . எ - 
க 0 யாய்வருக வொன்றோ பிறர் வருக மற்றுநின் 
கோவரினு மிங்கே வருக ** தளரேன்யா 
( ச ) னீயருளி நல்கப் பெறின் 


- 


க . வயாவென்பது வேட்கைப் பெருக்கத்தை யுணர்த்துமென்பதற்கு , 

" தொடீஇய செல்வார்த் துமித்தெதிர் மண்டுங் , கடுவயா நாகுபோ 
னோக்கி ” என்பதனை மேற்கோள்காட்டி , வயாவென்பது கன்றின் மேற் 
சாதன்மிகுதி குறித்து நின்றதென்பர் , தெய்வச்சிலையார் ; தோல் . 

உரி . சூ . ருஎ . வயாவென் 
2. எழுப்புதல் எடுப்புதலென வருதல்போல , தொழு , தொடுவென ழகரம் 

டகரமாய் வந்தது போலும் . 
கூ . ( அ ) " ஈற்ற , அச்சப்பொருளில் ஒன்றாகக் ( தொல் . மெய்ப் . 

கூறப்பட்டிருத்தலும் ( ஆ ) " கடுஞ்சூலா நாகுபோ னிற்கண்டு நாளு 
நடுங்கஞ ருற்றதென் னெஞ்சு ” ( கலி . கக : கச- கரு . ) என்பதும் ( C 
" கன்றமர் கறவை மான , முன்சமத் தெதிர்ந்ததன் றோழற்கு வருமே " 

( புறம் . உஎரு : அ - க . ) என்பதும் ஈண்டு அறிதற்பாலன . 
ச . ( அ ) " நின்றோழி யென்னை , யருளியல் வேண்டுவல் ( ஆ ) " களிறன் 

னான் றன்னையொரு , பெண்டி ரருளக் கிடந்த தெவன்கொலோ ) 
( பிரதிபேதம் ) * விடேன் தொடிய செல்வோர்த் . . . வயாநாகுபோனோக்கிக் கொடுமையா . 

மற்று நீங்கு . --து : || என்றாள் தன் கன்று , + கதவிற்குய், * சென் 
நப்போல , செற்குப் போல , + கொள்ளென்கள் . யாய் . 
93 


எங அ 


கலித்தொகை ககஎ . 
எ - து : அதுசேட்டன், மீ அருள் செய்து என்னைக் கூடப்பெறின் ,, 
அவ்விடத்தே ஒன்று தாய் வருக ; ஒன்று அயலார் வருக ; அவர்களேயன்றிப் 
பின்னை நின் தந்தை தான் வரினும் வருக ; அதற்கு யான் வருந்தேனென் 
சன் . எ - று . 
கங * நின்னையான் சொல்லினவும் பேணாய் நினை இக் 

( க ) கனைபெய " லேற்றிற் றலைசாய்க் தெனைய தூ உ 
மாறெதிர் கூறி மயக்கப் படுகவாய் 
கலத்தொடியாஞ் செல்வுழி நாடிப் புலத்தும் 

வருலையா னாணிலி நீ 
எ - து : அதுகேட்ட கலைவி . சின்னையான் எ தன்மையவாகவுஞ்சொன்ன 
வார்த்தைகளைப் பரிகரியாயாய்க் கூட்டத்தையே ஈனைந்து சொந்த மழை 
யிடத்து ஏற போலே தலையைச் சாய்த்து யான் கூரியவற்றிற்கு எதிராகச் சில 
சொற்களைக் கூறி இங்ஙனம் மபக்கமுறுகின் றவனே ! நாணமில்லாதவனே ! 
நீ கறவைக்கலத்தோடே யாஞ் செல்லும் பசுமேய்க்கின்ற இடத்தையும் நாடி 
என் தமையன்மார் நிற்கும் புலத்திலும் வருவையாயிருந்தாய் ; ஆண்டுக் கூடு 
மெனக் குறியிடங் கூறினாள் . எ - று . 

இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை பிறந்தது . 
இஃது ஐஞ்சீரடுக்கிவர்த கலிவென்பாட்டு , 

( கசு ) 
( ககள ) மாண வுருக்கிய நன்பொன் மணியு றீ இப் 

பேணித் துடைத்தன்ன மேனியாய் கோங்கின் 
முதிரா விளமுகை யொப்ப வெதிரிய 
தொய்யில் பொறித்த வனமுலையாய் மற்றுநின் 
கைய தெவன்மற் றுரை ; 
சு கையதை , சேரிக் கிழவன் மகளேன்யான் மற்றிஃதோர் 
மாதர்ப் புலைத்தி விலையாகச் செய்ததோர் 
போழிற் புயைந்த வரிப்புட்டில் புட்டிலு ளென்னுள 
காண்டக்கா யெற்காட்டிக் காண் ; 

" இருளுறழ் கூந்தலா ளென்னை , யருளுறச் செயினுமக் கறனுமர் 
ரதுவே " (ஈ ) நீநல்கி னுண்டென் னுயிர் " கலி ; சுக : கசு - கஎ , 

கக - 40 ; 550 : கூகூ - கூச ; கச : 52 . 
க . பசனைபெயல் " ( கலி . சரு : - ) என்பதும் அதன் குறிப்பும் பார்க்க . 
(பிரதிபேதம் ) * நினை இயாள் , - ஏற்றித் தலைசாய்த்து , வருகுவையால் , || வார்த்தைகளையும் . 

பரிகரியாய் , + இருவரும் புணர்ச்சியுவகை யெய்தினார் இது அஞ்சீர், 


நான்காவது முல்லைகள் . 

எகக் 
க 0 காணினி , தோட்டார் கதுப்பினென் றோழி யவரொடு 
காட்டுச்சார்க் கொய்த சிறுமுல்லை மற்றிவை 
முல்லை யிவையாயின் முற்றிய கூழையா 
பெல்லிற்றுப் போழ்தாயி னீதோளிக் கண்டேனாற் 
செல்லென்று நின்னை விடுவேன்யாள் மற்றெனக்கு 
மெல்லிய தோ வறிவு. 
* ஆஃது ஆற்றிடைத்தலைவன் தலைவியைக் கையதுவினாய்ச் சேர்ந்தது . 

இதன் பொருள் . 
மாண வுருக்கி நன் ( க ) பொன் மணியு இப் 
பேனிக் துடைத்தன்ன மேனியாய் உ கோங்கின் 
முதிரா விளமுகை யொப்பு வெதிரிய 


ம 


" பொன்னுரை மயன்ன மாமைக்கண் 

மாமைக்க ( கலி . ச அ : கள ) என்ப 
தும் அதன் குறிப்பும் ஒப்புநோக்கற்பாலன . 
கோங்கு பாலைநிலத்துக்குரித்தாகக் கூறப்படுவது ; பொரியரையுடை 
யது; வேனிற்காலத்து மலரும் இயல்பினது ; தோக தச்செய்கையில் 

குகலை கேட்டு மலர்வதாகக் கூறப்படுவது . இம்மலர் பொன் 
னிறமும் விரிந்து தோன் ற லுமுடையதாதலால் , இதற்கு விளக்கும் 
பொற்கிண்னமும் பொற்றட்டும் பொற்ற ஈத்தட்டும் பொற்குடையும் 
சுரிதக 

மென்னுமாபாணமும் உவமை பாகக் கூறப்படுகின்றன . இவை 
( அ ) அல் முலை பட்டத நேரான கோங்கமு . மில் வழு மெல்லடி யினை 
வமுவகைத் , தலைவனோ டவ்வுழி பார்நரின்புற , நிலைபெறு பஞ்சியி 
னெறிக குமே ” எனவும் ( ஆ பொரியரைக் கோங்கின் பொன் 
மருள் பசுவீ " எனவும் ( 9 ) 

திலைக் கோங்கம பயந்த , வணிமிகு 
கொழுமுகை யுடையும் பொழுதே " ( * ) "வேனிற் கோங்கின் பூம் 
பொருட்டும் எனவும் ( உ ) " சோங்க மாதர் குதலையைக் கேட்டலும் , 
தேங்சொள் போது சினைதொறும் பூத்தலால் " எனவும் ( ஊ ) " பொன் 
போதலர் கோங் கோங்கு சோலை " எனவும் (எ ) " கோங்கின் , கா 
லுறக் ஈழன்ற கண்கமழ் பனிமலர் , கைலிடு சுடரிற் றோன்றும் " 
( ஏ ) செல்சுடர் நெடுங்கொடி போலப் , பல்பூங் கோங்க மணிந்த 

எனவும் ( 8 ) வள்ளம்போற் கோங்கு மலருந் திருநாடன் " 
எனவும் ( ) " கோங்கலர் சேர்ந்த மாங்கனி தன்னைப் , பாங்குற 
விருந்த பல்பொறி மஞ்ஞையைச் , செம்பொற்றட்டிற் றீம்பா லேந்திப் , 

பைங்கிளி யூட்டுமோர் பாவையா மென்றும் " எனவும் ( " பொன் 
( பிரதிபேதம் . ) * இது ஆற்றிடைத்தலைவியை. 


காடே 


ଶ 


- 


. 


று . 


எச O 

கலித்தொகை ககள் . 
( க ) தொய்யில் பொறித்த வனமுலையாய் மற்றுநின் 
கைய தெவன்மற் றுரை 

து : மாட்சிமைப்பட உருக்கி ஓடவைத்த நல்ல பொன்னிலே நீல 
மணியை அழுத்திப் பேணி ஒப்பமிட்டாற்போன்ற கரிய நிறத்தையுடையாய் ! 
முதிராத கோங்கினது இளைய முகையையொப்பத் தோன்றின தொய்யி 
லெழுதினவனமுலையையுடையாய் ! பின்னை நின் கையிடத்தது யாது தான் 
உரையென்றான் . எ 
* தையதை , சேரிக் கிழவன் மகளேன்யான் மற்றிஃதோர் 
மாதர்ப் புலைத்தி விலையாகச் செய்ததோர் 
போழிற் புனைந்த வரிப்புட்டில் புட்டிலு ளென்னுள 
காண்டக்கா யெற்காட்டிக் காண் 

து : அதுகேட்டவள் , என் கையிடத்தது , இச்சேரிக்குரிய இடை 
யர்மகளாயிருப்பேன் யான் , பின்னை என் கையில் இருக்கின்ற இது காதலை 
யூடைய புலைத்தி விற்கப்படுவதொன்றாக முடைந்ததொரு புட்டில் ; அது 
தான் பின்பு பனங் குருத்தின் வகிபாற் பொத்தின தொழிலையுடைய புட்டி 
லென்றாள் . அதுகேட்டவன் , ( 2 ) காட்சிதக்கவளே ! இப்புட்டிலுள் என்ன 
பண்டங்களுள ? அவற்றை எனக்குக் காட்டிக்கா ணென்றான் . எ - 


செய் கன்னம் பொலிய வெள்ளி , நுண்கோ லறைகுறைந் துதிர்வன 
போல , வரவ வண்டின மூதுதொறுங் குரவத் , தோங்குசினை நறுவீ 
கோங்கல ருறைப்ப எனவும் ( ஔ ) புல்லிதழ்க் கோங்கின் மெல் . 
லிதழ்க் குடைப்பூ " ( ஃ ) " குடைமாக மெனவேந்திக் கோங்கம்போ 
தவிழ்ந்தனவே " ( அஅ ) குடையவிழ்வன கொழுமலரின குளிர்களி 
யன கோங்கம் " ( ஆஆ ) கோங்கு பொற்குடை கொண்டு கவித்தன 
எனவும் ( @@) " கைவல் வினைவன் றையுபு சொரிந்த , சுரிதக வுரு 
வின வாகிப் பெரிய , கோங்கங் குவிமுகை யவிழ " எனவும் வருவன 
வற்றால் அறியலாகும் . இதன் புது பொன்னிறமுடையதென்பது 
கலி . ங ங : கஉ -ஆம் . அடியானுணரப்படும் . இதன் காய் சால்போன்ற 
தென்ன்றும் பஞ்சுடையதென்றும் கூறுவர் ; இதன் அரும்பும் மகளிர் 
கொங்கையும் ஒன்றற்கொன்று உவமையாகக் கூறப்படுதலை இந்நூற் 

பக்கம் கூசச . உ - ஆம் குறிப்பால் உணர்க . 
க . ( அ ) " தொய்யில் பொறித்த சுணங்கெதிரிள முலை " மது . சகசு . ( ஆ ) 

" தொய்யில் பொறித்த வனமுலை " ( @ ) " தொய்யில் பொறித்த வழி " 
கலி . கள : உ ; சச : க .. 

அழகுமாம் . 
பிரதிபேதம் ) * காண்டக்காய் காட்டிக்காண் . . என்முள் தோட்டார் . 


+ 


அவற்றுக்கு இது மாபிலக்கண மாகலி னென்பது என்று பேராசிரி 
நான்காவது முல்லை கஎ . 

எசக 
காணினி , ( க ) தோட்டார் கதுப்பினென் றோழி யவரொடு 
காட்டுச்சார்க் கொய்த சிறுமுல்லை மற்றிவை ; 
முல்லை யிவையாயின் முற்றிய கூழையா 
யெல்லிற்றுப் போழ்தாயி னீதோளிக் கண்டேனாற் 
( உ ) செல்லென்று நின்னை விடுவேன்யான் மற்றெனக்கு 
மெல்லிய தோரா வறிவு . 

து : அதுகேட்டவள் , இனிக் காண்பாயாக ; பின்னை இவை இது 
ழாலே நிறையப்பட்ட மயிரினையுடைய என் தோழி ஆயத்தாருடனே காட் 
டிடத்தே பறித்த சிறுமுல்லையென்றாள் ; அது கேட்டவன் , முடிகூடின 
மயிரினையுடையாய் ! யான் தனியே இவ்விடத்தே * கண்டேனால் ; இருந்த இவை 
முல்லைப்பூவாயின் , இவை தொடுத்து முடித்து நாங் கூடுதற்குப் பொழுதா 
யின் , ஒளி இத்தன்மைத்தாயிராநின்றது ; நின் நினைவு போக்கிலேயாகில் 
யான் போவென்று விடுவதுஞ் செய்வேன் ; பின்னை எனக்கு ரின்னைப் 
போக விடுதலை -ஓராது இவன என் அறிவு இளைத்திராநின்றது ; இனி 
கூட்டத்திற்கு உடம்பட நில்லென்றான் . 61 - 

து ( க . ) . இதோளி ஈதோளியெனச் சுட்டு நீண்டு நின்றது ; இது சுட் 
முதலாகிய இகரவீற்று வல்லெழுத்து மிக்கு நின்றது. 
க . ( அ ) தோட்டார் கதுப்பினாள் " குறள் . ககாரு . ( ஆ ) தோட்டார் 

“ “ 
குழலியொடு " சிலப் . கரு : கக அ . 
“ நின் மொழிகொண டியானோ விடுவேன் மற் றென்மொழிகொன் ,) 
டென்னெஞ்ச மேவல் செயின் " கலி . கககூ : கள 
" ஒரு காலத்து வழங்கப்பட்ட சொல் ஒரு காலத்து வாராதாகலும் 
பொருள் வேறுபடுதலுமுடைய , அதோளி இதோளி உதோளி எனவும் 
குயின் எனவும் நின்ற இவை ஒருகாலத் துளவாகி இக்காலத்தில 
வாயின . இவை முற்காலத்துளவென்பதே கொண்டு வீழ்ந்தகாலத்தும் 
செய்யுள் செய்யப்படா . அவை ஆசிரியர் நூல் செய்த காலத்து 
உளவாயினும் கடைச்சங்கத்தார் காலத்து வீழ்ந்தமையிற் பாட்டினுந் 
தொகையினும் அவற்றை நாட்டிக்கொண்டு செய்யுள் செய்திலர் 
யரும் " ஒருகாலத்து வழங்கிய சொற்கள் ஒருகாலத்து வழங்காதனவு 
முள " என்பதற்கு , அதோளி இதோளி உதோளி குயின் என்ப 

வற்றை மேற்கோள் காட்டி , இவை இடைச்சங்கத்திற் காதாவாயின 
பிரதி பேதம் ) * கண்டேனா யிருந்த நிலை - ஓராதியணனறறிவு , ஓராதி வலனளாறிவு 

தொனி யீதொளியென . 


எச 

நான்காவது முல்லை கஎ . 
இதனால் , இருவர்க்கும் புணர்ச்சியுவகை * பிறந்தது . 


என்று நச்சினார்க்கினியரும் , மரபேதானும் என்னும் ( தொல் . 
செய் . அ . ) சூத்திரத்தினுரையில் எழுதி யிருக்கிறார்கள் ; இவை 

டைச் சங்கத்திற் காகாவாயின் என்ற நச்சினார்க்கினியருக்குக் 
கடைச்சங்கத்திற் காகுமெனபது கருத்தென்று கொள்ளலாகாது ; 

ச்சொற்கள் வழக்கி லில்லையென்பதே கருத்தென்று கொள்ள 
வேண்டும் . ஆனால் , சுட்டு முதலாகிய விகரவிறுதியும் என்னும் 
( தொல் . தொகை . கஎ ) சூத்திரவுரையில் இளம்பூரணர்சுட்டு முதலாகிய 
இகாவிறுதிக்கு , அதோளி , இதோளி, உதோளி என்னுஞ் சொற்களை 
உதாரணங்காட்டி யிருக்கிறார் . நச்சினார்க்கினியரும் அவரையே பின் 
பற்றி அச்சூத்திரவுரையில் அப்பகுதிக்கு அச்சொற்களையே உதாரணங் 
காட்டி யிருப்பதோடு அதோளி - அவ்விடமென்னும் பொருட்டு 
என்று குறிப்பும் எழுதியிருக்கிறார் . ஞ மளவென்னும் புள்ளி முன்னர் , 
யஃசா னிற்றன் மெய் பெற் றன்றே " என்னும் ( தொல் . நூன்மரபு 
உ.எ.) சூத்திரத்துறையில் , இவ் போணம் ஆசிரியர் சூத்திரஞ்செய்தவின் 
அக்காலத்து இந்நான்கு புள்ளிகளின் முன்னும் யகரம் வரப்பெற்று 
ஒரு மொழியாக வழகிய பொற்கள் உளவென்பது பெற்றாம் . அவை 
இக்காலத்து இருந்தன என்று கூறுபவராகிய இவர் , அதோளி முத 
லிய சொற்கள் முற்காலத்துளவாகி இவர் காலத்து இலையாயின் சுட்டு 
முதலாகிய விகாகம் என்னுஞசூத்திரவுரையிலும் இங்கனம் 
ஆசிரியர் சூத்திரஞ்செய்தலின் அக்காலத்து , சுட்டுமுதல் இகரவீறான 
சொற்கள் உள வென்பது பெற்றும் ; அவை இக்காலத்து இறந்தன ) 
என்றன்றோ கூறவோடும் . இவ ! கூற்றுள்ளே முன்னுக்குப் பின் 
முரணுகின்றதே ரிென் முது அமைத்துக்கொள்ளல் வேண்டும் . 
நாமறிந்த அபாவில் இச்சொற்குப் பொருளறிவித்தவர் இவரே . அங்கு , 
தோளியென்பதற்கு அவ்விடமென்று பொருள் கூறி யிருப்பது 
போலவே இந் நூலிலும் இசெய்யுரில் இதோளி என்னுஞ் சொல் 
லுக்கு இவ்விடம் என்று பொருள் கூறியிருக்கிறார் . இவற்றையும் 
செய்யுளியலுரையில் இவர் எழுதியிருப்பதையும் நோக்கின் , இது 
சொற்கள் மிகுதியாக வழங்காமை கருதிச் செய்யுளியலில் அவ்வாறு 
எழுதினாரென்றும் இவை அரு வழங்குமென்பதே இவர் கருத்தென் 
றும் கொள்ளுதலே தகுதியாம் . கதிர்த்ததண் பூணி கம்புடாழ் பீலிக் 
கடைாகுர னாரைவண் -டானம் " ( சீவக . உக o அ . ) என்பதனுரையில் 

பூணிகம்பு ளென்பன இறந்தவழக்கு என்று இவர் எழுதியுள்ள 
( பிரதிபேதம் ) * தோன்றிற்று . 


கலித்தொகை ககஎ . 


எசட் 


கொச்சகக் கலி . 

* முல்லைக்கலி முற்றும் . 


நீண்டாவது 
யென்பன நாம் 


களது 


வல 


. 


கருத்தையும் நோக்குக . இதோளி என்னுஞ்சொல் ஒன்றே முதல் 

இந் நூலிற் காணப்படுகின்றது ; அதோளி உதோளி 

றிந்த அளவில் ஓரிடத்துங் காணப்பட வில்லை . வடமலை 
யாளமாகிய தளி சேரிப்பக்க இப்போதும் ஒளியென்பது 
மென்னும் பொருரில் பெரியாரைச் சுட்டி உயர் சொற் கிளவியாய் 
ழ குமென்ப ; இ + சொற்கள்பணடைக் காலத்தே ஈற்றிகரங்குறைந் 
ஈறாயும் வழ கின வென்பது தொல் . புள்ளி . OM - ஆம் சூத்திர 

ளிலுள்ள காரனககளால் அறியலாகும் . கன்னடத்தில் அத 
பொன் இதபொள் என்பன அகில் -தியன்றும் பொருளில் வழங்கு 
பென்பதும் இங்கேகருகத்தக்கது . அன்றியும், க்காலத்து அவ்விடம் 
இவ் விடமென்னும் பெ ரில் வழங்கும் 

அதோ தோ என்னுஞ் 
சொர்களும் அதோள் இந்தாள் என்பவற் ன் சிதைவோ என்றும் 
ஐயமுண்டாகிறது . 

இவர்றைப் பாககச் சிதைவென்பாருமுளர் . 
இவற்றுள் , இதோவென்பது சிவஞானமு 

வஞானமுனிவாாற் செய்யுளிலும் பல 
டத்து எடுத்தாளப்படுகிறது . தா கோன் . கின்ற , சோலைகம் 
வரையினெற்றி ( சீவக. க உ ஙஉ ) என்புரி . இதா வென்பது இவ்வி 
மென்னும் பொருளில் சிந்தாமணியிலும் வந்துள்ளது . அங்கு 

திசைர்சொல் என்று இவ்வுரையாசிரியர் குமிப்புஎழுதியில் . 
( பிரதிபேதம் ) * முல்லைப்பாட்டு முற்றும் , முல்லை முற்றும் . 


வ 
ஆ . மாணிக்கம் , 
I/ 5) --> !! " , கம்பகம் , 
செல் ! | சேலம் . 


